மானிடவியல்‌, இலக்கியம்‌, மொழியியல்‌ 
பற்றிய ஆராய்ச்சிப்‌ பத்திரிகை 


உள்ளே... 


மானிடவியல்‌ பக்கம்‌ 
உலகப்‌ படைப்புக்‌ கதைகள்‌ கதை மூலங்களைப்பற்றி ஓர்‌ ஆய்வு 
_— நா. வானமாமலை 371 


கண்ணகியும்‌ பகவதி வழிபாடும்‌ பி. எல்‌. ரி 391 
நீலகிரி இருளப்‌ பழங்குடி மச்கள்‌ சு. சக்திவேல்‌ 409 
இருளர்‌ திருமணம்‌ ஆர்‌. பெரியாழ்வார்‌ 414 
கோத்‌ தர்களின்‌ உறவுமுறைச்‌ சொற்கள்‌ கோ. சுப்பையா 421 
இலக்கியம்‌ 
கண்ணப்பரும்‌ கடவுளும்‌ ௨. மீனாட்சிசுந்தரம்‌ 426 
பண்டைத்‌ தமிழரின்‌ பேய்கள்‌ பற்றிய கருத்து தமிழவன்‌ 435 
யார்கள்‌ கொலை டாக்டர்‌ தா. வே. வீராசாமி _.443 
புறநானூற்றில்‌ தம்மபதம்‌ மு. கு. ஜகந்நாதராஜா 450 
ELIOT'S AESTHETICS AND CONCEPT OF MAN, N. V. RAO 453 
மொழியியல்‌ 


யாழ்ப்பாணத்துத்‌ தமிழில்‌ காணலாகும்‌ சமூக வேறுபாடுகளின்‌ பிரதிபலிப்பு 
டாக்டர்‌ எஸ்‌. சு£ந்திரராஜா 472 


செய்தி சிந்தனை 368 


ஆரா ய்சசி 


ஆசிரியர்‌ :- நா. வானமாமலை எம்‌. ௪., எல்‌. டி. 
'சந்தர விகிதம்‌: இந்தியா: ஆண்டு சந்தா ரூ, 10-00 
இலங்கை: ஆண்டு சந்தா ரூ, 15-00 
தனிப்பிர தி விலை ரூபாய்‌ மூன்று 

258, திருச்செந்தூர்‌ ரோடு, பாளையங்கோட்டை திருநெல்வேலி - 2. 


- ட} & + ச வடு 
RE AS. TRS EN 


> 


\ 


ப ப தத்தனத்த்‌ ப பழத்த 


னை வைகை கை! 


பத்திரிகை உலகீல்‌ |நுமலர்ச்சி 
தமிழ்ப்‌ புத்தாண்டு முதல்‌ நாடகத்துறைக்கென்றே 


வெளிவருகிறது 
“ரர சூர ஆலை? 
(மாத இதழ்‌) 
சிறப்பாசிரியர்‌: ஆறு. அழகப்பன்‌, எம்‌ ஏ., எம்‌.லிட்‌. 
ஆண்டுக்‌ கட்டணம்‌ 1 
உள்நாடு  ...... ரூ 6-00 ஆயுட்‌ கட்டணம்‌ ரூ. 100-00 
மலேயா M $10 
அமெரிக்கா....... 5 6 
ஐரோரப்பர ...... 2 


ஏஜெண்டுகள்‌ தொடர்பு கொள்க 
நாடக வாணர்கள்‌, தமிழ்‌ அன்பர்கள்‌, பள்ளிகள்‌, கல்லூரிகள்‌, மன்றங்கள்‌, 
சபாக்கள்‌. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி, 
நிர்வாகி, 
“நாடகக்கலை” 
202 ஜானி ஜான கான தெரு, சென்னை - |4, 


ஆராய்ச்சி 
(காலாண்டு ஆராய்ச்சிப்‌ பத்திரிகை) 
தனிப்‌ பிரதி ரூ. 3-00 ஆண்டுச்‌ சந்தா ரூ- 10-00 


முக்கிய அறிவிப்பு : 

1) ஆராய்ச்சி 2-வது மலர்‌ (இதழ்‌ 4 முதல்‌ 8 வரை) பவுண்டு வால்யூம்‌ 
தய! ரராக உள்ளது. காலிகோ பைண்டு. படிப்பகங்களிலும்‌, கல்லூரிகளி 
லும்‌ பாதுகாத்து வைக்கத்‌ தகுந்தது. மிகக்‌ குறைந்த வால்யூம்களே 
கைவசம்‌ உள்ளன. 

ஒரு பிரதி ரூ. 20/- தபால்‌ செலவு பதீவுப்‌ பார்சல்‌ மூலம்‌ ரூ. 4/- 

2) தனிப்‌ பிரதிகள்‌ 5-வது இதழ்‌ முதல்‌. 8 வரை வேண்டுவோர்‌ நேரடி 
யாக ரூ. 3/- அனுப்பிப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. உங்கள்‌ தேவைக்கு முந்‌ 
துங்கள்‌ ! 

மிகக்‌ குறைந்த பிரதிகளே கைவசம்‌ உள்ளன. 

நா. வரனமாமலை 
அசிரியர்‌ 


அலல உ ன இறு கதைக்‌ கவை குளகைை கைவளை கவட 


த்‌. அதில்‌ 


்‌ 


மலர்‌ 2 


இது எட்டாவது இதழ்‌. நமது ஆராய்ச்சி 
தோன்றி இரண்டாண்டுகளுக்கு மேலாகின்‌ 
றது. முதல்‌ இதழைப்‌ படித்த நண்பர்கள்‌ 
**இவ்விதழில்‌ கட்டுரைகள்‌ தரமாயுள்ளன; 
இது போலவே தொடர்ந்து கட்டுரைகள்‌ 
கிடைத்து வெளியிட முடியுமா?'' என்று 
ஓயுற்றனர்‌, சில நண்பர்கள்‌ ஆரா ய்ச்சிப்பத்‌ 
திரிகைகள்‌ 100, 200 விற்பதே கடினமா 
யிற்றே, எப்படி. இவ்விதழ்‌ விற்பனையாகுமோ 
என்று எழுதினர்‌. 

நானும்‌, நெல்லை ஆய்வுக்குழு நண்பர்‌ 
களும்‌, “கட்டுரைகளைப்‌ பொறுத்த வரையில்‌ 
நாமும்‌, ஆராய்ச்சியில்‌ ஆர்வமுள்ள பிறரு 
மாக ஆராய்ச்சி இதழை நிரப்பி விடமுடியும்‌” 
என்ற நம்பிக்கை கொண்டிருந்தோம்‌, ஆய்‌ 
வுக்குரிய பொருள்களைத்‌ தேர்ந்தெடுத்து 
ஆய்வாளர்களிடம்‌ கட்டுரைகள்‌ பெற்று 
வெளியிட முடியும்‌ என்றே நம்பினோம்‌. 


நமது நம்பிக்கை பொய்யாக வில்லை, ஓவ்‌ 
வொரு இதழிலும்‌ தரமான கட்டுரைகளைப்‌ 
பல துறைகளிலும்‌ வெளியிட முடிகிறது, சில 
ஆய்வாளர்கள்‌ 5 ஆண்டுகளுக்கு முன்‌ எழுதி 
வைத்த ஆய்வுக்‌ கட்டுரைகளை இப்பொழுது 
தான்‌ வெளியிட முடிகிறது. காரணம்‌ ஆய்வுக்‌ 
கட்டுரைகள்‌ வெளியிடும்‌ தரமானபத்‌ திரிசை 
எதுவும்‌ ஆராய்ச்சி தோன்றுமுன்‌ தமிழில்‌ 
வெளியிடப்‌ பட்ட. தில்லை அவ்வாறு வெளியி 
டப்பட்டனவும்‌, விஞ்ஞான ரீதியான பல 
துறை ஆய்வுகளாக இல்லாமல்‌ தமிழ்‌ இனம்‌, 


டிசம்பர்‌ 1921 


| இதத்‌ 4 
திராவிட இன உயர்வு, பிற பண்பாட்டு 
வெறுப்பு போன்ற அறிவியலுக்குப்‌ புறம்‌ 
பான கருதுகோள்களின்‌ அடிப்படையில்‌ 
வெளியிடப்பட்டனவே. உலக வியாபகமான்‌ 
அறிவை அவர்கள்‌ புறக்கணித்துத்‌ தங்கள்‌ 
கருதுகோளுக்கேற்ற ஆதாரங்களைத்‌ தேடி, 
தங்கள்‌ சருத்துப்போக்குக்கு இயைய 
அவற்றை நிரல்படுத்‌ 6 ஆய்வாகக்‌ காட்டினார்‌ 
கள்‌. நமது ஆரரய்ச்சியில்‌ வெளிவரும்‌ 
கட்டுரைகளைப்பற்றி நீங்கள்‌ அறிவீர்கள்‌: 
சேோவியத்‌ ஆய்வாளர்‌ திருமதி 
துரூப்னிகோவா கூறியதுபோல “புதிய விஞ்‌ 
ஞானப்‌ பத்திரிக்கையான அரரய்ச்சியின்‌ 
தோற்றம்‌ தென்‌ இந்தியாவின்‌ தாசர்‌ (ட்‌ 
வில்‌ ஒந பிரதரன நிகழ்ச்சியாநம்‌.” i 


இதனை ஒவ்வொரு துறையிலும்‌ றெந்து 
விளங்கும்‌ ஆய்வாளர்‌ பலர்‌ ஒப்புக்கொண்டுள்‌ 
ளார்கள்‌. சோவியத்‌ ஆய்வாளர்கள்‌ ரூதின்‌, 
செலிஷேவ்‌, துரூப்னிகோவா, அந்த்ரனாவ்‌, 
உலகத்‌ தமிழாராய்ச்சிக்‌ கழகத்தின்‌ செயலா 
ளர்‌ கமீல்‌ சுவலபில்‌, சென்னை, அண்ணாமலை, 
கேரளம்‌, ஆகிய பல்கலைக்‌ கழகங்களின்‌ 
தமிழ்த்துறை, மொழியியல்‌ துறை, மதுரைப்‌ 
பல்கலைக்‌ சழகத்தின்‌ வரலாற்றுத்‌ துறை, 
மலாய்சியப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ இந்தியவி 
யல்‌ துறைகள்‌, இலங்கையின்‌ இரு பல்கலைக்கழ 
கங்களின்‌ தமிழ்த்‌ துறை, மொழியியல்துறை 
ஆய்வாளர்களும்‌, கல்கத்தாவிலுள்ள இந்திய 
நாட்டுப்‌ பண்பாட்டியல்‌ ஆய்வாளர்‌ சங்கர்‌ 
சென்குப்தாவும்‌, சாகித்ய அகெடெமியின்‌ 


365 


0 


தலைவர்‌ எஸ்‌ கே. சாட்டர்ஜியும்‌, தெ, பொ. 
மீ, மயிலை சனி வேங்கடசாமி போன்ற ஆய்வா 
ளர்சளும்‌ இப்‌ பத்திரிக்கையின்‌ ஆய்வுத்‌ 
அரத்தை மிக உயர்வாக மதிப்பிட்டுத்‌ தங்கள்‌ 
கருத்துக்களை எழுதியுள்ளார்கள்‌. எனவே 
நாம்‌ தரத்தைப்பற்றி பெருமைப்‌ படலாம்‌, 


பல துறைகளிலும்‌ ஆரரய்ச்சி தனது ஆய்‌ 
வொளியைப்‌ பாய்ச்சியுள்ளது. இது வரை 
வெளியான எட்டு இதழ்களில்‌ மொத்தம்‌ 
2060 பக்கங்கள்‌ முற்றிலும்‌ ஆய்வுக்‌ கட்டுரை 
களாக வெளியிட்டுள்ளோம்‌. மொத்தம்‌ 88 
கட்டுரைகள்‌ வெளியாகியுள்ளன. அவற்றுள்‌ 
(1) இலக்கியம்‌ -- 31, (2) சமூகவியல்‌, வர 
லாறு- 18, (2) மானிடவியல்‌ -- 16, (4) 
நாட்டுப்‌ பண்பாட்டியல்‌ --6, (5) மொழி 
யியல்‌ -- 9, (6) தத்துவம்‌ - 8. 


மொத்தம்‌ வெளியிடப்‌ பட்ட பிரதிகள்‌ 
7200. அதில்‌ அநேகமாக அனைத்தும்‌ விற்றுப்‌ 


போயின, ஆயினும்‌ விளம்பரங்கள்‌ இன்‌ 
மை௰ய-லும்‌ இத்தகைய ஆய்வுப்‌ பத்திரி 


கைக்கு இதன்விலை குறைவாகையாலும்‌, குழு 
கும்‌ போன்ற பத்திரிகைக்குள்ள தபால்‌ கட்ட 
ணச்சலுகை இவ்விதமுக்கு இல்லைஆதலாலும்‌ 
அயல்‌ நாடுகளுக்கு இதழ்களை அனுப்ப இத 
மின்‌ விலையைப்‌ போன்ற செலவு ஆவதாலும்‌ 
பத்திரிகை லாபமும்‌, நஷ்டமுமில்லாமல்‌ 
ஓடிக்கொண்டிருக்கிறது. 


நூலக ஆணைக்குழுக்கள்‌ எத்தனையோ 
முறை இதழ்கள்‌ அனுப்பியும்‌, விண்ணப்‌ 
பங்கள்‌ அனுப்பியும்‌, நண்பர்களைக்‌ கொண்டு 
நினைவுறுத்தியும்‌, பராமுகமாகவே 
இருக்கின்றன. 

அனால்‌ பல கல்லூரிகளின்‌ நூலகங்களும்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்‌ துறை நூலகங்‌ 
களும்‌ ஆரரய்ச்சியை வாங்குகின்றன. ஆய்‌ 
வாளர்கள்‌, ஆய்வு மாணவர்கள்‌, ஆய்வுள்ளம்‌ 
படைத்தவர்கள்‌ எல்லோரும்‌ இதனைப்‌ படிச்‌ 
கிறார்கள்‌. புதிது புதிதாக பல நண்பர்கள்‌ சந்‌ 
தாக்களை அனுப்புறொர்கள்‌. கடிதங்கள்‌ எழுது 
கிறார்கள்‌. 

இந்த இரண்டு ஆண்டுகளில்‌ ஆரரய்ச்சி 
படிக்கும்‌ ஒரு ஆராய்ச்சிக்‌ குடும்பம்‌ உருவாகி 
யுள்ளது. ஆய்வாளர்களும்‌, ஆராய்ச்‌ வாச 
கர்களும்‌ அக்குடும்பத்தின்‌ உறுப்பினர்கள்‌. 
இக்குடும்பம்‌ ஆராய்ச்சியை வளர்க்கும்‌. 
வளர்த்து இவ்விதழால்‌ பயன்‌ பெறும்‌. 
இந்த நம்பிக்கையால்‌ தான்‌ பெரிய இடங்க 
ளின்‌ புறக்கணிப்பையும்‌, இலக்கிய சர்வாதி 
காரிகளின்‌ ஏளனத்தையும்‌, பற்றிக்‌ கவலைப்‌ 
படாமல்‌ இப்‌ பத்திரிக்கையை நான்‌ என்‌ சக்‌ 
திக்கு மீறிய சங்கடங்களுக்கிடையே நடத்தி 
வருகிறேன்‌. ஆராய்ச்சிக்‌ குடும்பம்‌ பெருகி, 
ஆராய்ச்சி இக்‌ குடும்பத்திற்கு உதவும்‌ தலை 
மகனாக வளரும்‌ என்று நாம்‌ அனைவரும்‌ 
விரும்பி, அவ்விலக்கை நோக்கி உழைத்து 
முன்னேறுவோம்‌, (1—1-72) 


முாமரை 


(இந்தியக்‌ கம்யூனிஸ்டு கட்சி, தமிழ்நாடு கிளையின்‌ கலை, இலக்கிய மாத இதழ்‌) 


a நீறுவக ஆசிரியர்‌: ப. ஜீவானந்தம்‌. 
முற்போக்குச்‌ சிறுகதைகள்‌, கவிதைகள்‌, ௩வீனங்கள்‌, கட்டுரைகள்‌ 
ஆகியவை நிறைந்த பத்திரிகை. 
ஒவ்வொரு மாதம்‌ 10-ம்‌ தேதி வெளிவருகிறது. 


இண்டு சந்தா ரூ. 6-50 


தனி இதழ்‌ காக 0-50 


ஆசிரியர்‌ 
32, பிராட்வே, சென்னை-1 


ல TT எண்ன ணன வக எக ண க ச னை ட னப ப ட ட வ வை க பகத அவன்‌! 


366 


1, N Vanamamalai 
Editor, Aaraaichi. 

2. P. L. Swamy B. Sc. Deputy 
superintendant census “operations, 
Pondicherry He has contributed an arti- 
cle on ‘Velan Attam’, a comparative 
study of a modern folk dance of kerala 
with literary references ofa ritual dance 
of the same nature in Sangam literature. 
His article in this issve is on Bagavathi 
cult in Malabar. He points out that this 
cult is Kannagi cult that migrated to Ma- 
labar and got integrated into the an- 
cient Mother goddess cult. 

3 R. Perialvar, M. A., research, 
scholar linguistics department, Anna- 
malai University. 

4, 5 Saktivel, M.A., Heis an em- 
ployee of the Anthropological survey 
of India He is now a research scholar 
in the department of linguistics, Anna- 
malai University. His articles on ethno- 
logical description of a few tribes have 
appeared in our journal before. 

5. 6, Subbiah, M. A., Research 
Scholar, Linguistics department, Anna- 
malai University. His articles have 
appeard in.this journal before. 

6. N. V. Rao, M.A. works in the 
P. G. Department, — English in V.O.C. 
College, Tuticorin. He is an aslute 
scholar in modern English literature. 

7. U. Minakshisundaram,B.A.(Vidwan) 
works in the Tamil Department, V.O.C. 
College. In the article published in 
this issue, he attempts to apply Know- 
ledge of tribal religion (௦ the worship 
of Kannappan before he became a 
Saivite Saint, and proves that the epic 
writer has tried to integrate polytheistic 
rituals into the monotheistic saivite reli- 


NTA 11 


2, 


CONTRIBUTORS 


gion by substituting for many gods, 
the one Supreme God Siva and leaving 
intact the tribal forms of sacrifice and 
worship. 


8. S. Carlose, M. A. (Tamilavan). 
Lecturer, Christ's College, Bangalore. 
He has contributed articles in previous 
issues of the journal. He has published 
a collection of his articles on modern 
Tamil literary crilicism. (இருபதில்‌ 
தமிழிலக்கியம்‌) 

9. Dr. D. V. Veeraswamy, Lectu- 
rer, Dept. of Tamil, Kerala University. 
He has contributed articles to the pre- 
vious issues. He has published books 
on modern Tamil literary criticism. 

10. M. K. Jagannatharaja — He has 
published a book on a chronological 
error In Chilappadikaram. 


11. Dr. Suseendraraja, Ph. ற — 
Lecturer, Department of linguistics, 
Ceylon University. This article is an 
anthropological linguistics. More arti- 
cles following the methodological line 
of this author, may be contributed 
about dialects of Tamilnadu. 

News reporters: 1) TM.C. Raguna- 
than, Sovietland Madras சோவியத்‌ 
இந்திய வியலாளர்கள்‌, A 

, 2) Dr. KV. Raman Lecturer, Dept of 
history, Madurai University & Y. Subba- 
rayalu, Govt, College, Melur. (yw 
பிராமித்‌ தமிழ்‌ சாசனம்‌) 

3) Satyamoorthy and Nachimuthu, 
Research Scholars, Department of Tamil 
Kerala University — திருவனந்தபுரம்‌ காட்‌ 
சியில்‌ வைக்கப்பட்டிருந்த வரலாற்று ஆவ 
ணங்கள்‌. , i 

4) V. Krishnamoorthy, Membe. 
Research group வகர — நெல்ல 
ஆராய்ச்சிக்குழுவின்‌ தவமபர்‌ மாத ஆய்‌ 
வரங்கு, 


367 


செய்தி 


சோவியத்‌ அறிஞர்களின்‌ 


நிந்தனை 


இந்தியவியல்‌ ஆராய்ச்சி 


சில நாட்களுக்கு முன்னர்‌ பிரபல ஆங்‌ 
கிலத்‌ தினசரியொன்றின்‌ தலையங்கப்‌ பகுதி 
யில்‌ சோவியத்‌ இந்தியவியல்‌ பற்றி வெளிவந்த 
குறிப்பொன்றைக்‌ கண்டேன்‌. அக்‌ குறிப்பின்‌ 
ஆசிரியர்‌ சோவியத்‌ நாட்டில்‌ இந்தியவியல்‌ 
ஆராய்ச்சி செழித்தோங்கி வருகிறது என்றும்‌ 
சோவியத்‌ அறிஞர்கள்‌ உலக ஞான த்தையெல்‌ 
லாம்‌ தமதாகவும்‌ உலகையே தமது ஆராய்ச்‌ 
சிக்‌ களமாகவும்‌ கொண்டு ஆராய்ச்சிகள்‌ 
நடத்தி வறாகின்றனர்‌ என்றும்‌ குறிப்பிட்டிருந்‌ 
தார்‌. இந்த உண்மையை ஏற்றுக்‌ கொள்‌ 
ளும்‌ அதே சமயத்தில்‌ இத்தகைய ஆராய்ச்சி 
களுக்செல்லாம்‌ ஸ்டாலின்‌ காலத்தில்‌ ஆதர 
வில்லை என்றும்‌, இந்தியாவுக்கும்‌ சோவியத்‌ 
நாட்டுக்குமிடையே சமீப காலமாக மிக 
நெருங்கிய உறவுகள்‌ ஏற்பட்டிருப்பதன்‌ 
விளைவாக “இன்றுதான்‌?” அத்தகைய 
ஆராய்ச்சிகள்‌ செழித்தோங்குகன்றன என்‌ 
றும்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. 


சோவியத்‌ நாட்டில்‌ இன்று நடைபெற்று 
வரும்‌ இந்தியவியல்‌ ஆராய்ச்சி பற்றியும்‌ 
இதற்கு முன்னர்‌ ரஷ்ய அறிஞர்களும்‌ சோவி 
யத்‌ அறிஞர்களும்‌ நடத்தி வந்த ஆராய்ச்சி 
பற்றியும்‌ ஒரளவு அறிந்த எனக்கோ, அண்மை 
யில்‌ மாஸ்கோ நகரிலுள்ள கழை நாட்டியல்‌ 
ஆராய்ச்சி நிறுவன த்துக்கு நேரில்‌ சென்றும்‌, 
நிறுவனத்தின்‌ அறிஞர்‌ பெருமக்களைச்‌ சந்‌ 
இத்து உரையாடியும்‌, அவர்களும்‌ அவர்களது 
முன்னோரும்‌ எழுதி வெளியிட்டுள்ள இந்திய 
வியல்‌ ஆராய்ச்சி நூல்களைக்‌ கண்ணாரக்‌ கண்‌ 
டும்‌ பல விஷயங்களை அறிந்து வந்த எனக்கோ, 


368 


மேற்கண்ட கூற்று விசித்்‌ திரமாகவும்‌: 
வேடிக்கையாகவும்‌ தென்படுகிறது. 


உண்மையில்‌ கீழை நாடுகள்‌ பற்றிய 
ஆராய்ச்சி ரஷ்யாவில்‌ சரியாக 150 ஆண்டு: 
கட்கு முன்பே தொடங்கிவிட்டது. 19 ஆம்‌ 
நூற்றாண்டிலும்‌ 20ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்திலும்‌ வாழ்ந்து வந்த ரஷ்ய அறி 
ஞர்கள்‌ பலர்‌ கீழைநாட்டியல்‌ பற்றிய பற்பல 
துறைகளிலும்‌ அரும்பணி ஆற்றிப்‌ பல அற்புத 
மான ஆராய்ச்‌ சிகளைப்‌ புரிந்துள்ளனர்‌. 
இவர்களில்‌ இந்தியவியல்‌ பற்றிய ரஷ்ய 
ஆராய்ச்சியின்‌ தந்தையாக ஐ.பி.மினயேவ்‌ 
மதிக்கப்படுகிறார்‌. கீழை நாட்டியல்‌ பற்றி: 
ரஷ்ய அறிஞர்கள்‌ இயற்றிய ஆயாய்ச்சி நூல்‌ 
கள்‌ உலக ஆராய்ச்சியாளர்களின்‌ கவனத்‌ 
தைக்‌ சுவர்ந்தன. இதன்‌ விளைவாக உழை: 
நாட்டியல்‌ ஆராய்ச்சியாளர்களின்‌ மூன்றாவது 
உலக மாநாடு ரஷ்ய நாட்டிலுள்ள செயின்ட்‌ 
பீட்டர்ஸ்பர்கில்‌ (இன்றைய லெனின்சிரா 
டில்‌) 1876 ஆகஸ்ட்‌ மாதம்‌ நடைபெற்றது 
என்பதும்‌ குறிப்பிடத்‌ தக்கது. 


1917இல்‌ சோஷலிசப்‌ புரட்சி ரஷ்ய நாட்‌ 
டில்‌ வெற்றிக்‌ கொடி நாட்டிய பின்னர்‌, ரஷ்ய 
நாட்டுக்‌ கழைநாட்டியல்‌ ஆராய்ச்சி வரலாற்‌. 
றிலும்‌ ஒரு புதிய அத்தியாயம்‌ தொடங்கியது. 
சோவியத்‌ நாட்டின்‌ தந்தையான லெனின்‌ 
மனித சமுதாய வளர்ச்சியில்‌ சழைநாட்டு: 
மக்களுக்குள்ள பாத்திரத்தை, அபாரமான 
ஞான விசாலத்தோடு வரையறுத்துக்‌ கூறி' 
னர்‌, எனவே சோவியத்‌ நாட்டில்‌ சழைநாட்‌ 


டூயல்‌ ஆராய்ச்சியை ஒழுங்குபடுத்துவதிலும்‌ 
அவர்‌ பெருங்கவனம்‌ செலுத்தினார்‌. உலகின்‌ 
முதல்‌ சோஷலிச அரசான சோவியத்‌ யூனி 
யனைக்‌ கட்டியமைக்கும்‌ கடினமான பணியில்‌ 
ஈடுபட்டிருந்த வேளையிலுங்கூட, அவர்‌ சோவி 
யத்‌ நாட்டில்‌ நடைபெற்று வந்த சீழைநாட்‌ 
டியல்‌ ஆராய்ச்சிகளைக்‌ கூர்ந்து கவனித்து வந்‌ 
தார்‌; அந்த ஆராய்ச்சிக்கு அவரும்‌ வழிகாட்டி 

உதவினார்‌; அந்த ஆராய்ச்சி வளர்ந்தோங்கு 
்‌ வதற்கான சூழ்நிலைமைகளையும்‌ உருவாக்க 
னார்‌. அவரது ஆலோசனையின்‌ பேரில்‌ சோவி 
யத்‌ நாட்டில்‌ பற்பல இடங்களிலும்‌ கீழை 
நாட்டியல்‌ ஆராய்ச்சிக்‌ கல்லூரிகள்‌ தொடங்‌ 
கப்பட்டன. லெனின்‌ காலமான பின்னரும்‌ 
கூட, பல நகரங்களில்‌ புதிய ஆராய்ச்சிக்‌ 
கேந்திரங்கள்‌ தொடங்கப்பட்டன. . லெனின்‌ 
இராடு நகரிலுள்ள ஆசியக்‌ காட்சிக்கூடமும்‌ 
பெரிதும்‌ விஸ்தரிக்கப்பட்டது; அங்குள்ள 
புத்தகங்களின்‌ தொகையும்‌ இரண்டரை லட்‌ 
சமாகப்‌ பெருகியது. 1980இல்‌ லெனின்கிரா 
டில்‌ த சோவியத்‌ விஞ்ஞானப்‌ பேரவையின்‌ 
சழைநாட்டியல்‌ நிறுவனம்‌ ஒன்றை நிறுவுவ 
தெனவும்‌, அதனோடு 1921இல்‌ நிறுவப்பட்ட 
கீழைநாட்டியல்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ குழு 
வையும்‌, பெளத்த கலாசார ஆராய்ச்சிக்‌ கல்‌ 
லூரியையும்‌ இணைப்பதெனவும்‌ முடிவு செய்‌ 
யப்பட்டது. இத்த நிறுவனத்தைச்‌ சேர்ந்த 
ஆராய்ச்சியாளர்சள்‌ மதிப்பு மிக்க பல 
ஆராய்ச்சிப்‌ படைப்புக்களைப்‌ படைத்தளித்‌ 
தனர்‌. இரண்டாம்‌ உலகப்‌ போர்‌ நடந்து 
வந்த சமயத்திலும்கூட, இந்நிறுவனத்தின்‌ 
இளையொன்று மாஸ்கோவில்‌ தொடங்கப்‌ 
பெற்றது; இந்தக்‌ களை கீழைநாட்டு மக்களின்‌ 
விடுதலை இயக்கங்களையும்‌ ஜனநாயக இயக்கங்‌ 
களையும்‌ பிரத்தியேகமாக ஆராய்ந்து வந்‌ 
தது; 1950ஆம்‌ ஆண்டில்‌ தீழைநாட்டியல்‌ 
ஆராய்ச்சி நிறுவனம்‌ மா ஸ்கோவுக்கு மாற்றப்‌ 
பட்ட போது, இந்தக்‌ களைதான்‌ அந்நிறுவ 
னத்தின்‌ கருவாக விளங்கியது. 


எனவே சோவியத்‌ நாட்டில்‌ கழைநாடுக 
காயும்‌ இந்தியாவையும்‌ பற்றிய ஆராய்ச்சிகள்‌ 
அண்மைக்காலத்தில்தான்‌ செழித்தோங்கத்‌ 
தொடங்கியுள்ளது என்று கூறுவது தவறு 
என்பது தெளிவு. 


மேற்கூறிய குறிப்பின்‌ ஆசிரியர்‌ சோபி 
யத்‌ நாட்டில்‌ இந்தியவியல்‌ ஆரரய்ச்சி செழித்‌ 
தோங்கி வருகிறது என்பதை ஒப்புக்‌ கொண்‌ 
டாலும்‌, அங்கு நடைபெறும்‌ இத்‌ தகைய 
ஆராய்ச்சிகள்‌ “திருப்திகரமாக இல்லை'' என்‌ 
றும்‌ கூறியுள்ளார்‌. இந்த ஆராய்ச்சிகள்‌ 
“மார்க்ஸ்‌, ஏங்கெல்ஸ்‌ லெனின்‌ ஆகிய கம்யூ 
னிச மும்மூர்த்திகளின்‌ போதனைகளின்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைந்திருப்பதே”' இதற்குக்‌. கார 
ணம்‌ என்றும்‌ கூறியுள்ளார்‌, இதிலிருந்து 
சோவியத்‌ நாட்டில்‌ நடைபெற்று வரும்‌ இந்‌ 
'இயவியல்‌ ஆராய்ச்சிகளையும்‌, சோவியத்‌ அறி 
ஞர்கள்‌ பின்பற்றி வரும்‌ ஆராய்ச்சி முறையை 
யும்‌ அவர்‌ வெறுக்கிறார்‌ என்பதும்‌ தெளிவா 
கிறது: 


ஆயினும்‌ இங்கு ஒரு விஷயத்தை நினை 
வில்‌ கொள்ள வேண்டும்‌. கீழை நாடுகள்‌ 
பற்றி மேலை நாட்டு நூலாசிரியர்கள்‌ முதன்‌ 
முதலில்‌ எழுதிய நூல்களிலேயே கீழைநாட்டு 
மக்களையும்‌ அவர்களது கலாசார த்தையும்‌ 
வரலாற்றையும்‌ பற்றி இருவேறு போக்குகள்‌ 
நிலவி வந்தன; இந்தப்‌ போக்குகள்‌ காலக்கிர 
மத்தில்‌ மேன்மேலும்‌ தெள்ளத்‌ தெளிவாகப்‌ 
புலப்படவும்‌ செய்தன. அவற்றில்‌ ஒரு 
போக்கு தமக்கு அன்னியமான கலாச்சார, 
ஆன்மீக மதிப்புக்களை நிர்விசாரமாக நோக்கு 
வதைப்‌ புலப்படுத்தியது, மற்ருன்‌ ரோ 
“வரலாற்றுக்கு முந்திய, பிற்பட்ட'” நாடு 
களையும்‌ மக்களையும்‌ அகந்தையோடு ஏளன 
மாக நோக்கும்‌ நோக்கைப்‌ பிரதிபலித்தது; 
அதுமட்டுமல்ல. இந்த மக்களைப்‌ பற்றித்‌ தால்‌ 
அறிந்த தகவல்களைப்‌ பயன்படுத்தி, அந்த 
மக்களை :*ஐரோப்பியனுக்கு'' அடிமையாகக்‌ 
கவும்‌, அவனுக்குச்‌ சலுகைகள்‌ தேடி.த்தரவும்‌ 
முனைந்த சுயநல வேட்கையும்‌ அந்தோக்கில்‌ 
குடிகொண்டிருந்தது. ்‌ 


அந்தக்‌ காலத்தில்‌ ஐரோப்பாவில்‌ உண்‌ 
மையான அறிஞர்கள்‌ எழுதிய நூல்களும்கூட, 
நாடு பிடிக்கும்‌ அதிக்கபுரியாரும்‌, நரவேட்‌ 
டையாடிய ராணுவ அதிகாரிகளும்‌, ராஜதந்‌ . 
திரிகளும்‌, மற்றும்‌ பாதிரியார்களும்‌ ஏராள 
மாக எழுதிவைத்த “குறிப்பு” வெள்ளத்தினி 
டையே இருந்த இடம்‌ தெரியாமல்‌ மங்கப்‌ 
போய்விட்டன என்பதையும்‌ நாம்‌ மறந்து 


369 


விடுவதற்கில்லை. இந்திய வரலாறு பற்றி, 
குறிப்பாக ஆங்கிலேயர்‌ காலம்‌ எனக்‌ கூறப்‌ 
படும்‌ காலகட்டம்‌ பற்றி ஆங்கிலேயர்‌ எழுதி 
வைத்துள்ள நூல்கள்‌ யாவும்‌ இந்தியர்களுக்கு 
அருவருப்பை ஊட்டுகின்றன என்று ஜவா- 
ஹர்லால்‌ தேருவே எழுதியுள்ளார்‌. ரஷ்யா 
விலோ, புரட்சிக்கு முந்திய காலத்துக்‌ கழை 
நாட்டியல்‌ அராய்ச்சிகள்‌ எல்லாம்‌ ஏனைய 
சலாசாரப்‌ பணிகளைப்‌ போலவே, அன்றைய 
முன்னேறிய சமுதாய சிந்தனை இயக்கத்‌ 
தோடு இணைக்கப்பட்டன. ரஷ்ய நாட்டின்‌ 
மாபெரும்‌ புரட்சிகர ஜனநாயகவாதிகளின்‌ 
சிந்தனைகள்‌ யாவம்‌ ரஷ்ய நாட்டின்‌ முற்போக்‌ 
கான கீழை நாட்டியல்‌ ஆராய்ச்சியாளர்ச 
ளின்‌ உள்ளத்திலும்‌ இடம்பெற்றன, அவர்கள்‌ 
நிற ே தஅதினால்‌ விளையும்‌ இனவெறிக்‌ கருத்‌ 
துக்சலபையெல்லாம்‌ தீவிரமாக எதிர்த்தனர்‌; 
கீழைநாட்டு மக்களுக்கு வரலாறே கிடையாது 
என்ற சருத்தையும்‌ வன்மையாகச்‌ கண்டித்‌ 
தனர்‌; காலனியா திக்கவா திகளின்‌ கொடுமை 
யையும்‌ குயுக்தியையும்‌ அம்பலப்படுத்தினர்‌. 


சோவியத்‌ நாட்டில்‌ கழைநாட்டியல்‌ 
ஆராய்ச்சிகள்‌ தொடங்கிய போதும்‌, அந்த 
ஆராய்ச்சியாளர்கள்‌ முன்னாளைய ரஷ்ய கீழை 
நாட்டியல்‌ ஆராய்ச்சியின்‌ சிறந்த மரபுகளை 


ஸ்வீகரித்துக்‌ கொண்டனர்‌; அவற்றைத்‌: 


தொடர்ந்து வளர்த்தனர்‌; அத்துடன்‌ தமது 
ஆராய்ச்சியை மார்ச்சிய - லெனினியக்‌ 
கொளகை வழியமைந்த சித்தாந்த அடிப்‌ 
படையிலும்‌ அமைத்துக்‌ கொண்டனர்‌. 
உலக வாலாற்றுப்‌ போக்கை ஆராய்வதில்‌ 
இயக்கவியல்‌ பொருள்‌ முதல்வாத முறை 
யையு 5 அனுஷ்டித்தனர்‌. 


மார்ச்சிய போதனை வரலாற்றை மன்‌ 
னர்கள்‌ மாவீரர்களின்‌ . வம்சாவளிப்‌ பட்டிய 
லாசுக்‌ காணவில்லை; மாறாக, எதிரும்‌ புதிரு 
மான வர்க்கங்களுக்கடையே-அதாவது சுரண்‌ 
டும்‌, ஈரண்டப்படும்‌ வர்க்கங்களுக்கு, ஆளும்‌, 
ஆளட்படும்‌ வர்க்கங்களுக்கு இடையே - நடை 
பெற்று வத்த போராட்டங்களின்‌ தர்க்க ரீதி 
யான வளர்ச்சிப்‌ போக்கின்‌ விளைவாகவே வர 
லாற்றைப் புரிந்து கொள்கிறது. வரலாற்றை 
மாவீரர்கள்‌ படை க்கவில்லை, மாறாக மாவீரர்‌ 
கள்‌ வரலாற்றினால்‌ உருவாகிறார்கள்‌ என்றே 
மார்ச்சியம்‌ கருதுகிறது. மார்க்சிய வரலாற்‌ 
ஜுசிரியனுக்கு “மாவீரன்‌” என்பவன்‌ ஏதோ 
ஓர்‌. அஇமாணுஷ்யப்‌ பிறவியல்ல. மாறாக, 
வரலாற்றுப்‌ போக்கின்‌ வளர்ச்சியால்‌ தவிர்க்‌ 
கசொனணாத விதக்தில்‌ உருவான போராட்டத்‌ 
இல்‌, ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தின்‌ நலன்களைக்‌ 
நோக்க முன்னணியில்‌ நின்று போராட 


உட்‌ 


370 


னைந்‌ சமுதாயத்தின்‌ படைப்பாகவே, 
திய லார்டு வரியா “மாவீரனைக்‌”” 
காண்கிறான்‌. ஒரு நபர்‌ வெளியிடும்‌ அல்லது 
பிரதிநிதித்துவப்படுத்தும்‌ கரு த்தையும்‌ 
வர்க்க நலனையும்விட அந்த நபர்‌ உயர்ந்தவ 
னல்ல என்றே மார்க்சியவாதி கருதுகிறான்‌. 
எனவே சிற்சில மன்னர்களையும்‌, அவர்கள்‌ 
அட்ச புரிந்து வந்த *பொற்கால''ங்ஈளையும்‌ 
பொன்னே போல்‌ போற்றிப்‌ புகழ்பவர்சு 
ளுச்கு - அதாவது மேற்குறிப்பிட்ட குறிப்பின்‌ 
அசிரியர்‌ போன்றவர்களுக்கு - வரலாறு பற்‌ 
றிய மார்க்சிய விளக்கமும்‌ வியாக்கியானமும்‌ 
வீசித்திரமாகவே தோன்றும்‌; அவை அவர்‌ 
களுக்குத்‌ **இருப்திகரமாகவும்‌'! இருக்காது. 
ஏனெனில்‌ அத்தகையோர்‌ தமது சொந்த 
வர்க்க நலன்களின்‌ பிடிப்பின்‌ காரணமாக. 
இத்தகைய வரலாற்றுக்‌ கண்ணோட்டத்‌ 
தையே அசூயையோடு நோக்குகின்றனர்‌. 
ஆனால்‌, பிழையற ஆராயும்‌ விஞ்ஞானபூர்வ 
மான கண்ணோட்டத்தைக்‌ சையாளும்‌ மார்க்‌ 
சியவா திக்கோ உண்மையைக்‌ காட்டிலும்‌ 
புனிதமான விஷயம்‌ வேறு கிடையாது. அவன்‌ 
அவ்வாறு சுண்டுரைக்கும்‌ உண்மை சிலருக்குத்‌ 
கசப்பானதாக இருக்கலாம்‌. இருந்தாலும்‌ 
அவர்கள்‌ அதை வீழுங்கித்‌ தீர்ப்பதைத்‌ தவிர 
வேறு விதியில்லை. 


மேற்குறிப்பிட்ட தலையங்கச்‌ குறிப்பின்‌ 
ஆசிரியர்‌ சோவியத்‌ நாட்டில்‌ நடை பெற்று 
வரும்‌ இந்தியவியல்‌ ஆராய்ச்சியையும்‌ அதற்‌ 
குக்‌ கையாளப்படும்‌ முறையையும்‌ அருவருப்‌ 
போடு வெறுத்து ஒதுக்கியிருந்தா லும்‌, அவரை 
யும்‌ அறியாமல்‌ ஓர்‌ உண்மையை ஒப்புக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அதாவது ““கம்யூனிச 
விரோதியான இந்தியனும்கூட அந்த 
ஆராய்ச்சி நூலை ஜன்னலுக்கு வெளியே விட்‌ 
டெறிய விரும்பாமல்‌ படிக்சவும்கூடும்‌ !”* 
என்று எழுதியுள்ளார்‌. அதாவது அந்த 
ஆராய்ச்சி நூல்களை எல்லோருமே ஆர்வத்‌ 
தோடு படிக்கின்றனர்‌ என்ற உண்மையை 
ஒப்புக்‌ கொண்டுள்ளார்‌. ஆம்‌. மார்க்சிய- 
லெனினிய சத்தாந்தக்‌ கொள்கைகளின்‌ அடிப்‌ 
படையில்‌ நடைபெற்று வரும்‌ சோவியத்‌ 
நாட்டு இந்தியவியல்‌ ஆராய்ச்சி நமதுவரலாற்‌ 
றில்‌ புதிய ஒளி பாய்ச்சியுள்ளது; பாய்ச்சியும்‌ 
வருகிறது; நமது வரலாற்றைச்‌ சரியான 
விதத்தில்‌ புரிந்து கொள்ளவும்‌ நமக்கு உதவு 
கிறது. எனவேதான்‌ தமக்குத்‌ தாமே விஷ 
யத்‌ தெளிவும்‌ ஞானமும்‌ பெறும்‌ வேட்சை 
யோடு. அறிஞர்கள்‌ சோவியத்‌ நாட்டு இந்தி 
யவியல்‌ ஆராய்ச்சி நூல்களை மேன்மேலும்‌ 
விரும்பிப்‌ படிக்கின்றனர்‌. 


- ரகுநாதன்‌ 


உலக்ப்‌ படைப்புக்‌ கதைகள்‌ 


 கதையூலங்களைப்பற்றி ஓர்‌ ஆய்வு 


[உலகம்‌ படைக்கப்பட்ட வீதம்‌ பற்றி வர 
லாற்று முற்கால மக்கள்‌ பல கதைகளைப்‌ படைத்‌ 
இருக்கிறார்கள்‌. அவற்றுள்‌ இருவிதமானவற்றை 
வேறுபடுத்திக்‌ காணலாம்‌. உலகைப்‌ படைத்தது 
தாய்‌ தான்‌. அவளை உலக மாதாவாகக்‌ கருதிப்‌ 
படைக்கப்பட்ட கதைகள்‌ ஒரு விதம்‌. உலகைப்‌ 
படைத்தது தந்தை தான்‌. அவர்‌ உலகப்‌ பிதா 
என்று கருதிப்‌ படைக்கப்பட்ட கதைகள்‌ இன்‌ 
மனாரு விதம்‌. சில கதைகளில்‌ தாய்‌ கடலையும்‌, 
வானையும்‌ படைத்தான்‌ என்றும்‌ பூமியையும்‌, ஜீவ 
ராசியையும்‌ அவளுடைய வழித்தோன்‌ றலான ஒரு 
ஆண்மகன்‌ படைத்தானென்றும்‌ கூறப்படுகிறது. 


இவை யாவும்‌ நாகரீக முற்காலமக்களின்‌ வாய்‌ 
வழிக்கதைகள்‌, இவற்றை எழுத்துத்‌ தோன்றிய 
பின்னர்‌ தனிக்கதைகளாகவும்‌, காப்பியங்களின்‌ 
பகுதிகளாகவும்‌, சமயநூல்களின்‌ பகுதிகளாகவும்‌ 
ஆக்கிவிட்டார்கள்‌. இவற்றுள்‌ பழைமையானவை 
பாபிலோனிய சுமேரியக்கதைகள்‌, கரேக்கக்கதை 
கள்‌, யூதர்களது கதைகள்‌, அரியர்களது வேத 
புராணக்‌ கதைகள்‌ முதலியன. 


இக்கதைகள்‌ தோன்றிய சமுதாயச்‌ சூழல்களை 
அகழ்வாராய்ச்சி, மானிடவியல்‌ ஆய்வுகள்‌ மூலம்‌ 
கண்டுபிடித்‌ து இக்கதைகளை உருவாக்கிய மக்க 
ளின்‌ பண்பாட்டு நிலைகளிலிருந்து அக்கதைகள்‌ 
எவ்வாறு உருவாயின என்பதை இக்கட்டுரையில்‌ 
ஆராய்கி£றன்‌. - நா.வா] 


உலகைப்‌ படைத்தது யார்‌? இக்‌ கேள்‌ 
வியை வரலாற்று முற்காலத்திலும்‌ நாசகரீகத்‌ 
துவக்ககாலத்திலும்‌ வாழ்ந்த மச்கள்‌ கேட்ட 
னர்‌. ஆதாரங்களோடு விடையளிக்க முடி 
யாத வினாக்களுக்கு கதைகளைப்‌ புனைந்து 


நா. வானமாமலை 


அவற்றையே விடையாக அளித்தனர்‌. விஞ்‌ 
ஞான ஆய்வுகளும்‌, சிந்தனை வளர்ச்சியும்‌ ஏற்‌ 
பட்டிராதகாலத்தில்‌ பண்டைய மக்கள்‌ இயற்‌ 
கையைப்‌ பற்றியும்‌, வாழ்க்கையைப்‌ பற்றியும்‌ 
இத்தகைய விடைகளையே கண்டுபிடி த்திருக்கி 
ருர்கள்‌ என்பதைப்‌ பண்பாட்டு மானிடவியல்‌ 
விளக்குதிறது. ்‌ 

இப்புனைகதைகளின்‌ தோற்றம்பற்றிஆண்‌ 
டிரூ லாங்‌ கூறுவதாவது!- ' 1 

“பண்டைய மக்களின்‌ சடங்காச்சாரங்‌ 
களினின்றும்‌ (8416) இக்கதைகள்‌ எழுகின்றன. 
மனிதனது இயல்பு பற்றியும்‌, பிரபஞ்சத்தின்‌ 
மூலாதாரம்‌ பற்றியும்‌ தத்துவ பூர்வமான சந்‌ 

“ தனைகளாக இப்‌ புனேகதைகளைக்‌ கருத முடி. 

யாது.பிரபஞ்சம்‌ எப்படித்‌ தோன்றியது என்ற 
வினாவிற்கு இவை கற்பனையான விடை என்று 
கொள்ளுவதற்கில்லை''1 “படைப்புக்‌ கதைக 
ளும்‌ சாவின்‌ துவக்கமும்‌ மனிதஇன த்தின்‌ அழி 
வும்‌ பல புனைகதைகளின்‌ கருப்பொருள்களாக 
இருப்பினும்‌ அவை தத்துவ விளக்கங்களாக 
இல்லை என்பது ஆண்ட்ரூ லாங்‌ கூறுவதுபோல 
உண்மையே” “என்று ஈ.ஓ. ஜேம்ஸ்‌ கூறுகிறார்‌. 

பண்டைய மக்கள்‌ அடவ்காள் ன ன க 
வாழ்க்கையில்‌ நலன்களைப்பெற மிக அவசிய 
மெனக்‌ கருதினர்‌. மழை பெய்யவும்‌, பயிர்‌ 
வளரவும்‌, காய்‌, கிழங்குகள்‌ கிடைக்கவும்‌ 
நோய்நொடிகள்‌ வராமல்‌ இருக்கவும்‌, வேட்‌ 
டையில்‌ விலங்குகள்‌ கிடைக்கவும்‌, புயல்‌ 
போன்றஇயற்கை விபத்துகள்நேராமல்‌ இருக்‌ 
கவும்‌ நிகழ்த்தினர்‌. 


371 


இலையுதிர்காலம்‌ முடிந்து வசந்த காலம்‌ 
துவங்குகிறபோது பருவ மாறுதலை வரவேற்‌ 
றும்‌ வசந்த காலத்தில்‌ பயிர்கள்‌ செழித்து 
வளரவும்‌ பண்டையமக்கள்‌ சடங்குகளை நடத்‌ 
இனர்‌. காலங்களை மனித உருவங்களாகக்‌ கற்‌ 
“பனை செய்து ஓரே தெய்வம்‌ இறந்து மறுபடி 
உயிர்பெறுவதாக நம்பி, சடங்குகள்‌ நடத்தி 
னர்‌. 


எகிப்திய பிரமிட்‌ கோபுரங்களில்‌ செதுக்‌ 
கப்பட்டிருக்கும்‌ சிற்பங்களிலிருந்து *ஆஸிரிஸ்‌* 
என்ற பருவங்களின்‌ தெய்வம்‌ இறந்து மறுபடி 
உயிர்த்தெழும்‌ கதையையும்‌, சடங்குகளைப்‌ 
பற்றியும்‌ அறிந்துகொள்ள முடிகிறது. தாலமி 
அரசனின்‌ கல்வெட்டுக்கள்‌ இச்சடங்கு 
விழா நடைபெற்ற விதத்தைக்‌ கூறுகிறது. 
இவ்விரண்டு சான்றுகளிலும்‌ கதாநாயகர்‌ 
களின்‌ பெயர்கள்‌ வேறுபட்ட போதிலும்‌ 
அவர்களின்‌ இயல்பும்‌, கதையின்‌ நிகழ்ச்சிக 
ளும்‌ ஒன்றாகவே இருக்கின்‌ றன. இத்தெய்வங்‌ 
களின்‌ உருவத்தை மண்ணாலும்‌, பார்லிவைச்‌ 
கோலாலும்‌, மணலாலும்‌ செய்து தங்க நிற 
வர்ணம்‌ பூசினார்கள்‌. எகிப்திய மாதமான 
கோயாக்‌ மாதம்‌ 12 ம்‌ தேதிவிழாத்‌ தொடங்‌ 
கும்‌. 24 ம்‌ தேதிவரை அதனைப்‌ புனித முழுக்‌ 
காட்டுவார்கள்‌. பின்‌ அதனை ஒரு படகில்‌ 
வைத்து பாபைரஸ்‌ என்ற நாணலால்செய்யப்‌ 
பட்ட 24 படகுகள்‌ புடைசூழ நீரினுள்செலுத்‌ 
துவார்கள்‌. படகுகளில்‌ மொத்தம்‌ 864 விளக்‌ 
குகளை ஏற்றுவார்கள்‌. 24 ம்‌ தேதி ஆஸிரி 
ஸின்‌ உருவத்தை, பிணத்தை பதனிட்டு மம்மி 
ஆக்குவது போல ஓர்‌ மம்மியைப்போல அலங்‌ 
கரிப்பார்கள்‌. அதன்பின்‌ ஒருசவப்பெட்டியில்‌ 
அதனை இடத்துவார்கள்‌. உருவத்தின்கழ்‌ 
விதைகளைப்‌ பரப்பிவைப்பார்கள்‌. 30 ம்‌ தேதி 
சவப்பெட்டியை ஒரு அறையில்‌ வைத்துப்‌ பூட்‌ 
இவரர்கள்‌.. இப்பொழுது ஆஸிரிஸின்‌ இறந்து 
போன நிகழ்ச்சி சடங்காக நடிக்கப்‌ பட்டுவிட்‌ 


டது. 


இனி உயிர்த்தெழும்‌ நிகழ்ச்சியையும்‌ 
ஆஸிரிஸின்‌ கோவிலிலுள்ள சிற்பங்கள்காட்டு 
இன்றன. வடஎடப்தில்‌ காணப்படும்‌ பாழ 
டைந்த ஆஸிரிஸ்‌ கோவில்‌ சுவர்களில்‌ காணப்‌ 
படும்‌ புடைப்புச்‌ சிற்பங்களிலிருந்து உயிர்த்‌ 
தெழும்‌ கதையை அறிய முடிறெது. 


372 


மம்மியாகக்‌ கிடக்கும்‌ ஆஸிரிலைச்‌ சூழ்ந்‌ 
து பல தெய்வங்கள்‌ நிற்கின்றன. அனுபிஸ்‌ 
ஐஸிஸ்‌, நெப்திஸ்‌ முதலிய தெய்வங்களும்‌ 
பசுத்தெய்வமான ஹாதோரும்‌, அவளுடைய 
சகோதரன்‌ ஹெகட்டும்‌ ஆஸிரிஸின்‌ உடலரு 
தில்‌ நிற்கிறார்கள்‌. உயிர்த்தெய்வமான தவளைத்‌. 
தெய்வம்‌ உடலருகில்‌ உட்கார்ந்திருக்கிறது. 
ஒரு கமுகு ஆஸிரிஸின்‌ தலைப்பக்கமும்‌, மற்‌ 
ரொன்று காலினருகில்‌ பறப்பது போல இத்தி 
ரங்கள்‌ இருக்கின்றன. அடுத்த சித்திரங்களில்‌ 
ஆஸிரிஸ்‌ தலையில்‌ மகுடத்தோடு தலையைத்‌ 
தூக்குவது போலவும்‌, பின்‌ எழுந்து நிற்பது 
போலவும்‌ காணப்படுகிறான்‌. கடைசிச்‌ சித்தி 
ரத்தில்‌ ஆஸிரிஸ்‌ செங்கோலைக்‌ கையிலேந்தி 
நிற்கிறான்‌. ஓர்‌ தாடிதரித்த ஆண்‌ தெய்வம்‌ 
கையில்‌ கிரக்ஸ்‌அனஸ்தா என்றஉயிரின்‌ அடை 
யாளத்தைக்‌ கையில்‌ பிடித்துக்கொண்டு நிற்‌ 
கிறது3, 


இச்சிற்பங்கள்‌ பருவமாற்றத்தின்‌ போது 
பண்டைய எகிப்திய மக்கள்‌ நிகழ்த்திய சடங்‌ 
குகளுக்கு அடிப்படையான நம்பிக்கைகளைத்‌ 
மிகத்தெளிவாகக்‌ காட்டுகின்றன. இச்சடங்கு 
களிலிருந்தும்‌, நம்பிக்கைகளிலிருந்தும்‌ தான்‌ 
ஆஸிரிஸ்‌, ஐஸிஸ்‌ புனைகதை உருவாகியது. 
எனவே இயற்கையின்‌ மாற்றத்தை விளக்க 
முடியாத போது மாந்திரீகச்‌ சடங்குகளைக்‌ 
கையாண்டு, அதனை தங்கள்‌ வாழ்க்கைத்‌ 
தேவைகளுக்கேற்பமாற்றுகிறபோதுதோன்று 
திற நம்பிக்கைகளை உறுதிப்படுத்திக்‌ கொள்ள 
வும்‌ அடுத்த பரம்பரைக்கு அவற்றை வழிச்செ 
௮ த்தவும்‌ இப்புன கதைகள்‌ தோன்றின, இக்‌ 
கதைகள்‌ குறிப்பிட்ட சமுதாய நிலைமைகளில்‌ 
குறிப்பிட்ட பண்பாட்டுச்‌ சூழலில்‌ எழுந்‌ தன. 
இவை சமூக மாறுபாட்டுக்கும்‌, பண்பாட்டு 
வளர்ச்சிக்கும்‌ ஏற்றாற்‌ போல்‌ மாறின. வெவ்‌ 
வேறு சமூக அமைப்பும்‌ பண்பாட்டு வளர்ச்‌ 
சியும்‌ உடையவர்கள்‌ கலப்புறும்‌ பொழுது 
இணைநீதும்‌, முரண்பட்டும்‌ வேறுபட்டும்‌, 
வளர்ச்சியும்‌, சிதைவும்‌ அடைந்தன. 


எகிப்தில்‌ நடைபெற்ற இச்சடங்கு மிகப்‌ 
பழமையானது. எகிப்தின்‌ பாராவோக்கள்‌, 
புரோகிதர்ககளாவும்‌, ஆடுபவர்களாகவும்‌ 


செயல்‌ புரிந்தனர்‌, மன்னர்களானபின்‌, அவர்‌ . - 


கள்‌ ஆஸிரிஸ்சடங்குகளின்கதா நாயகர்களாக 


னர்‌. பாரோவோ சாவதாகவும்‌, உயிர்த்‌ 
தெழுவதாகவும்‌ இச்சடங்கு நடைபெற்றது. 
அதன்‌ பின்னர்‌ மன்னனது தெய்வீகத்‌ தன்‌ 
மையை நிலை நாட்டுவதற்காகவே கதைகள்‌ 
புனையப்பட்டு, இச்‌ சடங்கிற்குப்‌ பொருளை 
அளித்தனர்‌. 


ஆண்டுதோறும்‌ நடைபெறும்‌ இவ்விழா 
வினை விளக்க எழுந்த கதை சமூகப்பொருளா 
தார அமைப்பை நிலைநிறுத்தப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது. ஆடுமாடுகள்‌ பல்கிப்‌ பெருகவும்‌, 
பயிர்கள்‌ செழித்து வளரவும்‌, மனிதஇனம்‌ 
பெருகவும்‌ இச்சடங்கு அவசியமென 
எண்ணிய புராதன எகிப்தியர்கள்‌, தங்கள்‌ 
பண்பாட்டுக்‌ கதாநாயகனைச்‌ இிந்தனையில்‌ 
தோற்றுவித்து, ஆண்டுதோறும்‌ அவனது 
சாவையும்‌ உயிர்த்தெழுதலையும்‌ கொண் 
டாட அவனைச்‌ சுற்றி ஓர்‌ கதையையும்‌ 
படைத்தார்கள்‌.இது தனி மனிதச்சடங்கல்ல, 
சமுதாயச்சடங்கு. இது சமூகநலனை நோக்க 
மாகக்‌ கொண்டது. தனிமனித மோட்சத்தை 
நோக்கமாகக்‌ கொண்டதல்ல. அரசனுடைய 
தெய்வத்தன்மை, விவசாயப்‌ பருவங்களின்‌ 
மாறுதலைக்‌ குறிக்கும்‌. “ஹோரஸ்‌ ஆஸிரிஸ்‌ 
குறியீடு மீதுள்ள நம்பிக்கையின்‌ அடிப்‌ 
படையில்‌ இச்‌ சடங்கும்‌ புனைகதை 
களும்‌ எழுந்தன. இதனைப்போலவே புராதன 
மக்கள்‌ பாபிலோனியாவில்‌ . தம்மஸ்‌--இஷ்‌ 
டார்‌ கதையையும்‌ புனைந்தனர்‌.'* 


நாகரீகத்‌ துவக்ககாலத்துப்‌ புனேகதை 
யொன்றில்‌ தன்மையை மேலே கண்டோம்‌. 
இக்கதை நாகரீக முற்காலத்திலேயே தோன்‌ 
றியிருத்தல்‌ வேண்டும்‌. சமுதாய மாற்றங்‌ 
களால்‌ ஏற்பட்ட பண்பாட்டு மாற்றங்களால்‌ 
கதை மாறியிருக்க வேண்டும்‌. 


நாகரீக காலத்துக்கு முன்னர்‌ எகிப்தை 
அரசிகள்‌ ஆண்டனர்‌. அவர்கள்‌ மணம்‌ செய்து 
கொள்வதில்லை. விரும்பிய ஆண்மகனோடு 
ஓராண்டு வாழ்ந்து பின்னர்‌ அவனைப்‌ பலி 
யிட்டுவிடுவாள்‌. இது பெண்ணாதிக்க வீவசாய 
சமுதாயத்தில்‌ நடைபெற்றது. கலப்பை விவ 
சாயம்‌ தோன்‌ றியபின்‌ ஆணாதிக்க சமுதாயம்‌ 
படிப்படியாக எழுந்தது. அப்போது தனது 
காதலனைக்‌ கொல்லுவது நின்றது. ஆனால்‌ 
ஒருநாள்‌ அவள்‌ அரசபதவியை இழந்து, 


வேறொருவனுக்கு அதனை அளித்து அவனைப்‌ 
பலியிடும்‌ வழக்கம்‌ தோன்றியது. பின்னர்‌ 
அதுவும்‌ நின்று ஆஸிரிஸ்‌ இறந்து உயீர்ப்பித்‌ 
தலை பொம்மை இறந்து உயிர்பெறும்‌ சடங்‌ 
காக மக்கள்‌ கொண்டாடியிருத்‌ தல்‌ வேண்டும்‌. 
இம்மாறுதல்கள்‌ நடந்த கால எல்லையில்‌ 
தான்‌ ஹோரஸ்‌ ஆஸிரிஸ்‌ கதை புனையப்பட்‌ 
டிருத்தல்‌ வேண்டும்‌.* 


இப்புனைகதை போலவே, பல இயற்கை 
நிகழ்ச்சிகளைப்‌ பற்றிய சடங்குகளும்‌ அவற்றிலி 
ருந்து தோன்றிய புனைகதைகளும்‌ பண்டயை 
மக்களிடையே வழங்கி வந்தன. சூரியனைப்‌ 
பற்றிய சடங்குகளும்‌ கதைகளும்‌, சந்திரனைப்‌ 
பற்றிய சடங்குகளும்‌ கதைகளும்‌, அக்கினி 
யைப்‌ பற்றிய சடங்குகளும்‌ கதைகளும்‌ 
வழங்கி வந்தன. மூலக்கதை சமுதாய 
மாற்றத்திற்‌ கேற்ப அவ்வச்சமுதாயமாற்ற 
கட்டத்தில்‌ மாற்றப்‌ பட்டிருக்கின்றது, 
எனவே புனைகதைகள்‌ தற்காலப்படைப்புக்‌ 
கதைகளைப்‌ போன்றவையல்ல. அது ஒருகால 
வாழ்ச்கையேயாகும்‌.அதாவது வாழ்க்கையை 
இயக்கும்‌ நம்பிக்கைகளை அவை அடிப்படை 
யாகக்‌ கொண்டவை. 


இதனால்தான்‌ பேராசிரியர்‌ மாலினாவ்ஸ்கி 
பின்வருமாறு கூறுகிறார்‌: 

“காட்டுமிராண்டி சமுதாயத்தில்‌ வழங்‌ 
கிய புனைகதை அதாவது மூலநிலைப்‌ புனைகதை 
சொல்லப்படுகிற ஓர்‌ சுதையன்று, அது 
வாழ்க்கையின்‌ உண்மையாகும்‌. இன்று நாம்‌ 
படிக்கும்‌ ஓர்‌ நாவலின்‌ தன்மையைப்‌ பெற்ற 
குன்று நாகரீக முற்காலப்‌ புனைகறஹை, அக்‌ 
கதையின்‌ நிகழ்ச்சிகள்‌ உண்மையில்‌ புரா 
தான காலத்தில்‌ நடைபெற்றதாக அக்‌ 
கதையைச்‌ சொல்லுபவர்கள்‌ நம்புகிறார்கள்‌, 
அதுமட்டுமல்லாமல்‌ அக்கதையின்‌ சம்பவங்‌ 
கள்‌, நிகழ்ந்த காலத்திலிருந்து தம்காலம்‌ 
வரை உலகையும்‌, மனிதவிதியையும்‌ இயக்கி 
வருவதாகவும்‌ அவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. ஒரு 
கிறிஸ்தவன்‌ பைபிள்‌ கதையான சிருஷ்டி, 
மனிதன்‌ தாழ்வு, சிலுவையில்‌ மறித்த கிறிஸ்‌ 
துவினால்‌ மனிதன்‌ மேன்மை பெறுவது, ஆகிய 
சம்பவங்கள்‌ எவ்வளவு உண்மையெனக்‌ கருது 
கிருனோ அவ்வளவுக்கு தான்‌ கூறும்‌ கதைகள்‌ 
உண்மையெனப்‌ பண்டைமனிதன்‌ நம்பினான்‌ ' '5 


ட 


அவனுடைய பண்பாட்டு வளர்ச்சி நிலை 
யில்‌ இருக்கும்‌ தற்கால இனக்குழு மக்களும்‌ 
அவ்வாறே நம்புவதை மானிடவியலாளர்‌ 
கண்டுள்ளார்கள்‌. 


புனைகதைகள்‌ இத்தன்மையன என்பதை 
அறிந்து கொண்டபின்‌ தாம்‌ உலகப்படைப்‌ 
புச்‌ கதைகளில்‌ மிகப்பண்டைக்காலக்‌ கதை 
களை அராய்ந்து அல'ற்றின்‌ தோற்றத்திற்கு 
அடிப்படையான சமுதாய அடித்தளத்தைக்‌ 
கண்டு பிடித்து இரண்டையும்‌ 
படுத்திக்காண முயலுவோம்‌ 


படைப்புக்‌ கதைகளில்‌ மிகப்பழமையா 
னவை பா பிலோனிய- சுமேரியக்கதை, 
கிரேக்கக்‌ கதைகள்‌ இவையிரண்டுமாகும்‌.? 
அதற்கடுத்த பண்பாட்டுக்‌ கட்டத்தில்‌ யூதர்‌ 
களது யெஹோவா -- படைப்புக்‌ கதையைச்‌ 


கூறலாம்‌. இதைப்‌ பின்பற்றியே பைபிள்‌ 
உலகப்படைப்பின்‌ “வரலாற்றைக்‌ கூறு 
கிறது. 


ஏறக்குறைய அதே பண்பாட்டு வளர்ச்சி 
நிலையில்‌ ரிக்வேதத்தில்‌ காணப்படும்‌ புருஷ 
சூக்தக்‌ கதைகளைக்கூறலாம்‌. பின்னர்‌ விஷ்ணு 
புராணத்தில்‌ கூறப்படும்‌ நாராயணன்‌-உலகப்‌ 
படைப்புக்கதை தோன்றியது, 


கால நிர்ணயம்‌ செய்யமுடியாத தந்திரீக 
நூல்களில்‌ காணப்படும்‌ படைப்புக்‌ கருத்துக்‌ 
கள்‌ மிகப்பழமையானவை என்பதில்‌ சந்தேக 
மில்லை, 


முதலில்‌ பாபிலோனிய -- சுமேரியப்‌ 
படைப்புக்கதையைக்‌ காண்போம்‌. பாபிலோ 
னியாவின்‌ பண்டையத்‌ தலைநகரான நினிவே 
யை ஜார்ஜ்ஸ்‌ மித்‌ 1873ல்‌ அகழ்ந்து, ஆராய்ந்த 
பொழுது அஷுூர்பானிபால்‌ (சுமார்‌ 2000 Be) 
என்ற அரசனின்‌ காலத்தில்‌ எழுதப்‌ பட்ட 
சுட்டமண்‌ ஒட்டுச்சாசனங்கள்‌ கிடைத்தன. 
அவற்றில்‌ படைப்புக்கதை எழுதப்‌ பட்டுள்‌ 
ளது. அச்சுட்டமண்‌ ஓடுகளின்‌ வாசகத்தை 
எல்‌. டபிள்யு. கிங்‌ என்ற ஆய்வாளர்‌ படித்து 
“படைப்பு பற்றிய ஏழு ஓடுகள்‌” என்ற நூலை 
எழுதியுள்ளார்‌. அந்நூலில்‌ காணப்படும்‌ செய்‌ 
இகனை அடிப்படையாகக்‌ கொண்டே நாம்‌ இக்‌ 
சதையின்‌ போக்கைக்‌ கூறுவோம்‌. 


574 


தொடர்பு 


இப்பிரபஞ்சத்தின்‌ ஆரம்ப காலத்தில்‌ 
கடல்‌ மட்டுமே இருந்தது. மேலே இருக்கும்‌ 
வானத்திற்கும்‌, கீழே இருக்கும்‌ பூமிக்கும்‌ 
பெயர்களிடப்பட வில்லை. இவற்றின்‌ தந்தை 
“அப்ஸுூ”; தாய்‌ “தியாமத்‌”. தரை இன்னும்‌ 
உருவாக வில்லை. சேறும்‌ இல்லை. அவற்றின்‌ 
விதியும்‌ நிர்ணயிக்கப்பட வில்லை. கடலில்‌ ஒர்‌ 
அசைவு உண்டாயிற்று. பல தேவதைகள்‌ நீரி 
லிருந்து வெளிவந்தன. “லச்மூ” தேவனும்‌, லச்‌ 
சாமூ” தேவியும்வெளிவந்தனர்‌. பின்னர்‌ அன்‌ 
ஷார்‌ தேவனும்‌, *கிஷார்‌ தேவியும்‌ நீரினின்று 
எழுந்தனர்‌. பின்‌ அனு என்னும்‌ வானகேஉன்‌ 
உதித்தான்‌. அவனுடைய மனைவி அனாது. 


“*இயா” இதன்‌ பின்‌ தோன்றினான்‌. அவனே 
எல்லாத்‌ தேவர்களிலும்‌ அறிவு மிக்கவனாகவும்‌ 
வலிமைமிக்கவனாகவும்‌ இருந்தான்‌. அவனுக்கு 
சமமானவன்‌ இல்லை. அவன்‌ சமுத்திர ராஜனா 
கவும்‌, பூமியின்‌ மன்னனாகவும்‌ இருந்தான்‌. 
அவனுடைய தேவி டாம்கினா பூமியின்‌ தேவி 
யாக இருந்தாள்‌. இவ்வாறுதேவர்களும்‌ தேவி 
யர்களும்‌ தோன்றி, வலிமையும்‌ புகழும்‌ பெற்‌ 
றார்கள்‌. 


அப்ஸுூவும்‌, தியாமத்தும்‌ இருளடர்ந்த 
கடலில்‌ குழப்பத்தினுள்‌ வாழ்ந்தார்கள்‌. தங்‌ 
களது வஜித்தோன்றல்களான தேவர்கள்‌ பிர 
பஞ்சத்தைத்‌ தங்கள்‌ அளுகைக்குட்படுத்தி . 
குழப்பத்தில்‌ ஓழுங்கை நிலைநாட்ட முயலுவ 
தைக்‌ கண்டு மூலப்பிதாவும்‌, மூலமாதாவும்‌ 
கவலையுற்றனர்‌. தியாமத்‌ தன்மீது அடித்துக்‌ 
கொண்டு புயல்களைத்‌ தோற்றுவித்தாள்‌. 


அப்ஸூவும்‌ அவனுடைய அமைச்சனும்‌ 
தியாமத்தைப்‌ போய்ப்பார்த்து அவளை 
வணங்கிவிட்டு, தேவர்களுடைய சூழ்ச்‌சிபலிச்‌ 
காமல்‌ இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டு 
மென்று கேட்டார்கள்‌. 


““ஒனி மிக்கவளே, தேவர்களின்‌ சூழ்ச்சி 
யை அறிந்து நான்‌ கவலைப்படுகிறேன்‌. இரவு, 
பகலாக எனக்கு உறக்கமில்லை. அவர்களை 
அழித்து நிம்மதியாக ஓய்வுகொள்ள விரும்பு 
கிறேன்‌” என்றான்‌, அப்ஸூ, 


தியாமத்‌ இதனைக்‌ கேட்டு உறுமினான்‌. 
புயல்சன்வீசின. அப்ஸஓவைப்‌ பார்த்து அவள்‌ 


விடை கூறினாள்‌. “*அவர்கள்‌ பலசாலிகளாயி 
னும்‌ நம்மால்‌ அவர்களை அழித்துவிடமுடியும்‌,” 


இதைப்பற்றி இயா அறிந்தான்‌, தீய 
தேவதைகள்‌, தேவர்களை அழிக்க எண்ணிச்‌ 
சூழ்ச்சி செய்வதைப்‌ பற்றித்தெரிந்து கொண்‌ 
டான்‌. ஒரு மந்திரத்தால்‌ ௮ப்ஸூவையும்‌ மும்‌ 
முவையும்‌ அழிந்து விடச்‌ செய்தான்‌. 


அவர்களது நண்பனான கிங்கு தியாமத்‌ 
தைப்பார்த்து' “மும்முவையும்‌,அப்ஸ வையும்‌ 
அழித்துவிட்டார்கள்‌. அதற்காக நீ பழிவாங்க 
வேண்டும்‌, புயல்‌ தேவியே'” என்று கூறினான்‌. 


“(போர்‌ துவங்கு” 
டனையிட்டாள்‌. 


என்று தியாமத்‌ கட்‌ 


**ரூபர்‌ தாய்‌' எள்றமறுபெயர்‌ கொண்ட 
தியாமத்‌ பேய்களையும்‌, ராட்சசப்‌ பாம்புகளை 
யும்‌, மலைபோன்ற விஷஜந்துக்களையும்‌, தீயுமி 
மும்‌ டிரகான்களையும்‌ படைத்தாள்‌. மலைப்‌ 
பாம்புகளையும்‌, நச்சரவங்களையும்‌, புயல்வீசும்‌ 
விலங்குகளையும்‌, வேட்டை நாய்களையும்‌, 
தேள்‌ மனிதர்களையும்‌, மீன்‌ மனிதர்களையும்‌, 
ராட்சஸ ஆடுகளையும்‌ படைத்தாள்‌. கிங்கு 
வைப்‌ படைத்‌ தலைவனாக்கினாள்‌. அவனை முதல்‌ 
தேவன்‌ என அறிவித்தாள்‌. அவனை உயர்ந்த 
இருக்கையில்‌ அமர்த்தி சிறந்த உடைகள்‌ ௮ணி 
வித்து அவனிடம்‌ சொன்னாள்‌. 


“உன்னுடைய ஆணையைத்‌ தேவர்கள்‌ 
நிறைவேற்ற வேண்டும்‌, நீ அவர்களை அடக்கி 
- ஆளவேண்டும்‌, நீயே யாவரினும்‌ வலியவன்‌ . 
உன்னை நான்‌ கணவனாக ஏற்றுக்கொள்ளுகி 
றேன்‌. மூன்றுலகிற்கும்‌ நான்‌ உன்னை அதிபதி 
யாக்குகிறேன்‌.”” என்று கூறி அவனிடம்‌ விதி 
யின்‌ கல்வெட்டையளித்தாள்‌. 


இயா இதனையெல்லாம்‌ அறிந்தான்‌. தன்‌ 
தந்தை அன்ஷாரிடம்‌ சென்று ““நமது தாய்‌ 
தியாமத்‌ நம்‌ மீது கோபங்‌ கொண்டுள்ளாள்‌. 
தேவர்களை அவள்‌ தன்னோடு சேர்த்துக்கொண் 
டதோடு தான்‌ படைத்த உயிர்களையும்‌ நம்‌ 
மீது ஏவிவிட்டிருக்கிறாள்‌. நீங்கள்‌ அப்ஸூவை 
யும்‌, மும்முவையும்‌ அழித்து விட்டீர்கள்‌. இப்‌ 
பொழுது நம்மையெல்லாம்‌ அழிக்க கிங்குவை 
உலகத்‌ தலைவனாக நியமித்திருக்கிறாள்‌. தியா 
மத்தை எதிர்க்க யாருமில்லை என்றான்‌ .”* 


4 


அவள்‌ கோபத்தை தணித்து வரும்படி 
அவன்‌ முதன்முதலில்‌ “அனு” வை அனுப்பி 
னான்‌. அனு தியாமத்தின்‌ உலகிற்குப்‌ போய்‌ 
அவளைப்‌ பார்க்க அஞ்சிச்‌ திரும்பி விட்டான்‌. 
பின்னர்‌ இயா சென்றான்‌. அவனும்‌ அஞ்சித்‌ 
திரும்பி விட்டான்‌. 


பின்‌ அன்ஷார்‌ இயாவின்‌ மகன்‌ மெரோ 
டாக்கை அழைத்து, “என்‌ அன்பிற்குரிய மக 
னே நீ போருக்குப்‌ போ. உன்னை யாராலும்‌ 
ஜெயிக்க முடியாது” என்றான்‌. 


““தங்கள்‌ கட்டளைப்படியே நடக்கிறேன்‌. 
எந்த மனிதன்‌ தங்களைப்‌ போருக்கு அழைக்கி 
முன்‌?” என்று அவன்‌ கேட்டான்‌, 


“மனிதனல்ல. தியாமத்‌ என்னும்‌ பெண்‌ 
நம்மை போருக்கு அழைக்கிறாள்‌. பயப்படா 
தே. தியாமத்தின்‌ மண்டையை நீ உடைப்‌ 
பாய்‌. மந்திரத்தால்‌ நீ அவள்‌ மீது வெற்றி 
கொள்வாய்‌. அவசரமாகப்‌ புறப்படு. அவ 
ளால்‌ உன்னைக்‌ காயப்படுத்த முடியாது. நீ 


திரும்பி வருவாய்‌. போய்‌ வா” என்று ௮ன்‌ 
ஷார்‌ கூறினான்‌. ச்‌ 
மெரோடாக்‌, தேவர்‌ மகாசபையைக்‌ 


(உப்ஷினாகு) கூட்டினான்‌. அவர்களும்‌ அன்ஷா 
ரின்‌ விருப்பத்தை ஆதரித்தால்‌, தானே தேவ 
சேனாபதியாகி தியாமத்‌ மீது படையெடுத்துச்‌ 
செல்வதாகக்‌ கூறினான்‌. அவர்கள்‌ மெரோ 
டாக்கை தங்களது தலைவனாகவும்‌, தேவ 
சேனாபதியாகவும்‌ நியமித்தனர்‌. அவர்கள்‌ 
கூறியதாவது: 

“விண்ணவர்‌ அனைவரினும்‌ நீ மேலான 
வன்‌. உன்னுடைய கட்டளை “அனு”வின்‌ கட்‌ 
டனையாகும்‌. தேவர்களைப்‌ பதவியில்‌ உயர்த்‌ 
தவும்‌, தாழ்த்தவும்‌ உனக்கு அதிகாரம்‌உண்டு, 
உன்னுடைய அதிகாரத்திற்கு எதிராகத்‌ 
தேவர்களாகிய நாங்கள்‌ எதுவும்‌ செய்யமாட்‌ 
டோம்‌. இப்பிரபஞ்ச முழுவதையும்‌ ஆளும்‌ 
உரிமையை உனக்கு நாங்கள்‌ அளிக்கிறோம்‌. 
உனது ஆயுதங்களை யாரும்‌ எதிர்த்து நிற்க 
முடியாது, கலகம்‌ செய்யும்‌ தேவர்களை 
வீழ்த்து. உன்‌ மீது நம்பிக்கை கொண்டு உன்‌ 
னைப்‌ பணிபவர்களைக்‌ காப்பாற்று.” 


ஒரு துணியைக்‌ கீழே விரித்து அவனை 
அதைப்‌ பார்த்து வாயால்‌ ஊதச்‌ சொன்னார்‌ 


375 


னார்கள்‌. அவன்‌ அவ்வாறே செய்தான்‌. 
துணி மறைந்து போய்விட்டது. பின்‌ “வா” 
என்று கூப்பிட்டான்‌. துணி தரையில்‌ கிடந்‌ 
தது. 


இந்த அடையாளத்தைக்‌ கண்டதும்‌ 
தேவர்கள்‌ “மன்னன்‌ வாழ்க!”” என்று ஆர்ப்‌ 
பரித்தனர்‌. 


மெரோடாக்கின்‌ யுத்தத்‌ தயாரிப்புகளை 
்‌ இனி மூலக்கதை மிச விரிவாகக்‌ கூறுகிறது. 
அதனைச்‌ சுருக்கமாகக்‌ கூறுவோம்‌. வில்லையும்‌ 
அம்புறாத்தரணியையும்‌ அவன்‌ தோவில்‌ மாட்‌ 
டிக்‌ கொண்டான்‌. கையில்‌ கதையை எடுத்‌ 
அஃ கொண்டான்‌. அனு அவனுக்கு ஓர்‌ வலை 
யைக்‌ கொடுத்தான்‌. மெரோடாக்‌ 7 காற்‌ 
றுக்களை உண்டாக்கினான்‌. அவை அவனைப்‌ 
பின்தொடர்ந்து சென்றன. இடி மின்னலை 
ஆயுதமாக கையில்‌ எடுத்துக்‌ கொண்டான்‌. 
விஷ மூச்சு வீசும்‌ நான்கு குதிரைகள்‌ கட்டிய 
தேரில்‌ குதித்தேறி அமர்ந்தான்‌. அவன்‌ 
தேரில்‌ முன்‌ செல்ல தேவர்‌ படை பின்‌ 
தொடர்ந்தது. 


அவன்‌ தியாமத்தின்‌ மறைவிடத்திற்குப்‌ 
போய்ச்‌ சேர்ந்தான்‌. கிங்குவும்‌, தியாமத்தும்‌ 
பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. : ஒரு வினாடி 
அவன்‌ தயங்கினான்‌. இதற்குள்‌ அவள்‌ அவ 
னைப்‌ பார்த்துவிட்டாள்‌. உறுமிக்‌ கொண்டே 
ஓடி. வந்தாள்‌. 


அவன்‌ அவளைப்‌ படைதிரட்டிக்கொண்டு 
போருக்கு வருமாறு அழைத்தான்‌. 

ஆனால்‌ அவள்‌ நேரில்‌ அவனை நோக்கி வந்‌ 
தாள்‌. மெரோடாக்‌ அனு தனக்குக்‌ கொடுத்த 
வலையை வீசினான்‌. அவள்‌ தன்‌ வாயைப்‌ 
பிளந்தாள்‌. அது 7 மைல்‌ அகலமிருக்கும்‌. 
அவள்‌ வாயை மூடிவிட முடியாமல்‌ மெரோ 
டாக்‌ காற்றை அவள்‌ வாயினுள்‌ வீசுமாறு 
கட்டளையிட்டான்‌. காற்று வீசியது. திறந்த 
வாயை அவளால்‌ மூடமுடியவில்லை. அவளது 
இதயம்‌ வலிமை குனறியது. அவள்‌ மூச்சுத்‌ 
திணறினான்‌. மெரோடெச்‌ அவள்‌ வயிற்றை 
நோக்கி ஓர்‌ அம்பை எய்தான்‌. அது அவள்‌ 
வயிற்றைக்‌ கிழித்து, இதயத்தையும்‌ துண்‌ 
டாக்கயது. இயாமத்‌ இறந்து போனாள்‌. 
அவளுடைய படைகள்‌ சிதறியோடின. . 


376 


மெரோடாக்‌ இறந்து போன கிங்குவிட 
மிருந்து விதி ஓட்டை எடுத்துக்கொண்டான்‌. 
அவன்‌ தியாமத்தின்‌ மண்டையை உடைத்து 
அவளுடைய இரத்தம்‌ பூமியில்‌ படாதபடி 
காற்றினால்‌ மறைவிடங்களுக்குக்‌ கொண்டு 
செல்லச்‌ செய்தான்‌, 


அவளுடைய உடலை இரு பகுதிகளாக 
வெட்டி, ஒரு பகுதியைப்‌ பூமியாகவும்‌ மற்‌, 
றோர்‌ பகுதியை வானமாகவும்‌ படைத்தான்‌. 
தேவர்களுக்குப்‌ பதவிகள்‌ அளித்து அவர்க 
ளைப்‌ பதவியில்‌ அமர்த்தினான்‌. ஒவ்வொரு 
நூலுக்கும்‌ ஒரு தேவனை அதி தேவதையாக்கி 
னான்‌. சந்திரனை நாட்களை அளக்கும்படி 


நியமித்தான்‌. அவனது தந்தை இயா மனி 


தன்‌ உலகில்‌ தோன்ற வேண்டும்‌ என்று எண்‌ 
ணினான்‌. இதையறிந்து மெரோடாக்‌ அவனி 
டம்‌ கூறினான்‌. “எனது இரத்தத்தைச்‌ சிந்தி 
எலும்பை உண்டாக்குவேன்‌. இவ்வுலகை 
நிரப்ப மனிதனைப்‌ படைப்பேன்‌. தேவர்களை 
வணங்கவும்‌ அவர்களுக்குக்‌ கோவிலைக்‌ கட்ட 
வும்‌ மனிதன்‌ தேவையல்லவா?? 


வேறோர்‌ கதையில்‌ சிப்பார்‌ என்னும்‌ 
தேவர்களின்‌ அரசி மேரோடாக்கோடு 
சேர்ந்து “மனிதனது விதையைப்‌ படைத்‌ 
தாள்‌ என்று கூறப்பட்டுள்ளது. 


ஏழாவது சாசன ஓட்டில்‌ அவன்‌ ஐம்பத்‌ 
தொரு பெயர்களால்‌ தேவதேவன்‌ என்ற 
ழைக்கப்படுகிறான்‌. எல்லாத்‌ தேவதைகளும்‌ 
மெரோடாக்கின்‌ அம்சமென அப்பகுதி கூறு 
கிறது. 


இக்கதைக்கு முன்னர்‌ சுமேரியக்‌ கதை 
யொன்றிருந்தது என்று சுமேரிய நாட்டுக்‌ 
கதைகளை ஆராய்ந்த ஆய்வாளர்கள்‌ கூறுகின்‌ 
றனர்‌. அதன்‌ சுருக்கம்‌ வருமாறு: 


““காடுகளிலும்‌, கடலிலும்‌, பயங்கர 
ராட்சஸ மனித விலங்குகள்‌ வாழ்ந்தன. 
அவை மலையில்‌ வாழ்ந்த வீரர்களுடன்‌ பகை 
மை கொணடிருந்தன. வீரர்களின்‌ மன்ன 
னான இயா மனிதர்களின்‌ விரோதிகளான 
இவ்விலங்குக்‌ கூட்டத்தின்‌ மீது படையெடுத்‌ 
துச்‌ செனறு அவற்றின்‌ தலைவனான அப்ஸூ 
வையும்‌, அவன்‌ மகனான மும்முவையும்‌ 


கொன்றான்‌. ஆனால்‌ மிஃவும்‌ சக்தி வாய்ந்த 
தியாமத்‌ என்னும்‌ உலக மாதா இன்னும்‌ உயி 
ரோடிருந்தாள்‌. தனது உறவினர்களின்‌ 
சாவிற்காக அவள்‌ பழிவாங்கத்‌ துடித்தாள்‌. 
இயா, அவளோடு போரிடத்‌ தயாரிப்புச்‌ 
செய்தான்‌. சாதாரணமான ஆயுதங்களால்‌ 
அவளைக்‌ கொல்ல முடியாது. அவளுடைய 
மந்திர சக்தியும்‌, தந்திரத்‌ திறமையும்‌ அவளை 

யாராலும்‌ வெல்ல முடியாதவளாக்கியது, 
இயா மந்திரவூயங்களையும்‌, செய்வினைச்‌ 
செயல்களையும்‌ அவளுக்கு எதிராகச்‌ செய்து 
பார்த்தான்‌. அவற்றால்‌ அவளை எதுவும்‌ 
செய்துவிட முடியவில்லை. அவளுடைய உயிர்‌ 
நிலை அவளுடைய கல்லீரலில்‌ இருந்தது. அவ 
ளுடைய வயிற்றில்‌ குத்தி கல்லீரலைக்‌ கிழித்‌ 
தால்‌ அவள்‌ இறந்து போவாள்‌. இதனைத்‌ 
தான்‌ பாபிலோனியக்‌ கதையில்‌ மெரோடாக்‌ 
செய்ததாக நாம்‌ கண்டோம்‌. 


இக்‌ கதையில்‌ தியாமத்‌ தனது கணவனை 
யும்‌, மகனையும்‌ விட வலிமைமிக்கவள்‌ என்பது 
கூறுப்பட்டிருப்பது முக்கியமான து. 


இக்‌ கதை மொரோடாக்‌ சிறு தெய்வ 
மாயிருந்து தனிப்‌ பெரும்‌ தெய்வமானதைக்‌ 
கூறுகிறது. அவனே தனிப்பெருங்‌ கடவுளாக 
வழிபாடு செய்யப்பட்ட காலத்தில்‌ இக்‌ கதை 
எழுந்திருக்கவேண்டும்‌. இது அரசும்‌, 
அரசனும்‌ பாபிலோனிய சமுதாயத்தில்‌ 
தோன்றிய காலத்தில்‌ தான்‌ தோன்றியிருக்க 
முடியும்‌. இக்‌ கதையை ஆண்‌ ஆதிக்க சமு 
தாயத்தில்‌, ஆண்‌ வலிமை போற்றப்பட்ட 
காலத்தில்‌ ௮ச்சமுதாயத்தின்‌ கவிஞர்கள்‌ 
உருவாக்கியிருத்தல்‌ வேண்டும்‌. மாரோடாக்‌ 
மர்டாக்‌ என்ற பெயரிலும்‌, எல்‌ என்ற பெய 
லும்‌, பாபிலோனியாவிற்கு வெளியே உள்ள 
நாடுகளில்‌ பிற்காலத்தில்‌ வழிபாடு செய்யப்‌ 
பட்டான்‌. 
& இவன்‌ ஏகநாயகன்‌, தனிப்பெரும்‌ தேவன்‌ 
என்று கருதப்பட்டாலும்‌, அவனுக்குத்தந்தை 
யும்‌ பாட்டனும்‌ இருந்தார்கள்‌. அவர்களுக்கு 
பகைவர்கள்‌ இருந்தார்கள்‌. அப்பகைவர்கள்‌ 
பெண்ணாதிக்க, பெண்ணுரிமைப்‌ பண்‌ 
பாட்டினை உடையவர்கள்‌. தியாமத்‌ தான 
அவர்கள்‌ எல்லோருக்கும தாய்‌, இவனை அன்‌ 
ஷாராலும்‌, இயாவாலும்‌ கொல்ல முடிய 


வில்லை. மார்டாக்தான்‌ ௮வனைக்‌ கொல்லும்‌ 
அளவுக்கு வலிமையும்‌ வீரமும்‌ உடையவனாக 
இருந்தான்‌. 


மாரோடாக்‌ உலசைப்‌ படைத்தான்‌. 
மனிதர்களைப்‌ படைத்தான்‌. ஆயினும்‌ அவ 
னுக்கு முன்‌ கடலும்‌, வானமும்‌, தேவர்களும்‌ 
இராட்சஸர்களும்‌ இருந்தனர்‌. கடலையும்‌, 
வானையும்‌, தேவர்களையும்‌ ராட்சஸர்களையும்‌ 
தியாமத்‌ தான்‌ படைத்தாள்‌. அவளுக்கு 
அப்ஸ என்ற சணவன்‌ இருந்தான்‌.தேவர்கள்‌ 
அவனைக்‌ கொன்றபிறகு கிங்கு என்ப வேறோர்‌ 
கணவனை அவள்‌ நியமித்துக்‌ கொண்டாள்‌. 
அவனுக்கு அவளே உலகத்தலைமையை அளித்‌ 
தாள்‌. எனவே உலக ஆதிபத்திய உரிமை 
அவளிடமே இருந்தது, ்‌ 


அவளை அனு, அன்ஷார்‌, இயர, மரோ 
டான்‌ முதலிய தேவர்கள்‌ தாய்‌ என்று அழைத்‌ 
தார்கள்‌. ஆயினும்‌ தனது இரத்தபரம்பரை 
யோடு அவள்‌ ஏன்‌ விரோதம்‌ கொண்டாள்‌ 
என்று அனு என்னும்‌ வானதேவன்‌ கேட்‌ 
கிறான்‌. நமக்கும்‌ இக்‌ கேள்வி தோன்றத்தான்‌ 
செய்கிறது 


அவள்‌ பிரபஞ்சத்தில்‌, குழப்பத்தை விளை 
விச்கப்‌ புயல்களை உண்டாக்கினாள்‌. தேவர்கள்‌ 
அமைதியையும்‌, ஒழுங்கையும்‌ விரும்பினார்கள்‌. 
அதனால்‌ தான்‌ மாரோடாக்‌ அவள்மீது போர்‌ 
தொடுத்து முடிவில்‌ அவளைக்‌ கொன்றான்‌, 


அவள்‌ உயிரோடிருக்கும்பொழுது வாளை 
யும்‌, கடலையும்‌, தேவர்களையும்‌, ராட்சசர்க 
ளையும்‌ படைத்தாள்‌. இறந்த பின்‌ அவளு 
டைய உடலிலிருந்து பூமியையும்‌, வானமுகட்‌ 
டையும்‌ மாரோடாக்‌ படைத்தான்‌. அவன்‌ 
தனிப்பெரும்‌ தேவனானபின்‌, தன்னையும்‌ 
தனது பரிவார தேவர்களையும்‌ வணங்க மனி 
தனைப்‌ படைத்தான்‌. 


கதையின்‌ அடிப்படைக்‌ கருத்துக்கள்‌ இவை. 
இக்கருத்துக்கள்‌ சமுதாயத்தின்‌ வளர்ச்சிப்‌ 
போக்கோடு வளர்ந்தவை., சமுதாயத்தின்‌ 
வளர்ச்சிப்‌ போக்கை அறிந்து சொள்ளாமல்‌ 
அதன்‌ மேற்கோப்பாகத்‌ தோன்றி மாறுதல்‌ 
களடைந்து வளர்ந்த கருத்து வளர்ச்சியை 
அறிய முடியாது, உதாரணமாக உலகின்‌ ஆதிப்‌ 


377 


படைப்பாளி ஏன்‌ ஓர்‌ பெண்ணாக எண்ணப்‌ 
பட்டாள்‌? தாய்‌ ஏன்‌ தன்‌ மக்களைப்‌ பகைத்‌ 
தாள்‌? தாயைக்‌ கொல்ல ஏன்‌ மரோடாக்‌ 
மூன்‌ வந்தான்‌? பின்‌ மனிதனைப்‌ படைத்தவன்‌ 
ஏன்‌ ஆணாக எண்ணப்பட்டான்‌? என்ற வினாக்‌ 
களுக்கு மரோடாக்‌ கால சமூக அமைப்பு, 
அதில்‌ ஏற்பட்ட கருத்துக்கள்‌, அதற்கு முன்‌ 
இருந்த கருத்துக்கள்‌, இவற்றின்‌ இயங்கியல்‌ 
முரண்பாடுகள்‌, அதன்‌ விளைவாகத்‌ தோன்‌ 
றிய கூட்டுக்கருத்து இவையனைத்தையும்‌ நாம்‌ 
ஆராய்தல்‌ வேண்டும்‌. இதனை இவ்விடத்தில்‌ 
ஆராய்ந்து விட்டால்‌ பின்னர்‌ கூறப்படும்‌ 
படைப்புக்‌ சுதைகளுக்கும்‌ அவை தோன்றி 
மாறி, வளர்ந்த முறைகளுக்கும்‌ விளக்கம்‌ 
காண்பது எளிதாகும்‌. 


இக்கதைகள்‌ வரலாற்று முற்காலத்தைக்‌ 
குறித்தவை. இவற்றுள்‌ வரலாற்று மனிதர்‌ 
கள்‌ எவரும்‌ பங்கு கொள்ளுவதாகக்‌ கூறப்பட 
வில்லை. இயாமத்‌ மனிதர்‌ படைக்கப்படுமுன்‌ 
கொல்லப்பட்டு. விட்டாள்‌. மெரோடாக்கின்‌ 
கதை மனிதன்‌ படைக்கப்படுமூன்‌ முடிந்து 
விடுகிறது. ஆனால்‌ இக்கதையை மெரோடாக்‌ 
கை வழிபட்ட மனிதர்கள்‌ தான்‌ கற்பனைகளா 
லும்‌, தங்கள்‌ காலத்திற்கு முன்பிருந்த கதை 
கனை இணைத்து மாற்றிப்‌ படைத்தார்கள்‌. 
அவர்கள்‌ காலத்தில்‌ எழுத்துத்‌ தோன்ற 
வில்லை. இது வா ய்வழியாகப்‌ பரம்பரை பரம்‌ 
பரையாக வழிச்செலுத்தப்‌ பட்டது. எழுத்து 
தோன்‌ றியபின்‌ எழுதப்பட்டு, படைப்புக்‌ 
கதையாச அஸுூர்பானிபால்‌ காலத்தில்‌ பாது 
காக்கப்பட்டது. 


அவ்வாறானால்‌ இக்கதையின்‌ முக்கியக்‌ 
கூறுசன்‌ வரலாற்று முற்காலத்தில்‌ பல கட்‌ 
டங்களில்‌ தோன்றிக்‌ காலப்போக்கிலும்‌, சமு 
தாய மாற்ற ங்களின்‌ போக்கிலும்‌ மாறி 
வளர்ச்சியடைந்து மாரோடாக்கின்‌ கதை 
யாக முழுமை பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌, 

இக்கதையின்‌ கூறுகள்‌ எந்நிலைமைகளில்‌ 
தோன்றின என்ற வினாவிற்கு ன்‌ விடைகாண 
வரலாற்று முற்காலப்‌ பண்டைச்‌ சமுதாயங்‌ 
களின்‌ வளர்ச்சி முறையை அறிதல்‌ வேண்டும்‌. 


டார்வினது “உயிரினங்களின்‌ தோற்றம்‌”” 
என்‌ றநூல்‌ வெளியான பின்னர்‌ பல உயிரினங்‌ 
கள்‌ அவ்வவ்வாறே படைக்கப்பட்டன என்ற 


378 


கருத்து தோல்வியடைந்தது. சிற்றுயிர்கள்‌ 
சூழ்நிலைக்கேற்றபடி தம்மை மாற்றிக்கொள் 
வதால்‌ அவை படிப்‌ படி மாற்றம்‌ அடைந்து 
பல்லுயிர்க்கணங்கள்‌ தோன்றின என்ற 
பரிணாமக்‌ கருத்து விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்‌ 
கப்பட்டது. அதிலிருந்து உயிரின வளர்ச்சிக்‌ 
கருத்து விஞ்ஞானத்தில்‌ ஆதிக்கம்‌ பெற்றது. 
எல்லாத்துறைகளிலும்‌ இப்பரிணாமம்‌ அடிப்‌ 
படை உண்மையாக ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
பட்டது. 


இதுவரை மனிதனது சமுதாயங்களைத்‌ 
தனித்தனியாகக்‌ கருதி வந்த மானிடவிய 
லும்‌, சமூகவியலும்‌: இக்கருத்தின்‌ அடிப்‌ 
படையில்‌ ஆய்வுகள்‌ தொடங்கின. உலகப்‌ 
படைப்புப்‌ போலவே, சமூகப்‌ படைப்பையும்‌ 
கருதிவந்த அறிஞர்களின்‌ கருத்துக்களோடு, 
சமுதாயப்‌ பரிணாம வளர்ச்சி என்ற கருத்து 
மோதியது. 


இதுபற்றி கார்டன்‌ சைல்டு பின்வருமாறு 
கூறுகிறார்‌. “₹78ம்‌ நூற்றாண்டில்‌ ஐரோப்பிய 
சமுதாயத்தில்‌ இருந்து முற்றிலும்‌ வேறுபட்ட 
சமுதாயங்களை ஆய்வாளர்கள்‌ கண்டனர்‌. 
அவர்களை ஸாவேஜ்‌ (Savages) என்றழைத்‌ 
தனர்‌. அவர்களுள்ளும்‌, சமூகஅமைப்பு, 
தொழில்நுணுக்கம்‌, பொருளாதாரம்‌ ஆகிய 
துறைகளில்‌ பல வேறுபாடுகள்‌ இருப்பதைக்‌ 
கண்டனர்‌. சலஆய்வாளர்கள்‌ ஸாவேஜ்களி 
லும்‌ ஏற்றத்தாழ்வான நிலைகள்‌ இருப்பதைக்‌ 
கண்டு வேறுபட்ட நிலைகளை வரையறுத்தனர்‌. 
1768ல்‌ பெர்குஸன்‌, 15ஸாவேஜரி என்ற 
நிலையை பார்பரிசத்திலிருந்தும்‌ இரண்டை 
யும்‌ நாகரிக நிலையினின்றும்‌ வேறுபடுத்திக்‌ 
கண்டார்‌.இவை யாவும்‌ தொடர்பற்ற தனித்‌ 
தனியான அமைப்புகள்‌ என்று அவர்‌ கருதி 
னார்‌, உயிரினங்கள்‌ தனித்தனியாகக்‌ படைக்‌ 
கப்பட்டன என்ற பைபிள்‌ ஆதியாகம கருத்‌ 
தை யொத்து சமூகங்களும்‌ தனித்தனியாக 
ஒன்றில்‌ இருந்து ஒன்று தோன்றாமல்‌ தனித்‌ 
தனியாகத்‌ தோன்றியவை என்பது தான்‌ 
அவருடைய கருத்து. ௮வர்காலத்து மானிட 
வியல்‌, சமூகவியல்‌ அறிஞர்களும்‌ அவ்வாறே 
கருதினர்‌. 


பரிணாம வளர்ச்சிக்‌ கொள்கை தோன்றிய 
பின்‌ அறிவுலகம்‌ சமுதாயங்களின்‌ வேறு 


பாடுகளை அக்கொள்கையின்‌ இந்தனைகளின்‌ 
அடிப்படையில்‌ சிந்திக்கக்‌ தொடங்கியது. 
இது சமூகவியலிலும்‌, மானிடவியலிலும்‌ ஏற்‌ 
படாமல்‌, தத்துவத்தில்‌ தொடங்கியது, 
1850ல்‌ ஷெர்பர்ட்ஸ்பென்சர்‌13 இச்சிந்தனை 
மாற்றத்தைத்‌ தோற்றுவித்தார்‌. அவர்‌ அங்க 
ஜீவிகளுக்கும்‌, சமூகங்களுக்கும்‌ ஓர்‌ பொருத்‌ 
தப்பாட்டை (௨81௦01) எடுத்துக்காட்டினார்‌. 
அங்கஜீவிகள்‌ சூழ்நிலையின்‌ தொடர்பாலும்‌ 
மாற்றுச்‌ செயல்களாலும்‌ (யப intera- 
tions) வளர்கினறன. அதுபோலவே சமு 
காயங்களும்‌ சூழ்நிலையோடு மாற்றுச்செயல்‌ 
புரிவதால்‌ வளர்கின்றன என்ற புரட்சிகர 
மான கருத்தை வெளியிட்டார்‌. வளர்ச்சிக்‌ 
குரிய காரணங்கள்‌ இவ்விரண்டிற்கும்‌ வேறு 
வேறானவை. தற்காலத்திலுள்ள ஸாவேஜ்‌, 
பார்பரிசம்‌ ௮கிய வளர்ச்சி நிலைகளிலுள்ள 
சமுதாயங்கள்‌ அவ்வவ்‌ வளர்ச்சிகளில்‌ 
வளர்ச்சி தடைப்பட்டு நிற்கின்றன, முழுமை 
யாக எல்லாச்‌ சமுதாயங்களையும்‌ கருத்தில்‌ 
கொண்டால்‌ பரிணாமச்‌ செயல்பாட்டை நாம்‌ 
காணமுடியும்‌. தனித்தனி சமுதாயத்தை 
மட்டும்‌ ஆராய்ந்தால்‌ இப்பரிணாம வளர்ச்சிப்‌ 
போக்கைக்‌ காண்பது இயலாது. இது ஸ்பென்‌ 
சரின்‌ கருத்து, எனவே சமூகமானிடவியல்‌ 
களில்‌ ஒப்பீட்டு ஆய்வு முறையின்‌ தேவையை 
ஸ்பென்சர்‌ வலியுறுத்தினார்‌. பண்டைக்கால 
சமுதாயங்களைப்‌ பற்றிக்‌ கற்பனையான 
வளர்ச்சிக்‌ கட்டங்களை வரையறுத்துக்‌ 
கொண்டு தடம்‌ புரண்டு வழி கண்டுபிடிக்க 
வியலாமல்‌ குழம்பி நின்ற மானிடவியலாராக்‌ 
கும்‌ சமூகவியலாருக்கும்‌, ௮வர்‌ தற்காலத்தில்‌ 
சமூக வளர்ச்சியில்‌ பின்‌ தங்கி ஸாவேஜ்‌ நிலையி 
லும்‌, பார்பரிஸ நிலையிலுமுள்ள பழங்குடி. 
மக்களது சமுதாயங்களை ஒப்பியல்‌ ஆய்வு 
செய்து, ௮வற்றை முற்கால மக்களது தொல்‌ 
பொருள்‌ எச்சங்களோடு (அகழ்வாராய்ச்சி 
மூலம்‌ கிடைக்கும்‌) ஒப்பிட்டுப்‌ பழங்கால சமூ 
தாயங்களின்‌ வளர்ச்சநில்‌, சமுதாய 
அமைப்பு, பண்பாடு முதலியவற்றை அறிந்து 
கொள்ளவேண்டும்‌ எனப்போதித்தார்‌.இதன்‌ 
மூலம்‌ உலக சமுதாயங்களின்‌ ஒற்றை வழி 
வளர்ச்சிப்‌ போக்கில்‌ வளர்ந்துள்ளதை அனுமா 
னம்‌ செய்வதற்குரிய ஆதாரங்கள்‌ கிடைக்கு 
மெனக்‌ கூறினார்‌. 1891ல்‌ வெளியான பண்டை 
யச்‌ சட்டம்‌ (Ancient law) என்ற ஹென்றி 


5 


மெய்னியின்‌ நூலிலும்‌, “திருமண நிறுவனம்‌” 
(The Institution of marriage) என்ற மெக்‌ 
லென்னானின்‌ நூலிலும்‌, ஸ்பென்சரின்‌ கொள்‌ 
கையைப்‌ பின்பற்றி ஆய்வு முறைகள்‌ அமைச்‌ 
கப்பட்டுள்ளன. 


பண்பாடு பற்றி ஸ்பென்சரின்‌ கொள்கை 
வருமாறு: 


“மனித இனத்தின்‌ பல்வேறு சமுதாயங்‌ 
களின்‌ நிலைகளை பொதுக்‌ கொள்கைகளின்‌ 
வெளிச்சத்தில ஆராய வேண்டுமானால்‌, அது 
மனித சிந்தனை, மனிதச்‌ செயல்கள்‌ ஆகிய 
வற்றின்‌ பொதுவிதிகளை ஆராய்வதாகவே 
முடியும்‌, உலக முழுவதும்‌ நாகரீகத்தின்‌ ஒற்‌ 
றுமைகளைக்‌ கவனிக்கும்பொழுது பொது 
வான செயல்களுக்குப்‌ பொதுவான கார 
ணங்கள்‌ இருக்கவேண்டும்‌ என்று அனு 
மானிக்கலாம்‌. வேறுபட்ட பலநிலைப்‌ பண்‌ 
பாடுகள்‌ ஒரு வழிப்போக்கான வளர்ச்சியின்‌ 
பல கட்டங்களே என்பதையும்‌, ஓவ்வொரு 
காலகட்டத்தின்‌ பண்பாட்டு நிலை பழமை வர 
லாற்றின்‌ விளைவெனவும்‌, ௮வ்வக்காலகட்டத்‌ 
தின்‌ செயல்கள்‌ வருங்காலத்தைப்‌ பாதிப்‌ 
பவை எனவும்‌ அறியலாம்‌. 


ஸ்பென்சர்‌, சமுதாயங்களின்‌ நம்பிக்கை 
கையும்‌ சமுதாயங்களின்‌ நிறுவனங்களையும்‌ 
ஒப்பிட்டார்‌. ஆனால்‌ அவற்றின்‌ பண்பாட்டை 
யும்‌, நிறுவனங்களையும்‌ சமுத௱யங் களின்‌ 
வளர்ச்சியடைந்துள்ள நிலைகளோடு பொருத்‌ 
திக்காட்டவில்லை. எந்தப்‌ பண்பாடு எந்த 
வளர்ச்சி நிலையில்‌ தோன்றியவை என்பதை 
யும்‌ ஆராயவில்லை, 


இத்தவறுகளை லீவிஸ்‌ ஹென்றி மார்க்‌ 
கன்‌14 என்ற அறிஞர்‌ தமது கொள்கைகளால்‌ 
ஒருவாறு நீக்கினார்‌. தனித்தனி நிறுவனங்களை, 
அவற்றின்‌ சமூக வளர்ச்சியை சுவனியாமல்‌, 
ஆராயாமல்‌ சமுதாயப்படி முறை வளர்ச்சி 
சியை முழுமையாக ஆராய்ந்தார்‌. சமுதாயங்‌ 
களை அவற்றின்‌ வளர்ச்சி நிலைக்கேற்றபடி. 
எண்‌ வரிசையில்‌, வரிசைப்படுத்த முயன்றார்‌. 
மூன்று கால கட்டங்களாக அவற்றைப்‌ பகுத்‌ 
தார்‌, 1) ஸாவேஜரி. (2) பார்பரிஸம்‌, 
2) நாகரிகம்‌. 


279 


இப்பகுப்பைச்‌ செய்ய அவர்‌ அடிப்படை 
யாகக்‌ கொண்டது அவ்வப்பண்பாட்டு மக்‌ 
கள்‌ கையாண்ட உற்பத்திக்கருவிகளே. இத 
னால்‌ அவருடைய பகுப்புக்குரிய சான்றுகளை 
அகழ்வாராய்ச்சி அளிக்க முடியும்‌, ௮ வர்‌ 
மானிட வியலையும்‌ சமூகவியலையும்‌ புறவய 
அராய்ச்சியாக மாற்றும்‌ வழியைக்‌ காண்பித்‌ 
தார்‌. 


பழைய பண்பாட்டை அறியக்கருவிகள்‌ 
மற்றும்‌ பண்டைய மக்கள்‌ பயன்படுத்திய 
பொருள்களைச்‌ சான்றுகளாகக்‌ கொண்ட 
தால்‌ சமுதாயவியலை ஓர்‌ புறவியல்‌ விஞ்‌ 
ஞானமாக அவர்‌ மாற்றிவிட்டார்‌. இக்கருவி 
களின்‌ வளர்ச்சியை அகழ்வாராய்ச்சிச்‌ சான்‌ 
றுகளின்‌ மூலம்‌ கண்டு பொருளுற்பத்திச்‌ சக்தி 
களின்‌ பெருக்கத்தை உய்த்துணர்ந்து, அதன்‌ 
உற்பத்தி விநியோகம்‌ ஆகிய சமூகச்‌ செயல்‌ 
களுக்கான சமூதாய நிறுவனங்கள்‌ எவ்வாறு 
அமைச்கப்பட்டிருந்தன என்பதையும்‌ அவை 
பண்டைக்காலமுதல்‌ அடைந்த மாற்றங்க 
ளால்‌ ஏற்பட்ட சமுதாய பரிணாமத்தையும்‌ 
காணவேண்டும்‌ என மார்கன்‌ போதித்தார்‌. 
இப்பரினாமத்தின்‌ அடிப்படையிலேயே கருத்‌ 
துக்கள்‌,நம்பிக்கைகள்‌, சமயங்கள்‌,சட்டங்கள்‌ 
எல்லாம்‌ தோன்றுகின்றன. எனவே கருத்துக்க 
ளின்‌ உற்பத்தி, சமுதாய பொருளுற்பத்தி 
முறையோடும்‌. ௮ச்சமு.தாயத்தில்‌ மக்கள்‌ ஒரு 
பிரிவி ரோடு மற்றோர்‌ பிரிவினர்‌ கொள்‌ 
ஞம்‌ உறவுகளிலிருந்தும்‌ தோ ன்றுவதாகும்‌. 


ஈஈதார்ல்‌ மார்க்சும்‌, பிரடரிக்‌ எங்கல்சும்‌ 
மார்கனுடைய பண்டைய சமுதாயத்‌ திட்‌ 
டத்தை ஏற்றுக்கொண்டதால்‌ அவருடைய 
மானிடவியல்‌ கொள்கைகள்‌ பெரிதும்‌ ஆற்‌ 
றல்‌ பெற்றன. இது தற்செயல்‌ நிகழ்ச்சியன்று, 
1859லேயே மார்க்ஸ்‌ பொருள்‌ முதல்வாத 
வரலாற்றுக்‌ கொள்கையை வெளியிட்டார்‌, 
இவ்வாண்டில்‌ தான்‌ டார்வினனது உயிரினங்‌ 
களின்‌ தோற்றம்‌ வெளிவந்தது. அகழ்வா 
ராய்ச்யொளர்களான ஜான்‌ இவான்ஸ்‌, 
ஃபால்கோனர்‌, ப்ரெஸ்ட்விச்‌ ஆகியோர்‌ 
பண்டைக்கால மனிதனது வாழ்க்கையை 
அறியஉதவும்‌ அகழ்வாராய்ச்சிச்‌ சான்று 
களை வெளியிட்டு பிளிஸ்டோஸீன மனித 
ப்‌ பற்றிய விவரங்களை எழுதினர்‌”. 


380 


இத்தகைய சான்றுகளிலிருந்து மார்க்சும்‌ 
ஏங்கல்சும்‌ தங்கள்‌ சமுதாய வளர்ச்சி பற்றி 
ய கருத்துக்களை உருவாக்கி வெளியிட்டனர்‌. 
ஒரு சமுதாயத்தின்‌ அமைப்பு, அடிப்படையில்‌ 
அச்சமுதாயத்தின்‌ உற்பத்தி முறையைப்‌ 
பொறுத்திருக்றெது. உற்பத்திமுறை, உற்‌ 
பத்தியில்‌ பயன்படும்‌ உற்பத்திச்‌ சாதனங்‌ 
களைப்பொறுத்தது. சமுதாயத்தில்‌ ஒப்புக்‌ 
கொள்ளப்பட்ட தேவைகளை நிறைவுசெய்து 
கொள்ளுவதற்காக, சமுதாயத்தின்‌ ஆளுகை 
யில்‌ இருக்கும்‌ தொழில்நுணுக்க சாதனங்‌ 
களையும்‌, சக்திகளையும்‌ பொறுத்தே உற்பத்தி 
முறை இருக்கமுடியும்‌. நாகரிக சமுதாயங்க 
ளின்‌ வரலாற்றுச்‌ சான்றுகளைக்கொண்டு இக்‌ 
கொள்கையை வரையறுத்துக்‌ 
கூறினார்கள்‌. மார்க்ஸ்‌ எழுத்தறிவில்லாத வர 
லாற்று முற்கால சமுதாயங்களின்‌ மாறுதல்‌ 
களை. ஆராயும்பொழுது மார்கனது கொள்‌ 
கையை ஏற்றுக்கொண்டார்‌ .10”* 
பொருள்‌ முதல்வாத வரலாற்றுக்‌ கொள்‌ 
கையை வலியுறுத்தும்‌ சான்றுகளைத்‌ திரட்டித்‌ 
தந்திருந்தார்‌. 

மார்கனுடைய சமூகபரினாமக்‌ 
கொள்கை மார்க்ஸின்‌ வரலாற்றுக்‌ கொள்‌ 
கையோடு நெழங்கியதாயிருந்தது. எங்கல்ஸ்‌ 
ஒரு சமுதாயம்‌ மற்றோர்‌ சமுதாயமாக மாறு 
வதை மார்கனது திட்டத்தோடு, உற்பத்தி 
சக்திகளின்‌ மாற்றம்‌ என்னும்‌ கருத்தை 
இணைத்தார்‌. இவ்வாறு செய்யும்பொழுது 
மார்கனது திட்டத்தில்‌ எங்கல்ஸ்‌ சில திருத்‌ 
தங்களைக்‌ கொணர்ந்தார்‌, இது தமது கொள்‌ 
கைக்கேற்றபடி மார்கனது கொள்கையை 
மாற்றியதாக இல்லை. “ஐரோப்பாவில்‌ வர 
லாற்று அகழ்வாராய்ச்சி முடிவுகளைப்பற்றிய 
அவருடைய ஆழ்ந்த அறிவின்‌ ஒளியில்‌ மார்க 
னது திட்டத்தை மாற்றினார்‌. எனினும்‌ மார்‌ 
கனது திட்டத்தின்‌ அடிப்படை அம்சங்களை 
அவர்‌ ஏற்றுக்‌ கொண்டார்‌.17”? 


அவர்கள்‌ 


மார்கன்‌, 


இவ்வாராய்ச்சிகளின்‌ அடிப்படையில்‌ தாம்‌ 
ஸன்‌ தற்கால இனக்குழு மக்களின்‌ சமுதாயங்‌ 
களின்‌ வளர்ச்சி நிலைப்படிகளை வரையறுத்‌ 
தார்‌.18 
1 1) கீழ்நிலைவேட்டைச்‌ சமூதாயம்‌ -- 
தொழில்‌ உணவு சேகரித்தல்‌--வே 
ட்டை யாடுதல்‌ 


2) உயர்நிலை வேட்டைச்‌ சமுதாயம்‌ -- 
தொழில்‌ வேட்டையாடுதல்‌, மீன்‌ 
பிடித்தல்‌. 

11 மேய்த்தல்‌ - 

1) ஆடுமாடுகளைப்‌ பிடித்தல்‌-வளர்த்தல்‌ 

2) ஆடுமாடு வளர்ப்போடு, விவசாயம்‌ 
செய்தல்‌. 


111 விவசாயம்‌ 
1) கலப்பையின்றி விவசாயம்‌. 
2) கலப்பை விவசாயம்‌. 
9) கலப்பை விவசாயத்தோடு, ஆடு 
மாடு வளர்ப்பு. 


“'இவ்வளர்ச்சி முறைபற்றி எங்கல்ஸ்‌ 
கூறுவதாவது. இந்தப்‌ படிமுறை வளர்ச்சி 
குறிப்பிட்ட காலகட்ட வளர்ச்சியாக இருக்க 
வில்லை. உணவு சேகரித்தலும்‌ வேட்டையும்‌ 
எல்லா சமுதாயங்களிலும்‌ முதலில்‌ தோன்‌ 
இன. அனால்‌ அவற்றிற்கு உயர்ந்த வாழ்க்கை 
நிலைகள்‌ தோன்றுவது குறிப்பிட்ட பகுதி 
களின்‌ தாவர நிலைகளையும்‌, சூழ்நிலைக்‌ கூறு 
களையும்‌ பொறுத்துள்ளது. முதல்‌ கட்டத்திற்‌ 
குப்பின்‌சிலபகுதிமக்கள்‌ மேய்ச்சல்‌ (0851018]) 
வாழ்க்கைக்கு மாறினர்‌. சிலபகுதி மக்கள்‌ 
முதல்‌ கட்டத்திற்குப்பின்‌ விவசாயத்தைக்‌ 
கண்டுபிடித்தனர்‌. இவ்விரண்டு பாதைகளில்‌ 
ஏற்பட்ட முன்னேற்றம்‌ இனக்குழு வாழ்க்‌ 
கையை அழித்தது. இரண்டு சமாந்தரப்‌ 
பாதைகளில்‌ பண்டைய இனக்குழு மக்கள்‌ 
சமுதாயங்கள்‌ நாகரிகத்தை நோக்கிச்சென்‌ 
றன. தற்கால இனக்குழு மக்களின்‌ சமுதாய 
மாற்றங்களை ஆராய்பவர்களும்‌ இதனையே 
கண்றொர்கள்‌''19, 


இதனிடையே நாம்‌ பாபிலோனியப்‌ 
படைப்புக்‌ கதையை ஆராய்வோம்‌. 


பாபிலோனிய பண்டைய நாகரிகத்தை 
ஆராய்ந்து கார்டன்‌ சைல்டு20 கூறுவது இங்கு 
கவனிக்கத்‌ தக்கது, ““பார்பரிஸக்‌ காலத்தி 
லிருந்து நாகரிக காலத்திற்கு ஏற்பட்ட மாற்‌ 
றத்தைக்‌ காட்டும்‌ அகழ்வாராய்ச்சித்‌ தலங்‌ 
கள்பல கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன. இரண்டு 
தலங்களை அகழ்வாராய்ச்சியாளர்‌ மிஸோ 
லிதிக்‌ அல்லது நிஃயா திலிக்‌ 
காலத்‌ தலங்கள, அக்‌ கருதுகின்றனர்‌. அதன்‌ 


பண்பாட்டுக்‌. 


பின்னர்‌ நான்கு கால வரிசைப்படி முறை 
யான பண்பாட்டுக்‌ கட்டங்களைக்‌ காட்டும்‌ 
தலங்கள்‌ உள்ளன. 


தானியங்களைப்‌ பயிரிடுதல்‌, ஆடு மாடு 
வளர்த்தல்‌ முதலிய தொழில்களில்‌ ஈடுபட்டு 
நிலையான கிராமங்களில்‌ வாழ்ந்த மக்களின்‌ 
சுவடுகளை அகழ்வாய்வாளர்கள்‌ கண்டுள்ள 
னர்‌. உணவு சேகரிப்பும்‌, மீன்‌ பிடித்தலும்‌ 
இங்கிருந்த மக்களின்‌ தொழில்களாயிருந்தன. 
நிலைத்த கிராமங்களுக்கருகே ஆடு, மாடு 
மேய்த்த குழுக்களும்‌ இருந்தன. இவை 
யிரண்டும்‌ நாகரிகத்தை நோக்கி முன்னேறின. 


நாகரிகத்‌ துவக்க காலத்தில்‌ பாபிலோனி 
யாவில்‌ பல சிறு நகரராஜ்யங்கள்‌ இருந்தன்‌. 
அவை ஒன்றோடு ஒன்று போரிட்டுக்‌ கொண் 
டன, அந்த நகரங்களின்‌ போர்வீரர்கள்‌ 
செம்புக்‌ கோடரிகள்‌, ஈட்டிகள்‌, கத்திகள்‌, 
தலைக்கவசங்களைப்‌ பயன்படுத்தினர்‌. 


ஹாலாபியன்‌ காலகட்டத்தில்‌ பெண்‌ 
களின்‌ உருவச்சிலைகள்‌ காணப்படுகின்றன. 
சரித்திர காலகட்டத்தில்‌ இவை இஷ்டாரின்‌ 
உருவங்களாக இருக்கலாம்‌. அதற்குப்‌ பின்‌ 
னுள்ள காலகட்டத்தில்‌ ஆண்‌ சிலைகள்‌ 
அருகியே காணப்படுகின்றன ””. 


இச்‌ சான்றுகளிலிருந்து இக்‌ கதைகளைப்‌ 
புனைந்தவர்களது வாழ்க்கை நிலையை அறி 
கிறோம்‌. முழுக்கதையையும்‌ வழங்கி வந்த 
பண்டைய பாபிலோனிய மக்கள்‌ நாகரிக முற்‌ 
காலத்தவர்‌, 


மரோடாச்கை ஏக தெய்வமாக வழி 
பட்டவர்கள்‌ சங்கள்‌ நகர ராஜ்யங்கள்‌ 
ஒன்றாக இணைக்கப்பட்டு ஓரரசன்க&ழ்‌ வந்த 
பொழுது, பல தேவர்களுக்கும்‌ மேலாக ஒரு 
தேவனை, ஒரு தேவ ராஜனை கற்பனைசெய்தல்‌ 
இயல்பே. 


இந்த நாகரிகத்துவக்க காலத்துக்குமுன்‌, 
மாரோடாக்‌ தியாமத்தோடு போராடி 
அவளைக்‌ கொன்றான்‌. மரோடாக்‌ அணாதிக்க 
முடைய சமுதாயத்தின்‌ கற்பனையில்‌ தோன்‌ 
றிய ஒரு தேவன்‌. ££ ஆணாதிக்கம்‌ ஆடுமாடு 
மேய்க்கும்‌ சமுதாயததிலும்‌, கலப்பை விவ 
சாய சமுதாடத்திலும்‌ தோன்றும்‌'*21 என்று 


361 


சமூகவியலார்‌ ஆய்வுகளின்‌ முடிவுகள்‌ தெளி 
வாக்குகன்றன. ஏனெனில்‌ இச்‌ சமுதாயங்‌ 
கனில்‌ஆண்களின்‌ உழைப்பு பெண்களின்‌ 
உழைப்பைவிடச்‌ சமுதாயத்திற்குத்‌ தேவை 
யான உற்பத்தி சக்தியாகப்‌ பயன்படுத்தி 
சமூதாயச்‌ செல்வத்தின்‌ பெரும்‌ பகுதியை 
யளிக்கிறது. 


அனால்‌ மாரோடோக்கும்‌ அவனுடைய 
மூன்னோர்களும்‌ தியாமத்தின்‌ வழித்தோன்றல்‌ 
கள்‌ என்று கதை கூறுகிறது. அவளே உலகத்‌ 
தாய்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறாள்‌. அப்படி 
வானால்‌ தியாமத்தை அவளுடைய வழித்‌ 
தோன்றல்களே கொன்றுவிடப்‌ போர்‌ செய்‌ 
வானேன்‌? 


கார்டன்சைல்டின்‌ கூற்றின்படி ஹாலாபி 
யன்‌ கட்டத்தில்‌ பெண்ணுருவச்‌ சிலைகள்‌ 
மிகுதியாக கிடைக்கின்றன. 


மாரோடோக்‌ ஏகதெய்வமான பிறகு 
ஆண்சிலைகளே அதிகமாகக்‌ கிடைக்கின்றன. 
அக்காலத்திற்கு முத்தி, ஹஸ்ஸுூயானா என்ற 
தலத்தில்‌ இருபது ஆண்‌ தெய்வங்களின்‌ சிலை 
கள்‌ அகப்பட்டன. இங்கு பெண்சிலைகள்‌ 
அகப்படவில்லை. 


இதிலிருந்து பாபிலோனியாவில்‌ தாய்‌ 
வழிச்‌ சமுதாயமும்‌, தந்தை வழிச்‌ சமுதாய 
மும்‌ மாரோடாக்‌ கதை தோன்‌ றுமுன்னரே 
தனித்தனியாக வெவ்வேறு தலங்களில்‌ இருந்‌ 
இருக்க வேண்டுமென ஊகிக்கலாம்‌, 


தாய்வழிச்‌ சமுதாயத்‌ திலிருந்து தாங்கள்‌ 
தோன்றியவர்கள்‌ என்று கருதிய தந்தைவழி 
மக்கள்‌ தங்களுடைய பரம்பரையைத்‌ 
தோற்றுவித்தவள்‌ ஒரு பெண்ணென்னும்‌ 
முந்திய சமுதாய நில்மைமையை இனக்குழு 
தினைவாகக்கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. என 
வே தங்கள்‌ சமூதாயத்தின்‌ நிழலாக படைத்த 
மூற்காலத்‌ தேவருலகலும்‌ தாயையே மூல 
புருஷியாகக்‌ கருதினர்‌. 

ஆனால்‌ இயாமத்தை ஒரு ராட்சசியாகவும்‌ 
அவளை எதிர்த்துச்‌ கென்‌ றவனைத்‌ தேவனாகவும்‌ 
ஏன்‌ இக்கதையில்‌ படைத்தார்கள்‌? 

பாபிலோனியாவில்‌, நாகரிகத்‌ துவக்கத்‌ 
துக்கான உற்பத்தி சக்திகள்‌ பெருகி, 


382 


* கொண்டு 


நாட்டை ஒன்றாக்கி அரசு தோன்றுவதற்கு 
இரு முறையான தாய்‌ வழி, தந்தைவழிச்‌ 
சமுதாயங்களை இணைக்க வேண்டும்‌. தந்தை 
வழிச்‌ சமுதாயம்‌ மேய்த்தல்‌, விவசாயம்‌, 
உலோக உபயோகம்‌ இவற்றால்‌ வளர்ச்சி 
பெற்றுவிட்டதால்‌ தேங்கி நின்று புராதன 
விவசாய நிலையிலும்‌, வேட்டை நிலையிலும்‌ 
இருந்த தாய்வழிச்‌ சமுதாயத்தை அழிக்கப்‌ 
போர்செய்ய வேண்டும்‌. 


தாய்வழிச்‌ சமுதாயம்‌ தங்கள்‌ முன்னேற்‌ 
த்திற்கு இடையூறெனக்‌ கருதிய தந்தை வழி 
மக்கள்‌ அதனை அழிக்கச்‌ செய்த போர்கள்‌, 
இக்கதை தோன்றுவதற்கு முன்பே நடைபெற்‌ 
றிருத்தல்‌ கூடும்‌. 


தியாமத்‌ அதற்கு முன்னரே தாய்வழிச்‌ 
சமுதாயத்தால்‌ வணங்கப்பட்ட தெய்வம்‌. 
௮ச்‌ சமுதாயத்திலிருந்தே, உற்பத்திச்‌ சாதன 
வளர்ச்சியால்‌ பிரிந்து தந்தை வழிமுறையைக்‌ 
வளர்ச்சிபெற்று வலிமைபெற்ற 
சமுதாயத்தில்‌ அண்‌ தெய்வங்களைப்‌ 
படைத்து மக்கள்‌ வழிபட்டார்கள்‌, 


இவ்விரு சமுதாயங்களின்‌ பகைமை 
தியாமத்‌ - தேவர்கள்‌ பகைமையாக வரு 
ணிக்கப்‌ பட்டது. 


தியாமத்‌ மிகப்‌ பழங்கால தெய்வமாத 
லால்‌ அதற்குப்போர்க்கருவிகள்‌ எதுவுமில்லை. 
அதுவே ஆளுறெ ஆண்களை நியமித்தது 
என்றால்‌ அது சர்வவல்லமையுடையது. அது 
உலகைப்‌ படைக்க அப்ஸூ துணையாயிருந் 
தான்‌. ஆனால்‌ இறந்தபின்‌ அவள்‌ கிங்குவைத்‌ 
துணையாக்கக்‌ கொண்டாள்‌. இவையெல்‌ 
லாம்‌ தேவர்கள்‌ -- தாய்த்‌ தெய்வம்‌ என்ற 
கதைமாந்தர்களின்‌ செயல்களாகக்‌ கூறப்‌ 
பட்ட போதிலும்‌, தாய்வழிச்‌ சமுதாயத்தில்‌ 
நிகழ்கிற செயல்களே. 


தியாமத்‌ உலகையும்‌, மக்களையும்‌, உயி 
ரினங்களையும்‌ படைக்கவில்லை என்று இக்‌ 
கதை கூறுகிறது. ஆனால்‌ அவளிடமிருந்தே 
உலகம்‌ தோன்றியதாக தாய்வழி மக்கள்‌ 
நம்பினர்‌. எனவே இக்கதை புனைந்தவர்கள்‌ 
அவளை குழப்பத்திலிருந்து வானையும்‌ கடலை 
யும்‌ படைக்கச்‌ செய்தனர்‌. தேவர்களையும்‌ 


படைத்தவள்‌ அவளே, 
படைப்புத்‌ தாயை, அவளோடு பகைத்து 
நின்ற தேவர்களும்‌ ஒப்புக்கொண்டனர்‌. 
ஏனெனில்‌ பாபிலோனியா முழுவதும்‌ முதற்‌ 
படைப்புத்‌ தெய்வமாக இருந்த தியாமத்தை 
பிந்திய படைப்புக்‌ கதையில்‌ ஒதுக்கிவிட 
முடியாது. 


முந்திய கதையின்‌ 


ஆனால்‌ ஆணாதிக்க சமுதாயத்திற்கு பல 
நகர ராஜ்யங்களை இணைக்கிற வலிமைமிக்க 
ஒரு தேவன்‌ தேவை. எனவே மாரோடாக்‌ 
ஆயுதங்கள்‌ தரித்தவன்‌. தலைக்கவசம்‌ தரித்‌ 
தவன்‌, புயல்போன்ற குதிரைகள்‌ கட்டிய 
தேரில்‌ போருக்குச்‌ செல்லுகிறான்‌. இது 
வளர்ச்சியடைந்து உலோக உபயோகம்‌, 
சக்கர உபயோகம்‌, விலங்கு பழக்கல்‌ முதலிய 
வற்றைத்‌ தெரிந்துகொண்ட மக்களின்‌ 
கற்பனை என்பதில்‌ ஐயமில்லை. தியாமத்‌ 
மரோடாக்‌ போரில்‌, மாரேோடாரக்‌ 
பயன்படுத்திய வலை, ஈட்டி, கத்தி ஆகி 
மீன்‌ பிடித்தல்‌, வேட்டையாடுதல்‌, 
முதலியவற்றில்‌, முன்னேறிய பொழில்‌ 
நுணுக்கத்தைப்‌ பயன்படுத்திய மக்களின்‌ 
சிந்தனையைக்‌ காணலாம்‌. 


யவை, 


தியாமத்‌ வாயைப்‌ பிளந்ததும்‌,மரோடாக்‌ 
காற்றை அவள்வாயினுள்‌ புகும்படி ஆணையிட்‌ 
டான்‌. காற்றாடிகள்‌ (Wi 1855) மூலம்‌ நீரி 
றைக்கும்‌ தொழில்‌ நுணுக்கம்‌ தெரிந்தவர்கள்‌ 
காற்றைத்‌ தங்கள்‌ ஆணைக்குட்படுத்தலாம்‌ 
என்று கருதினர்‌. அதனால்‌ தான்‌ அவர்கள்‌ கற்‌ 
பனையில்‌ மரோடாக்‌ காற்றைக்‌ கட்டளையிட 
முடிந்ததைக்‌ கருத முடிந்தது. f 


தியாமத்தின்‌ உடலிலிருந்து பூமியையும்‌ 
ஆகாயத்தையும்‌ மரோடாக்‌ படைத்தான்‌. 
இதிலிருந்து பூமியும்‌, ௦ £னமும்‌ தாயின்‌ உடலி 
லிருந்து தோன்றியவைஎன்பதுமரோடாக்கை 
வணங்கியவர்களது கருத்து என்று தோன்று 
கிறது. 


மரோடாக்‌ மனிதனைப்‌ படைத்ததாசக்‌ 
கதைகூறவில்லை. ஆனால்‌ அவனைஎல்லாத்‌ தெய்‌ 
வங்க ளுக்கும்‌ சக்தியளிக்கும்‌ ஒரே தேவன்‌ 
என்று ஒரே நாடாகப்‌ பாபிலோனியா 
இணைந்த பின்கருதிய மக்கள்‌ அவன்‌ மனி 


தனைப்படைக்க எண்ணினான்‌ என்று கதையை 
முடித்து விட்டனர்‌. 


தேவர்கள்‌ இருந்தால்‌ போதுமா? அவர்‌ 
களுக்குக்‌ கோவில்‌ கட்டி வணங்க மனிதர்கள்‌ 
வேண்டாமா? இதனால்‌ தங்களை வணங்க மனி 
தனைப்‌ படைக்க மரோடாக்‌ எண்ணினான்‌ 
என்று கதை கூறுகிறது, 


ஒரு குறிப்பிட்ட சமுதாய நிலைமையில்‌ 
அதற்கு முன்‌ நிலைபெற்றிருந்த சமுதாயங்‌ 
களில்‌ தேரன்றியிருந்த மக்கள்‌ நம்பிக்கை 
களால்‌ படைக்கப்பட்ட தெய்வங்களில்‌ ஒன்‌ 
றையென்று கொன்றபிறகு எஞ்சியிருந்த தெய்‌ 
வம்‌ மனிதனைப்‌ படைக்க எண்ணியதாகத்‌ தங்‌ 
கள்‌ கற்பனையில்‌ வரலாற்று முற்காலச்சிந்‌ தனை 
களைப்‌ பண்டைய பாபிலோனியர்‌ தலைமாற்‌ 
றிக்‌ கொண்டார்கள்‌. 


இதுவே மிகப்பழமையான படைப்புக்‌ 


கதையின்‌ மானிடவியல்‌ -- சமூகவியல்‌ விளக்க 
மாகும்‌. 


ஒரு கதையை இவ்வாறு விளக்கிவிட்டால்‌ 
மற்றக்‌ கதைகளை இவ்வளவு விரிவாக விளக்க 
வேண்டியதில்லை. அக்கதைகளைக்‌ கூறி அவற்‌ 
றைப்‌ படைத்தவர்களின்‌ சமுதாய வளர்ச்சி 
நிலையோடு இணைத்துக்‌ காட்டினால்‌ போதுமா 
னது. எனவே இனிவரும்‌ படைப்புக்‌ கதைகளை 
சுருக்கமாகவே விளக்குவோம்‌. 


கிரேக்கப்‌ புனேகதைகளில்‌ நான்கு வேறு 
பட்ட படைப்பு “வரலாறு” கள்‌ கூறப்படுகின்‌ 
றன. அவற்றைக்‌ காண்போம்‌. 


1) ஆதியில்‌ யூரிநோம்‌ என்னும்‌ உலகமாதா 
குழப்பத்திலிராந்து அம்மணமாக எழுந்தாள்‌. 
தனது கால்களைப்‌ பதிக்க இடமில்லாமல்‌ கட 
லையும்‌, வானையும்‌ பிரித்தாள்‌. கடலின்‌ மீது 
தனியாகத்‌  தாண்டவமாடினாள்‌. அவள்‌ 
தெற்கு நோக்கி ஆடிக்கொண்டே போனாள்‌. 
காற்றுப்‌ புதிதாக எழுந்து அ௨ளைப்‌ பின்பற்றி 
வீசியது. அவள்‌ காற்றை இரு கைகளாலும்‌ 
பிடித்துத்‌ தேய்த்தாள்‌. ஓபியான்‌ என்ற 
பெரும்‌ பாம்பு தோன்‌ றியது. அவள்‌ ஆட,ஆட 
ஓபியான்‌ அவலுடலைச்‌ சுற்றி வளைத்தான்‌. 
அசைவின்‌ காம உணர்வு கொண்டு அவளைப்‌ 
புணர்ந்தான்‌. போரியாஸ்‌' என்ற வடகாற்று 


383 


அவளைக்‌ கர்ப்பம்‌ கொள்ளச்‌ செய்தது. பெண்‌ 
குதிரைகள்‌ வடகாற்றடிக்கும்‌ பொழுது தங்‌ 
கள்‌ உடலின்‌ பின்பாகத்தை அதனை நோக்கித்‌ 
திருப்ப ஆண்குதிரை புணராமலேயே ௧௫ 
வுறுகின்றன. 


பின்னர்‌ அவள்‌ ஒருபுறாவின்‌ உருவெடுத்து 
பிரபஞ்ச முட்டையிட்டாள்‌. அவள்‌ அணையை 
ஏற்று ஓபியான்‌ அதனைச்‌ சுற்றி ஒரு வளையமா 
கத்‌ தனது உடலை வளைத்துக்‌ கொண்டான்‌. 
அந்த முட்டையிலிருந்து சூரியன்‌, சந்திரன்‌, 
இரகங்கள்‌, உடுக்கணங்கள்‌, பூமி, பூமியிலுள்ள 
ஆறுகள்‌, மரங்கள்‌, தாவரங்ள்‌, உயிரினங்கள்‌ 
அனைத்தும்‌ வெளிவந்தன. 


ஓலிம்பஸ்‌ மலையில்‌ யூரிநோமும்‌, ஓபியா 
னும்‌ வாழ்ந்தனர்‌, “*நான்‌ தான்‌ உலகத்தைப்‌ 
படைத்தேன்‌”* என்று கூறி அவன்‌ அவளைச்‌ 
சீற்றமுறச்‌ செய்தான்‌. அவள்‌ தனது குதிங்‌ 
காலால்‌ அவன்‌ தலையில்‌ மிதித்துக்‌ காயம்‌ 
உண்டாக்கினான்‌. அவனை உலகின்‌ இருண்ட 
குகையில்‌ சென்று வாழும்படி வீரட்டிவிட்‌ 
டாள்‌ 


அடுத்து அவள்‌ ஏழு கிரகங்களையும்‌ படைத்‌ 
தாள்‌.ஒவ்வொரு கிரகத்திலும்‌ ஒருராட்சசியை 
யும்‌,ராட்சசனையும்‌ வாழ அனுப்பினாள்‌.(கதை 
ஓவ்வொரு கிரகத்திற்கும்‌ அனுப்பப்‌ பட்ட 
ராட்சசி, ராட்சசர்களின்‌ பெயர்களைக்‌ கூறுகி 
கிறது) முதன்‌ மூதலில்‌ படைக்கப்‌ பட்ட மனி 
தன்‌ பெவாஸ்கஸ்‌, அர்க்காடியாவில்‌ வாழ்ந்த 
பெலாஸ்கஸியர்‌ என்ற இனத்தாரின்‌ மூதா 
தை அவன்‌.அவனுக்குப்‌ பின்‌ வேறு மனிதர்‌ 
கள்‌ படைக்கப்பட்டனர்‌. எல்லோருக்கும்‌ 
அவன்‌ தோலை உடுக்கக்‌ கற்று கொடுத்தான்‌. 
குடிசை கட்டவும்‌, தானியம்சேகரிக்கவும்‌ கற்‌ 
பித்தான்‌. 


“இக்கதை பிஸினியின்‌ இயற்கைவரலாறு 
ஹோமரின்‌ பெலாஸ்ஜியர்‌ வரலாறு கூறும்‌ 
இலியாதின்‌ பகுதி, அப்பலோனியஸ்‌, ரோடி. 
யஸ்‌, என்ற பழம்‌ புலவரது ஆர்கோ நாடிகா 
என்ற நூல்கள்‌, முந்தையர்‌ செவிவழிக்‌ கதை 
களெனக்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளன "',22 


இந்தப்‌ புனைகதையைப்‌ பல மூலங்களிலி 
ருந்து புனர்நிர்மாணம்‌ செய்து எழுதிய பேரா 


384 


ஒரியர்‌ இிரேவ்ஸ்‌, இக்கதை தோன்றிய சமுதா 
ய வரலாற்றுச்‌ சூழ்நிலைகளைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


“இக்கதையின்‌ சமய நம்பிக்கையில்‌ தேவர்‌ 
களும்‌, பூசாரிகளும்‌ காணப்பட வில்லை. ஒரு 
உலகமாதா நம்பிக்கையும்‌ அவளுடைய தேவ 
ராட்டிகளும்‌ மட்டுமே இருந்த காலத்தில்‌ இக்‌ 
கதை பிறந்திருக்க வேண்டும்‌, பெண்ணே வலி 
மையும்‌, ஆதிக்கமும்‌ உடையவள்‌. ஆண்‌ அவ 
ளுக்கு அஞ்சி வாழும்‌ வலிமையற்ற ஜீவன்‌, 
கருவுறுவதற்கு ஆண்‌ தேவையில்லையென்றும்‌ 
காற்று மட்டுமே போதும்‌ என்றும்‌, அக்கால 
மக்கள்‌ கருதினர்‌. தாய்‌ வழித்‌ தாய உரிமை 
தான்‌ அக்காலத்தில்‌ இருந்தது. பாம்பு முன்‌ 
லோர்களின்‌ உருவம்‌ என்றெண்ணப்‌ பட்டது. 
சந்திரன்‌ என்னும்‌ பெண்தெய்வமாகயூரினோம்‌ 
கருதப்பட்டாள்‌.இவளுடைய சுமேரியப்பெயர்‌ 
இயாஹி, அம்மொழியில்‌ இச்சொல்லுக்கு புறா 
என்பது பொருள்‌. யூதர்களின்‌ படைய்புத்‌ 
தெய்வமான யஹோவா என்ற பெயர்‌ இச்‌ 
சொல்லிலிருந்து தான்‌ தோன்றியது. 


வசந்தகால விழாவின்போது பாபிலோ 
னியாவில்‌ மார்டக்‌ ஒரு புறாவை இரண்டாக 
வெட்டினான்‌ என்ற புனைகதையின்‌ அடிப்படை 
யில்‌ ஓர்‌ சடங்கு பண்டைய பாபிலோனியா 
வில்‌ கொண்டாடப்‌ பட்டது. அந்தப்புறா 
இயாஹூவைக்குறிக்கும்‌, தியாமத்தின்‌ உடலை 
இரண்டு கூறாக வெட்டி உலகையும்‌, வானத்‌ 
தையும்‌ மார்டக்‌ படைந்தான்‌ என்ற பாபி 
லோனியப்‌ புனைகதையோடு இச்சடங்கிற்குகத்‌ 
தொடர்புள்ளது, 


இக்கதை. புனைந்தவர்களது சமூகநிலை 
தாய்வழிச்‌ சமுதாய நிலையே என்பது உறுதி, 
கிரேவ்ஸ்‌ கூறும்‌ விளக்கத்தைக்‌ கண்டோம்‌, 
கார்டன்‌ சைல்ட்‌, நியோலிதிக்‌ 4, நியோ 
லிதிக்‌ என்ற பண்பாட்டுநிலை முதலே கிரேக்‌ 
கத்தின்‌ பண்பாடு காணப்படுகிறது, பாலி 
யோலிதிக்‌ இல்லை என்கிறார்‌.24 அது மட்டுமல்‌ 
லாமல்‌ நீண்டகாலமாக மேய்ச்சல்‌ விவசாயப்‌ 
பண்பாட்டு நிலைகள்‌ பிரியவில்லை என்றும்‌ கூறு 
கிறார்‌. எனவே தாய்வழிச்‌ சமுதாயம்‌ வேறு 
சமுதாயங்களோடு போராடாமல்‌ வாழ்ந்த 
காலத்தில்‌ இக்கதை தோன்றியிருத்தல்‌ 
வேண்டும்‌, 


2) இரண்டாவது தரேக்கப்‌ படைப்புக்‌ 
கதையொன்று ஹோமர்‌, ஆர்பியூஸ்‌ என்னும்‌ 
கவிஞர்களால்‌ இலியாதிலும்‌ ஆர்பியூஸின்‌ 
கவிதைகளிலும்‌ குறிக்கப்படுகிறது.:5 


எல்லாத்‌ தேவர்களும்‌, ஜீவராசிகளும்‌ 
ஓஷியானஸ்‌ என்னும்‌ உலகைச்‌ சுற்றி ஓடும்‌ 
நீரோட்டத்தில்‌ தோன்‌ றின என்றும்‌ டெதிஸ்‌ 
என்னும்‌ தெய்வம்‌, ஓசியானஸ்‌ என்னும்‌ 
தேவனது குழந்தைகளின்‌ தாயென்றும்‌ ௬று 
கிறார்கள்‌. ஆனால்‌ ஆர்பியூஸின்‌ கவிதைகளில்‌ 
ஸீயூஸ்‌ என்னும்‌ தேவர்க்கரசன்‌ கூட அஞ்சிந 
டுங்கும்‌ வல்லமையுடைய கறுப்புச்‌ சிறகுடைய 
இருள்‌ என்னும்‌ தேவியைக்‌ காற்று காதலிக்க 
அக்காதலின்‌ விளைவாக ஓர்‌ வெள்ளி முட்‌ 
டையை அவளுடைய கருப்பையில்‌ வைத்தான்‌ 
என்றும்‌, அம்முட்டையில்‌ இருந்து ஈராஸ்‌ 
என்னும்‌ காதல்‌ தேவன்‌ பிறந்து உலக இயக்‌ 
சத்தை துவங்கிவைத்தான்‌ என்றும்‌ அவர்‌ கூறு 
கிறார்‌. ஈராஸ்‌ ஆணும பெண்ணுமான உறுப்‌ 
புடையவன்‌; தங்கச்‌ சிறகுகள்‌ உடையவன்‌ ; 
நான்கு தலைகளையுடையவன்‌, சிலவேளை 
களில்‌ காளையைப்போலவும்‌, சிலவேளைகளில்‌ 
சிங்கத்தைப்‌ போலவும்‌ கர்ச்சிப்பான்‌. சில 
வேளைகளில்‌ ஆட்டைப்போலவும்‌ கத்துவான்‌. 
இரவுத்தேவி அவனுக்கு மூன்று பெயரிட்‌ 


டாள்‌. இரவில்‌ மூன்று வடிவமாக அவள்‌ 
அவனுக்குத்‌ தோன்றுவாள்‌. அவ்வடிவங்‌ 
கள்‌ இரவு, ஓழுங்கு, நீதி என்பன. 


அவர்களது குகையின்‌ முன்‌ ரீயா என்ற தேவி 
ஒரு வெண்கல முரசை முழக்கிக்கொண்டு 
காவல்காத்தாள்‌, இத்தேவியின்‌ சாலினிகள்‌ 
இங்கிருக்கிறார்கள்‌ என்பது முரசு முழக்கத்‌ 
தின்‌ பொருள்‌. பானஸ்‌ என்ற இருளின்‌ மகன்‌ 
உலகம்‌, வானம்‌, சூரியன்‌, சந்திரன்‌ முதலிய 
பொருள்களைப்‌ படைத்தான்‌. ஆயினும்‌ மும்‌ 
முகம்‌உடைய இருள்தேவி உலகையாண்டுவந்‌ 
தாள்‌. அவளுக்குப்பின்‌ யூரானஸ்‌ செங்‌ 
கோல்‌ செலுத்தினான்‌. 

இக்கதையில்‌ முதல்‌ கதையின்‌ வளர்ச்சி 
யைக்காண்கிறோம்‌. இருள்‌ தேவி, யூரோ 
நோமை ஒத்திருக்கிறாள்‌. ஆர்போன்‌ என்ற 
பாம்பிற்குப்‌ பதில்‌ ஓஷியானஸ்‌ அவளை அணைக்‌ 
கிறான்‌, ஒஷியானஸ்‌ கடலாகும்‌, 

மிகப்‌ பிற்காலக்‌ காதல்‌ தெய்வம்‌ மிகப்‌ 
பழைய படைப்புத்‌ தெய்வததின்‌ மகனாக்கப்‌ 


பட்டு அவனே உலகைப்படைப்பவனாகக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளான்‌. இருள்‌ தேவியின்‌ மும்முகமும்‌ 
அதனுடைய பொருளும்‌, வளர்ச்சியடைந்த 
ஒழுங்கு நீதிக்கருத்துக்கள்‌ கொண்ட சமுதா 
யத்தில்‌ வாழும்‌ மனிதருடையசிந்தனைகள்‌.. 
இரவின்‌ வெள்ளி முட்டை சந்திரன்‌. சந்திர 
னைப்‌ பற்றிப்‌ பல, புனேகதைகள்‌ தோன்றிவிட 
பழைய படைப்புக்கதையில்‌ அவனைப்‌ புகுத்தி 
யுள்ளனர்‌. ப 


இந்த வளர்ச்சியடைந்த கதையில்‌ முதல்‌ 
கதையைவிட படைப்பில்‌ ஆணின்‌ பங்கு 
அதிகமாக்கிக்‌ காட்டப்பட்டுள்ளது. ஆயி 
னும்‌ இருள்‌ தேவியே உலகை ஆளுகிறாள்‌. 
அவளுடைய காவல்‌ தெய்வமும்‌ சாலினிகளும்‌ 
பெண்களே. ஆனால்‌ கதை புனையப்படும்‌ 
பொழுது யூரானஸ்‌ என்ற ஆண்‌ தெய்வம்‌ 
உலசுத்தை ஆளும்‌ தெய்வமாக கருதப்பட்‌ 
டது எனவே அக்கருத்து தந்தைவழிச்‌ சமு 
தாயமும்‌ தாய்வழிச்‌ சமுதாயமும்‌ இணைந்த 
தையே குறிப்பிடுகிறது. ஆனால்‌ போர்கள்‌ 
எதுவும்‌ நிகழவில்லை. முதல்கதையில்‌ யூரி 
நோம்‌, ஓபியோனைத்‌ தலையில்‌ மிதித்து ஒரு 
குகைக்கு விரட்டினாள்‌ என்றிருக்கிறது. இக்‌ 
காலத்தில்‌ ஏற்பட்ட முரண்பாட்டிற்குப்பின்‌ 
தாய்‌ வழிச்‌ சமுதாயமும்‌, தந்தைவழிச்‌ சமு 
தாயமும்‌ சமாதானமாக  இணைவதாகத்‌ 
தோன்றுகிறது. இந்தச்‌ சமுதாய மாற்ற 
நிலைமைகளில்‌ கிரேக்கர்கள்‌ இக்‌ கற்பனைக்‌ 
கதைகளைப்‌ படைத்திருக்க வேண்டும்‌. 


' 9) ஆதிகாலத்தில்‌ பூமித்தாய்‌ குழப்பத்‌ 
லிருந்து தோன்றி, உறங்கும்‌ பொழுதே யூரா 
னைப்‌ பெற்றெடுத்தாள்‌.” அவன்‌ வானத்‌ 
திலிருந்து அவளை அன்போடு நோக்கி அவளு 
டைய இரகசியமான பள்ளத்தாக்குகளை 
நோக்கி மழை பொழியச்‌ செய்தான்‌. அவள்‌ 
புல்‌, மலர்‌, மரம்‌, விலங்குகள்‌, பறவைகள்‌ 
முதலியவற்றை இடத்திற்கேற்பப்‌ பெற்றெ 
டுத்தாள்‌. இம்மழையே ஆறுகளையும்‌, கடல்‌ 
களையும்‌ உண்டாக்கியது. 


அவளுடைய முதற்‌ குழந்தைகள்‌ அரை 
குறை மனித உருவமுடையவர்களாக இருந்‌ 
தனர்‌. பிரையேரியஸ்‌, கைகெஸ்‌, காட்டுஸ்‌ 
என்ற நூறுகைகளையுடைய அரக்கர்கள்‌ 
பிறந்தனர்‌. பின்னர்‌ ஓற்றைக்‌ கண்ணுடைய 


385 


சைக்ளாப்ஸ்‌ என்னும்‌ அரக்கர்கள்‌ பிறந்தனர்‌, 
இவர்கள்‌ பெரிய சுவர்களைக்‌ கட்டினார்கள்‌. 
இரும்பு வேலைசெய்யும்‌ கொல்லர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. இவர்களைத்தான்‌ ஓடிஸீயூஸ்‌ 
ஸிஸிலியில்‌ பார்த்தான்‌. அம்மூவரின்‌ பெயர்‌ 
கள்‌ பிரான்டீஸ்‌, ஸ்டீரோப்ஸ்‌, ஆர்கெஸ்‌. 
இவர்களுடைய ஆவிகள்‌ எட்னா எரிமலையின்‌ 
குகைகளில்‌ இருந்தன. அப்பாலோ அவை 
களைக்‌ கொன்றான்‌. 


ஒலிம்பிய மலைச்சமயத்தில்‌ தந்தைவழிச்‌ 
சமுதாயப்‌ புனகதையான யூரானஸின்‌ கதை 
புகுந்துவிட்டது. யூரானஸ்‌ என்ற சொல்‌ 
லுக்கு வானம்‌ என்பது பொருள்‌. வருணன்‌ 
என்னும்‌ ஆரிய தேவனோடு யூரானஸ்‌ இணைக்‌ 
கப்பட்டான்‌. அவனே முதல்‌ தந்‌ைத யென்று 
நம்பப்பட்டான்‌. கிரேக்க மொழியில்‌ யூரா 
னஸ்‌ என்னும்‌ சொல்‌ யூரானா என்னும்‌ பெண்‌ 
பால்‌ பெயரின்‌ ஆண்பால்‌ சொல்லாகும்‌, 
யூரானா என்றால்‌ மலைராணி, கோடையின்‌ 
தேவி, காற்றுத்தேவி, காட்டுமாடுகளின்‌ 
தெய்வம்‌ என்பது பொருள்‌. யூரான்‌ என்ற 
பெண்‌ தெய்வம்‌ தான்‌ ஆணாதிக்க சமுதாயத்‌ 
தில்‌ பால்‌ மாற்றப்‌ பட்டது. ஆண்‌ தெய்வ 
மாக கருதப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. ஹெல 
னிக்‌ நாகரிகமுடைய இனக்குழுக்கள்‌ வட 
இரேக்கத்தின்‌ மீது படையெடுத்துவந்த 
நிகழ்க்சியைக்‌ குறிப்பிடும்‌ ஓர்‌ புனைகதை 
யூரானஸ்‌ பூமா தேவியை மணந்துகெண் 
டான்‌ என்று கூறுகிறது. அவனே முதல்‌ 
தந்தையென்றும்‌ கூறுறெது. ஆனால்‌ அவனே 
பூமாதேவியின்‌ மகன்‌ என்ற புனைகதை இத 
னோடு முரண்படுகிறது. 


இது தாய்‌ வழி இனக்குழு மக்களும்‌ 
தந்தை வழி ஹெலனிக்‌ இனக்குழு மக்களும்‌ 
போராடிய காலத்திற்குப்‌ பின்‌, பண்பாட்டு 
இணைப்பாகத்‌ தோன்றிய கதை. இதில்‌ 
படைப்பின்‌ மு.தல்‌ தெய்வமாக பூமி தேவி 
கூறப்பட்ட போதிலும்‌, அவளுடைய மகனே 
அவளது கணவனாக, உலகில்‌ தாவரங்களையும்‌ 
உயிரினங்களையும்‌ படைத்தான்‌ என்று ச்‌ 
ன்‌ ரறு கையுடைய அரக்கர்கள்‌ 

ட அரி யலாப்ததள்‌ கைத்தொழிலாளர்‌ 
கள்‌ என்பதும்‌ அவர்களால்‌ வலிமை பெற்ற 
தாய்‌ வழிச்‌ சமுதாயத்தை அழிக்க அவர்களு 


386 


டைய பகைவர்களின்‌ கொலைச்செயல்கள்‌ இப்‌ 
புனைகதையில்‌ அப்பாலோ என்ற ஹெலனிக்‌ 
அண்‌ தெய்வத்தின்‌ ஆண்‌ செயலாகவும்‌ கூறப்‌ 
பட்டது. 


4) நான்காவது கதை ஒரு தத்துவ ரீதி 
யான படைப்புக்‌ கதை27. இது புனை கதை 
யாக இல்லாமல்‌ வளர்ச்சியடைந்த தத்துவ-- 
சமயக்‌ கருத்தாக இருப்பதால்‌ இதனை நாம்‌ 

_ ஒதுக்கி விடலாம்‌. 


இனி பைபிளில்‌ கூறப்படும்‌ யூதர்கள்‌ அல்‌ 
லது இஸ்ரவேலர்களின்‌ படைப்பு வரலாற்‌ 
றைக்‌ கவனிப்போம்‌. 


இக்கதையின்‌ தேவன்‌ ஆவியாக அசைநீ 
தாடி. வானையும்‌: கடலையும்‌ பிரித்தார்‌. சூரி 
யன்‌, சந்திரன்‌, நட்சத்திரங்களைப்‌ படைத்‌ 
தார்‌. தாவரங்களையும்‌, விலங்குகளையும்‌, 
பறவைகளையும்‌ படைத்தார்‌. கடைசியில்‌ 
தன்னுருவத்தில்‌ மனிதனைப்‌ படைத்தார்‌. 
மன்னணால்‌ உருவம்‌ செய்து அதில்‌ தனது மூச்சை 
ஊதினார்‌. முதல்‌ மனிதன்‌ ஆதரம்‌ உயிர்‌ 
பெற்றான்‌. 


இக்‌ கதையைப்‌ புனைந்தவர்கள்‌ தந்‌ைத 
வழிச்‌ சமுதாயத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. இஸ்ர 
வேலர்கள்‌ பைபிள்‌ வருணனைப்படி மேய்த்தல்‌ 
தொழில்‌ உடையவர்கள்‌. ஆணாதிக்க சமுதா 
யத்தின்‌ கற்பனையின்படியே இவர்கள்‌ பெண்‌ 
ணின்‌ பாத்திரமில்லாமல்‌ உலகு படைக்கப்‌ 
பட்ட கதையைப்‌ புனைந்தார்கள்‌. அது மட்டு 
மல்ல. ஒரே ராஜ்யமாக, ஓர்‌ அரசனின்‌ கழ்‌ 
ஒன்று திரண்டு பகைவர்களை எதிர்த்ததால்‌ 
தான்‌ இவர்கள்‌ “ஒரே கடவுள்‌” என்ற பண்‌ 
பாட்டுச்‌ சந்தனையுடையவர்களாயிருந்தனர்‌. 
இவர்களுடைய இனத்திற்கு தாய்வழிச்‌ சமு 
தாயத்தின்‌ முற்காலம்‌ இல்லாததால்‌ படைப்‌ 
புக்கதையில்‌ தாயின்‌ தேவையே ஏற்படவில்லை, 

வேதத்தில்‌ முக்கியமாகக்‌ கடவுளர்களே 
போற்றப்படுகிறார்கள்‌. முக்கிய கடவுளர்கள்‌ 
இந்திரன்‌, மித்ரன்‌, வருணன்‌, ருத்ரன்‌, அச்னி 
இவர்களனைவரும்‌ அண்‌ ஆற்றலுடைய தேவர்‌ 
களே. சூரியனும்‌ ஆண்‌ தெய்வமே. பெண்‌ 
கள்‌ ஆண்‌ தெய்வங்களின்‌ மனைவிமார்களா 
கவே இரண்டாந்தர மதிப்புப்‌ பெறுகிறார்கள்‌. 
வேதகால ஆரிய கணங்களின்‌ சமூகப்‌ பண்‌ 


யாட்டு நிலை பற்றியும்‌, அந்நிலையில்‌ எழுந்த 
தெய்வக்‌ கருத்துக்கள்‌ பற்றியும்‌ பின்னா்‌ 
காண்போம்‌. 

அதற்கு முன்‌ ரிக்‌ வேதத்தில்‌ புருஷசூக்‌ 
தத்தில்‌ கூறப்படும்‌ உலகப்‌ படைப்பு பற்றிக 
கூறுவோம்‌. 

“புருஷன்‌” என்ற பெயரே ஆணைக்‌ குறிக்‌ 
கும்‌. அவனைப்‌ பற்றி ரிக்‌ வேதம்‌ கூறுவதா 
வது: 

புருஷனுக்கு ஆயிரம்‌ தலைகள்‌, ஆயிரம்‌ 
கண்கள்‌, ஆயிரம்‌ கால்கள்‌, உலக முழுவதி 
லும்‌ பத்து விரற்கடை இடத்தை அவன்‌ உரு 
வம்‌ அடைத்துக்‌ கொள்ளும்‌. இப்புருஷனே 
இப்பொழுது இருக்கும்‌ எல்லாமாகவும்‌ இனி 
வரப்போகும்‌ எல்லாமாகவும்‌ இருக்கிறான்‌. 
அழிவில்லாத அவன்‌ உணவால்‌ பெருக்க 
முற்று இருக்கிறான்‌. அவனது பெருமை உயர்ந்‌ 
தது, அதனினும்‌ பெரீயவன்‌ புருஷன்‌. முக்‌ 
கால்‌ பங்கு புருஷன்‌ மேலே போய்‌ விட்டான்‌. 
கால்‌ பங்கு இங்கேயிருக்கிறான்‌. தின்பது, 
தின்னாதது எல்லாவற்றின்‌ பக்சுத்திலும்‌ ௮வன்‌ 
நடந்தான்‌.” 


இவ்வாறு புருஷனை வருணித்து விட்டு, 
அவனைத்‌ தேவர்கள்‌ பலியிட்டதாகவும்‌, அவ 
னுடைய உடலின்‌ ஒவ்வொரு பகுதியிலிருந்‌ 
தும்‌ சூரியன்‌, சந்திரன்‌ முதலிய கோளங்களும்‌ 
உலகமும்‌, விலங்குகளும்‌, பிராம்மண க்ஷத்தி 
ரிய, வைசிய சூத்திரங்களும்‌ தோன்றியதை 
இப்புருஷசூக்தம்‌ விவரிக்கிறது. 


வேதத்தில்‌ ஆணாதிக்கக்‌ கருத்து வன்மை 
யாகக்‌ காணப்படுகிறது. பிரபஞ்ச முழுவதும்‌ 
முதல்‌ ஆணினின்றும்‌ தோன்றியதாக இந்நூல்‌ 
கூறுகிறது. இது ஏன்‌? “அவர்களுடைய 
பொருளாதார அமைப்பை மீறி அவர்களு 
டைய கற்பனை செல்ல முடியாது. புருஷ 
சூச்தத்தில்‌ சூட்சும சிந்தனை சிறிதளவு உள்‌ 
ளது. ஆயினும்‌ அச்சிந்தனை மாடுமேய்ப்பவர்‌ 
களின்‌ சமூகத்தில்‌ வாழ்பவர்களது சிந்தனை 
யாகவே உள்ளது. அவர்களது ஆண்களின்‌ 
உயர்வில்‌ நம்பிக்கையுடையவர்கள்‌. ”” 30 
எனவே படைப்பிலும்‌ ஆணைப்‌ பலி கொடுத்து 
உலகம்‌ உண்டாக்கப்பட்டதாகக்‌ கருதி ஒரு 
கற்பனைப்‌ புருஷனது புனைகதையை உலகப்‌ 
படைப்பை விளக்கப்படைத்தார்கள்‌, 


7 


பிற்கால நாராயணப்‌ படைப்புக்‌ கதைக 
ளும்‌ ஆணாதிக்கக்‌ கருத்தையே வெளியிடுகின்‌ 
றன. “நாராயணன்‌ வேத காலத்தில்‌ முக்‌ 
ஆரியர்கள்‌, ஆரியரல்லாதவர்களிடமிருந்து 
ஏற்றுக்‌ கொண்ட கடவுள்‌ என்று விஷ்ணுவை 
யும்‌ நாராயணனையும்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ 
கருதுகிறார்கள்‌. விஷ்ணு வேதத்தில்‌ சிறு 
தெய்வம்‌, நராயணன்‌ வேதக்கடவுளன்று. 
நாரா என்றால்‌ நீர்‌ என்பது சம்ஸ்கிருதத்தில்‌ 
பொருள்‌. நீரின்‌ மீது உறங்குபவனாகப்‌ பண்‌ 
டைப்‌ புனைகதைகள்‌ அவனை 9த்திரிக்கன்‌ றன. 
அவன்‌ பாம்பின்‌ மீது உறங்குபவன்‌. பாம்பு 
பண்டைய இனங்சுளின்‌ குலக்குறி?” 31 
நாராயணனைத்‌ தெய்வமாகக்‌ கொண்ட 
வளர்ச்சி பெற்ற இனக்குழுக்கள்‌, ஏதோ ஒரு 
நாகக்‌ குலக்‌ குறியுடைய இனக்குழுவை வென்‌ 
ற தால்‌ இது அவனுடைய படுக்கையாக ஆக்‌ 
கப்பட்டது. நாராயணன்‌ பாற்கடலில்‌ பாம்‌ 
பின்‌ மீது உறங்குகிறான்‌. அவனது நாபியிலி 
ருந்து ஒரு தாமரை தோன்றுகிறது. அதிலி 
ருந்து லட்சுமியும்‌, பிரமனும்‌, சந்திரனும்‌ 
தோன்றுகிறார்கள்‌. பிரமன்‌ உலகைப்‌ படைத்‌ 
தான்‌. 


இக்கதையில்‌ பாற்கடலும்‌, ஆண்‌ உலகத்‌ 
தைப்‌ படைத்தலும்‌, மாடு மேய்ப்பவர்களின்‌ 
கற்பனைகளாகவும்‌, கருத்துக்களாகவுமே 
தோன்றுகின்றன. 


இனி இக்கதைகள்‌ அனைத்திலும்‌ உலகு 
1) பெண்ணால்‌ படைக்கப்பட்டது. 
2) ஆணால்‌ படைக்கப்பட்டது. 
3) பெண்‌ ஒரு பகுதியையும்‌, ஆண்‌ மற்றோர்‌ 
பகுதியையும்‌ படைத்தார்கள்‌. 


என்ற மூன்றுகருத்துக்கள்‌ காணப்படுகின்‌ றன. 
ஒவ்வொன்றிலும்‌ சமூக அமைப்பு எவ்வாறு 
இக்கருத்துகள்‌ தோன்றக்‌ காரணமாயிருந்‌ 
தன என்பதைக்‌ கூறியுள்ளோம்‌. இங்கு சமு 
தாய மாற்றங்கள்‌ எப்படி படைப்புக்‌ கருத்‌ 
தையும்‌, படைப்புத்‌ தெய்வங்களின்‌ ஆண்‌ 
அல்லது பெண்பாலையும்‌ இர்மானிக்கின்றன 
என்று காண்போம்‌, 


பண்டையச்‌ சமுதாயங்களிலும்‌, இன்‌ 
றைய பழங்குடிச்‌ சமுதாயங்களி லும்‌ ஆணாதிக்‌ 
கம்‌ அல்லது பெண்ணாதிக்கம்‌ அல்லது தந்தை 


587 


வழி அல்லது தாய்வழி உரிமைகள்‌ எவ்வாறு 
தோன்றுகின்றன என்பதுபற்றி பல சமூகவியல்‌ 
அறிஞர்கள்‌ விளக்கியுள்ளனர்‌. அவர்களுள்‌ 
தாம்ஸன்‌ கூறுவதை இங்கே கவனிப்போம்‌. 


“சட்டி கண்டுபிடிக்கப்பட்ட பின்‌ 
வேட்டையாடுதல்‌ ஆண்களின்‌ தொழிலா 
யிற்று. பெண்கள்‌ உணவு சேகரிக்கும்‌ செய 
லில்‌ தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர்‌. இவ்‌ 
வாறு ஆண்‌ - பெண்‌ பாலாரிடையே வேலைப்‌ 
பிரிவினை இருந்து வருவதை எல்லா வேட்டைச்‌ 
சமுதாயத்தினரிடையேயும்‌ இன்றும்‌ காண 
லாம்‌. பெண்கள்‌ கருவுற்றிருக்கும்‌ காலத்தில்‌ 
அலைய முடியாததால்‌ இயற்கையிலேயே இத்‌ 
தகைய வேலைப்‌ பிரிவீனை ஏற்பட்டது. 


வேட்டையிலிருந்து விலங்குகளைப்‌ பழக்கி 
வளர்க்கும்‌ தொழில்‌ தோன்‌ றியது. வேட்டை 
யில்‌ கொல்லுவதற்குப்பதில்‌ விலங்குகளைப்‌ 
பிடித்து கொணர்ந்து வளர்த்தார்கள்‌. ஆடு 
மாடு வளர்த்தல்‌ வேட்டையாடிய ஆண்‌ 
களின்‌ தொழில்களாகவே இருக்கின்றன, 
உணவு தேடுதலிலிருந்து, குடியிருப்பின்‌ ௮௬ 
கில்‌ விதைத்துப்‌ பயிரிடும்‌ தொழில்‌ தோன்றி 
யது. எனவே தோட்டப்‌ பயிர்செய்தல்‌ 
பெண்களின்‌ வேலையாக வ இருந்தது. கலப்‌ 
பையை உழுவதற்குப்‌ பயன்படுத்தத்‌ 
தொடங்கிய காலத்தில்‌ இருந்து விவசாயம்‌ 
ஆண்களின்‌ தொழிலாயிற்று. ஆப்ரிக்காவில்‌ 
கலப்பையைப்‌ பயன்படுத்தியுள்ள இனக்குழு 
சமுதாயங்களில்‌ இன்றும்‌ இம்‌ மாறுதல்‌ 
நிகழ்ந்து வருவதைக்‌ காணலாம்‌. 


ஆண்‌ பெண்‌ சமூக உறவுகள்‌ உற்பத்தி 
முறை மாற்றங்களுக்கு ஏற்றபடி மாறுகிற 
பொழுது தந்தை வழி உரிமைமுறை வலுப்‌ 
படுகிறது. இச்‌ செயல்பாட்டு முறை 
வேட்டையாடுதலோடு தொடங்குகிறது. 
ஆடுமாடு வளர்த்தலோடு வலுப்படுகிறது. 
ஆனால்‌ ஆரம்பகால விவசாயத்தோடு தாய்‌ 
வழிக்குத்‌ திரும்புகிறது. 


ஆரம்பத்தில்‌ தாய்வழி உரிமை முறை 
இருந்ததென்றால்‌ மிகவும்‌ பின்தங்கிய மக்கள்‌ 
தாய்வழி முறையையும்‌, அவர்‌ களைவிட முன்‌ 
னேறிய மக்கள்‌ தந்தை வழி முறையையும்‌ 
பின்பற்றுகறொர்களே, இது ஏன்‌ என்று கேட்க 


388 


லாம்‌. இதற்கு விடையாவது : வேட்டைப்‌ 
பொருளாதாரம்‌ தந்தையுரிமையை ஏற்படுத்‌ 
தும்‌ தன்மை வாய்ந்தது. -இன்றும்‌ பல. 
வேட்டைச்‌ சமுதாய இனக்குழு மக்கள்‌ 
தந்தை வழியினராக இருப்பதற்குக்‌ காரணம்‌: 
அவர்களுடைய சமுதாய வளர்ச்சி அந்நிலை 
யில்‌ தேங்கியிருப்பதேயாகும்‌. வரலாற்று 
முற்காலத்தில்‌ விரைவாக வேட்டைச்‌ சமு: 
தாயத்திலிருந்து விவசாய சமுதாயத்திற்கு 
மாறிய குழுக்களில்‌ தாய்வழி உரிமை, அச்‌ 
சமுதாயம்‌ மாற்றமடைந்த பின்னும்‌ 
தொடர்ந்து நீடித்தது” 35. 


இது குறித்து தேவி பிரசாத்‌ சட்டோ 
பாத்தியாயா கூறுவதாவது: 

ஆண்பெண்‌, உயர்வு தாழ்வுகளுக்குக்‌. 
காரணம்‌ பொருளாதார வாழ்க்கையின்‌ 
வளர்ச்சியே. வேட்டைக்கு (ஈட்டியைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌) முற்கால சமுதாய நிலையில்‌ 
தாயுரிமை இருந்தது, வேட்டை வளர்க்க 
பெற்றபோது ஆண்களுக்கு சமூகத்தில்‌ 
உயர்வு ஏற்பட்டது. வேட்டைச்‌ சமுதாயம்‌ 
ஆடுமாடு வளர்ப்பு சமுதாயமாக மாறியபின்‌ 
பெண்ணுக்குச்‌ சமூகத்தில்‌ உயர்வு ஏற்‌: 
பட்டது. அதனால்‌ தாய்வழி உரிமை மீண்‌ 
டும்‌ அவர்களிடையே தோன்றியது, காளை 
கள்‌ இழுக்கும்‌ கலப்பையைப்‌ பயன்படுத்தி 
நிலத்தை உழும்‌ பயிர்த்தொழில்‌ தோன்றிய 
பின்‌ தாயுரிமை முற்றிலும்‌ மறைந்துவிட்டது. 
ஆயினும்‌ அதன்‌ எச்சங்களைத்‌ தந்தையுரிமைச்‌ 
சமுதாயத்தில்‌ காணலாம்‌”'33, 


“தேவர்களும்‌, தேவிகளும்‌ மனித உரு. 
வில்‌ மனித சிந்தனையால்‌ படைக்கப்பட்டவர்‌ 
ளே. ஆண்பெண்‌ பாலரின்‌ தராதர உயர்வு 
தாழ்வுகள்‌ மாறின. வேட்டை, ஆடுமாடு 
வளர்த்தல்‌ ஆகிய தொழில்களை அடிப்படை 
யாகக்கொண்ட சு தாயங்களில்‌ ஆண்‌ஆதிக்‌ 
கம்‌ இருந்தது. அச்‌ சமுதாயங்களில்‌ மக்க 
ளால்‌ வணங்கப்பட்ட தெய்வங்கள்‌ ஆண்‌ 
களாகவே இருந்தன. ஆரம்பகால விவசாய 
சமுதாயங்களில்‌ பெண்‌ ஆதிச்கம்‌ இருந்ததால்‌ 
அச்‌ சமுதாயங்களில்‌ பெண்‌ தெய்வங்களே 
ஏற்றம்‌ பெற்றன" 34, 

இவ்வாறு சமுதாய மாற்றங்களால்‌ ஏற்‌ 
பட்ட சிந்தனை மாற்றங்களால்‌ படைப்புக்‌ 


கதைகளிலும்‌ கதை மாந்தர்கள்‌ ஆண்‌ அல்‌ 
லது பெண்ணாக இருப்பதைக்‌ காணலாம்‌, 
மேலே உதாரணங்களாகக்‌ காட்டிய மிகப்‌ 
பழைய வரலாற்று முற்காலக்‌ கதை மூலங்‌ 
கள்‌ இவ்வுண்மையை விளக்குகின்றன, 


இனி முக்கியமற்ற சல கூறுகளைப்பற்றி 
ஆராய்வேர்ம்‌. படைப்புக்‌ கதைகள்‌ பலவற்‌ 
றில்‌ பாம்பிற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது. 
இது ஏன்‌? 


பாம்பு வணக்கம்‌ என்ற நாக வணக்கம்‌ 
உலகம்‌ முழுவதிலும்‌ காணப்படுவது, அது 
அச்சுறுத்தும்‌ தெய்வமாகவும்‌, செழிப்புத்‌ 
தெய்வமாகவும்‌ ஆண்‌ உருவம்‌ பெண்‌ உருவம்‌ 
ஆகிய இருபால்‌ உருவங்களிலும்‌ வழிபடப்‌ 
படுகிறது. மிகப்‌ பண்டைக்காலத்தில்‌ நாக 
வழிபாடு இருந்ததென்பதற்கு சான்றுகள்‌ 
உள்ளன?5, பாபிலோனியக்‌ கதையில்‌ 
படைப்பு நிகழ்ச்சியைப்பற்றிக்‌ கூறும்‌ கதை 
யில்‌ பாம்பிற்கு இடமில்லை, ஆனால்‌ தியாமத்‌ 
மரோடாக்கை எதிர்த்துச்‌ செல்லும்‌ 
பொழுது பெரிய மலைப்பாம்புகளைப்‌ படைத்‌ 
தாள்‌. இதனால்‌ தியாமத்‌ கதை தோன்‌ றிய 
பொழுது பாபிலோனியாவில்‌ நாக வணக்சும்‌ 
முக்கியமானதாக இல்லை என்று அனுமானிக்‌ 
கலாம்‌. ஆனால்‌ பல குழுக்கள்‌ தோன்றி, 
ஒன்றாக இணையும்‌ நிலையில்‌ நாகர்‌ வணக்கம்‌ 
இருந்ததென்பது தியாமத்‌ படைத்த விலங்கு 
களில்‌ நாகமும்‌ ஒன றன்று படைப்புக்கதை 
குறிப்பிடுவதால்‌ புலனாகிறது. நாகர்குழு 
தியாமத்‌ குழுவினரோடு சேர்ந்துகொண்ட 
தையே இக்குறிப்பு காட்டுகிறது. இது 
போலவே நாராயணன்‌ -- படைப்புக்‌ கதை 
யில்‌ பாம்பு அவரது படுக்கையாக மட்டும்‌ 
உள்ளது. இதுவும்‌ நாராயணனை வழிபட்ட 
ஆடுமாடு வளர்த்த மக்கள்‌, நாகர்‌ வழிபா 


டுடையவர்களை வெற்றிகொண்டனர்‌ என்‌ 
பதைக்‌ காட்டும்‌. கிரேக்கக்‌ கதையில்‌ ஓஷி 
யானஸ்‌ கடல்‌ நீரோட்டமாகும்‌. தீவுகளில்‌ 
வாழ்ந்த மக்கள்‌ கடலையே தெய்வமாக்கி வழி 
பட்டதால்‌ படைப்புக்‌ கதையில்‌ ஒஷியானஸ்‌ 
இடம்பெறுகிறான்‌. 


பலியிடுதலால்‌ நன்மை உண்டாகும்‌ 
என்று கததி போலி மந்திரச்‌ சடங்குகள்‌ 
(Sympathetic Magic) செய்தல்‌ பண்டைக்‌ 
கால இனக்குழு மக்களின்‌ சமயத்தில்‌ ணட 
காரணமான அம்சமாகும்‌, 


இதனால்தான்‌ தியாமத்தின்‌ உடலைப்‌ 
பிளந்து வானையும்‌, உலகையும்‌ மரோடாக்‌ 
படைத்ததாகப்‌ புனைகதையில்‌ கற்பனை 
செய்யப்பட்டுள்ளது, அது தாய்வழி மக்கள்‌ 
சமுதாயத்தில்‌ தோன்றிய கற்பனை, புருஷ 
னைப்‌ பலியிட்டு உலகம்‌ படைக்கப்பட்டதாகக்‌ 
கூறும்‌ புருஷ சூக்தக்‌ கதை, வேதகால மாடு 
மேய்க்கும்‌ சமுதாயத்தில்‌ வாழ்ந்த தந்‌ைத 
வழிச்‌ சமுதாயத்து மக்களின்‌ கற்பனை. 


இவ்வாறாக பலியிடும்‌ சடங்கு, செழிப்புச்‌ 
சடங்குகள்‌, இனக்குறி விலங்கு வழிபாட்டுச்‌ 
சடங்குகள்‌, படைப்புக்‌ கதை தோன்றிய 
காலத்‌தில்‌ வளர்ச்சியடையாத மக்களி 
டையே பரந்திருந்ததால்‌, அரசை நோக்கி 
யும்‌, ஒன்றுபட்ட நாட்டை நோக்கியும்‌ முன்‌ 
னேறுகிற பெரிய இனக்குழு மக்களின்‌ படைப்‌ 
புக்‌ கதைகளில்‌ இவைகளும்‌ இடம்‌ பெற்றன. 


இவையனை த்தையும்‌ ஒருங்கிணைத்துப்‌ 
புதிய படைப்புக்‌ கதைகள்‌ முற்கால மக்கள்‌ 
புனைந்தது அவர்களுடைய சமுதாயம்‌ ஒற்று 
மைப்படவும்‌ சிறுகுமுக்கள்‌ ஒன்றாகி நாடும்‌, 
அரசும்‌ தோன்றுவதற்கு உதவுவதற்காகவே. 


389 


BIBLIOGRAPHY 


Lang - Myth, ritual and Religion (Lord 

Vol P. 162. 

E. O. James P 99 — Comparative Religion. 

E Budge - Osiris and Egyptian resurrection 

(Lord) 1911. P 21. 

Greek myths — Graves, Introduction. 

Matinovsky — Myth in prim‘tive psychology. 

(Lord) 1926 P :1 > 

6 Religion of a tribe — Introduction — verrier 
Elwin, 

7 Graves — Greek myth — creation myths 

8 Bobi prasad chattopadysya - Lokayata cl apter 
in ‘Sowri. 

9 E.o King- seven 6௨01-18 of «reation my hs. 

10 Babylon the great has fallen — watch Tower 

Bible Society - New York 1963 

IH Charles Darwin - Origin of the species. 

12 Fergusson - History of civil society Edinburgh 

(1768). 

13 Herbert Spencer - sociel statics. Radeliff Brown 

American Anthropology = (1946) pro 233 

14 Morgan - Ancient Secicty (1871). 

நத A contribution to the critique of political 

economy - preface, 


189) 


32 


Gorden child - social evaluation chapter 2 
Gorden child-social evaluation. chapter 2. 
Thor son-Quoted in lokayatha chapton Gowri 
Engels-origin of property Family & stato (1884) 
Gorden child-Social Evolution p-153 
Thomson-Quoted in Lokayata chapter on Gowri 
Graver-Greek Myths - comment on lst myth 
page 28. 

Ibid prge 29. 

Gorden child-Social Evoluation pages 124-127 
Graves-Greek myths pege 30. 

Graves-Greek myths page 31. 

Graves-Greek myths page 132 

The Bible-Genesis-summaryof the creation story 
Rig Veda-10 90 

Debi Prasad chattopadyaya-Lokayata page 215 
D. D Kosambi-Myth and Reality page-20. 
Thomson-Quoted Lokayata page 241 

Debi Prasad chattopadya-Lokayate page 242. 
Ibid page 243 

Manasa Devi & Naga worship - Indian publi- 
cations calcutta. 


Culural Anthropology - Kroeber Chapter on 
ritualas & magic: 


ச 


கண்ணகியும்‌ பகவதி வழிபாடூம்‌ 


[பகவ வழிபாடு கேரள முழுவதம்‌ பரவி 
யுள்ளது. தாய்வழி உரிமைச்‌ சமுதாய த்தில்‌ பெண்‌ 
தெய்வ வழிபாடு முக்கயமான தாயிருக்கும்‌ என்பது 
எதிர்பார்க்கக்கூடும்‌. பகவதி வழிபாட்டை நேரில்‌ 
பார்த்துப்‌ பலஇட ங்களில்‌இவ்‌ வழிபாட்டில்‌ காணப்‌ 
படும்‌ வேறுபாடுகளை உற்றுநோக்கி, வரலாற்று 
வழியாக எத்தகைய மூல வழிபாடுகள்‌ இதில்‌ 
இணை ந்துள்ளன என்பதைக்‌ கண்டுபிடித்து, அதில்‌ 
வட மலபாரில்‌ கண்ணக வழிபாட்டில்‌ இவ்வழிபாடு 
ஒரு கூறுக இருப்பதை ஆய்வாளர்‌ எடுத்துக்காட்‌ 
டுகிறார்‌. 


பண்டைக்கால வரலாற்றில்‌ கேரள்ப்பண்பாட்டில்‌ 

இணைந்த ஜைன, பெளத்த பெண்‌ சிறு தெய்வங்க 
ளான யகூரி, தாரை முதலியவையும்‌, தமிழ்‌ நாட்டுப்‌ 
பெண்‌ தெய்வங்களும்‌, மூலத்தாய்‌ தெய்வத்தோடு 
ஒன்றாக்கப்பட்டுவீட்டதையும்‌, வட மலபாரில்‌ இவற்‌ 
றோடு கண்ணூ வழிபாடும்‌ .இணை ந்துள்ளதையும்‌ 
ஆரியர்‌ சான்றுகளோடு நிறுவுகிறார்‌. வீஷஹாரி 
பகவதி வழிபாட்டில்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பாடல்‌ ஒன்று 
பாடப்படுவதைப்‌ பதிவுசெய்து ஆசிரியர்‌ இந்தப்‌ 
பகவதியின்‌ இயல்புகளில்‌, கண்ணகியின்‌ இயல்பு 
இணை ந்‌.துள்ளதைக்‌ காட்டுகிறார்‌. கண்ணூபற்றிய 
நாட்டப்பாடலை தமிழ்‌ தெரியாத மலையாளிகள்‌ 
பாடுவதும்‌, அவர்கள்‌ காவீரிப்பூம்‌ பட்டின த்தி 
லிருந்து வந்ததாகக்‌ கூறிக்கொள்ளுவதும்‌, 
கண்ணடி கதை நாட்டுப்‌ பாடல்‌ மரபில்‌ எவ்வாறு 
இடம்பெற்றது என்பதும்‌ தப்ப ல்ம்வன்டும்‌, 
இந்த ஆராய்ச்சியைத்‌ துவங்குகற முறையில்‌ 
கண்ணகி வரலாறு பற்றிய இந்நாட்டுப்‌ பாடலும்‌, 
வழிபாட்டுமுறையும்‌ இருக்கன்‌ றன. 


இக்‌ கட்டுரையில்‌ ஆசிரியர்‌, மானிடவியல்‌, 
சமூகவியல்‌, நாட்டுப்‌ பண்பாட்டியல்‌ முதலிய 


* துறைகளின்‌ செய்திகளையும்‌, வரலாற்றுரீதியாக 


3 


பி. எல்‌. சாமி. 


பகவதி வழிபாட்டின்‌ கூறுகளை ஆராய்கிறார்‌. ஆய்வு 
முறை பலதுறை இணைப்பு, (I॥terdisciplinary in- 
tegrated method) வரலாற்று வழிப்பட்ட வளர்ச்சி 
யைக்‌ காணும்‌ முறையிலும்‌ உள்ளது (historical 
devclopment) -- அசிரியர்‌] 


கேரளத்தில்‌ பகவதியை வழிபடும்‌ வழக்‌ 
கம்‌ மிகவும்‌ பரவலாகக்‌ காணப்படுகின்றது. 
கிராம மக்களிடையே பகவதி மிகச்‌' சக்தி 
வாய்ந்த தெய்வமாகக்‌ கருதப்படுகிறாள்‌, 
வடமலபாரில்‌ பகவதி கோவில்‌ இல்லாத 
கிராமமே இல்லையென்று கூறலாம்‌. *மலை 
யாள பகவதி” என்ற வழக்கு தமிழகத்தில்‌ 
வழங்குகன்றதையும்‌ காணலரம்‌. இந்த 
பகவதி வழிபாடு கண்ணகியை வழிபட்டது 
லிருந்து தோன்றியது என்றகருத்துத்‌ தமிழ்‌ 
நாட்டிலும்‌ கேரளத்திலும்‌ சில அறிஞர்களி 
டையே உள்ளது. ஆனால்‌ இக்கருத்துக்குச்‌ 
சான்றான கதைகள்‌, நம்பிக்கைகள்‌, நேரிடை 
யாக மலையாள கிராம மக்களின்‌ பகவதி வழி 
பாட்டில்‌ காணோம்‌. கண்ணகியின்‌ கதை 
தனியாக மலையாள நாட்டுப்‌ பாடல்களில்‌ 
வழங்குகின்றது. ஆனாலும்‌ பகவதி வழி 
பாட்டில்‌ கண்ணகி வழிபாடு இரண்டறக்‌ 
கலந்துள்ளது என்பதற்குச்‌ சில இடங்களில்‌ 
மறைமுகமான, உறுதியான சான்றுகள்‌ 
இருக்கின்‌ றன. பகவதியின்‌ வழிபட்டில்‌ தாய்‌ 
வழிபாடு (Mother-worship), கொற்றவை, 
காளி வழிபாடு, சக்தி வழிபாடு, நாக வழி 
பாடு, மாரியம்மன்‌ வழிபாடு, சைனர்களின்‌ 
பத்மாவதி தேவதை வழிபாடு, புத்தர்களின்‌ 
தாராதேவி வழிபாடு ஆகிய வழிபாடுகளின்‌ 


391 


கலப்பையும்‌ காண்கிறோம்‌. சிலப்பதிகாரத்தி 
லேயே கண்ணகி காளியாகக்‌ கருதப்பட்ட 
தைக்‌ காண்கிறோம்‌. பாலைத்‌ தெய்வமான 
கொற்றவையும்‌ காளியும்‌ இணைக்கப்பட்‌ 
டகதைச்‌ சங்க காலத்திற்குப்‌ பின்னரும்‌ காண்‌ 
கிறோம்‌. நாடு செழிப்பாவதற்குக்‌ கண்ணகி 
யைத்‌ தமிழ்நாட்டு மன்னர்களும்‌ இலங்கை 
மன்னன்‌ கயபாகுவும்‌ வழிபட்டதையும்‌ உரை 
பெறு கட்டுரை கூறுகின்றது. வெப்புநோ 


யும்‌ குருவும்‌ போகக்‌ கண்ணகியை வழிபட்ட - 


தும்‌ கூறப்பட்டுள்ளது. இவைகளில்‌ கண்ணகி 
யைச்‌ சக்தி தேவதையென்று கருதிய எண்ண 
மும்‌ மாரியம்மன்‌ போன்று அம்மைநோயைத்‌ 
குடுக்கக்‌ கூடியவள்‌, தரக்கூடியவள்‌ என்ற 
கருத்தும்‌ சிலப்பதிகாரக்‌ காலத்திலேயே 
இருந்தது என்பது தெரிகின்றது, கண்ணி 
வழிபாட்டிலிருந்து பகவதி வழிபாடு தோன்‌ 
றியபோது அதனுடன்‌ சேர்ந்த சக்தி வழி 
பாடு (செழிப்புத்‌ தெய்வம்‌), காளி வழிபாடு, 
ஆகியவைகளும்‌ பகவதி வழிபாட்டில்‌ சேர்ந்‌ 
தன. அனால்‌ நாக வழிபாடு, பத்மாவதி 
: தேவதைவழிபாடு, தாராதேவி வழிபாடுகள்‌ 
பிற்காலத்தில்‌ கண்ணகி வழிபாட்டுடனோ 
அல்லது பகவதி வழிபாட்டுடனோ கலந்திருக்‌ 
கலாம்‌. அவ்விதமாகக்‌ கலந்ததற்குத்‌ தமிழ்‌ 
நாட்டு இலக்கியங்களிலும்‌ சிற்பக்‌ கலையிலும்‌ 
சான்றுகள்‌ தென்படவில்லை. கேரளத்தில்‌ 
இந்த மாற்றம்‌ சிலப்பதிகார காலத்துக்குப்‌ 
பின்‌ தோன்‌ றியிருக்கலாம்‌. 


வடமலையாள நாட்டில்‌ பகவதி வழிபாட்‌ 
டைக்‌ ரொமங்களில்‌ உள்ள கோயில்‌ வழிபாடு 
களை ஆராய்ந்ததிலிருந்து தெரிந்து கொண்‌ 
டேன்‌. மற்றும்‌ கிராமங்களில்‌ பகவதியின்‌ 
கோலங்கொண்டு ஆடும்‌ தெய்வ ஆட்டங்‌ 
சுளை (folk dances) ஆராய்ந்து பார்த்ததிலி 
ருந்தும்‌ பகவதி வழிபாட்டைப்‌ புரிந்துகொண் 
இடன்‌. இந்தக்‌ கட்டுரையில்‌ முதலில்‌ இரு 
பகவதிக்‌ கோயில்களில்‌ பகவதி வழிபாட்டு 
முறைகள்‌ விளக்கப்பட்டு முடிவுகள்‌ கூறப்‌ 
படும்‌. வடமலையாள நாட்டில்‌ முக்கியமான 
தொரு பகவதிக்‌ கோயில்‌ கொயிலாண்டி 
என்ற ஊரில்‌ உள்ள விஷாரி காவு கோயிலா 
கும்‌. கொயிலாண்டி பந்தலாயினிக்‌ கொல்‌ 
லம்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌. இந்த ஊர்‌ 
சள்ளிக்கோட்டையிலிருந்து முப்பது மைல்‌ 


392 


% 


தொலைவில்‌ வடக்காக உள்ளது. இந்த 
விஷாரிகாவு கோயில்‌ தோன்றியதைப்‌ பற்றி 
ஒரு கதை வழங்குகின்றது. தெற்கேயிருக்‌ 
இன்ற கொல்லத்திலிருந்து (Quilon) திரு 
வனந்தபுர அரசனின்‌ கொடுமை தாளாமல்‌ 
இல நாயர்‌ பிரபுக்கள்‌ கப்பலில்‌ ஏறி வடக்கு 
நோக்கி வந்தனர்‌. அப்போது ஓரிடத்தில்‌ 
கரையில்‌ புலியும்‌ பசுவும்‌ ஒல்றுசேர்ந்து தண்‌ 
ணீர்‌ குடிப்பதைக்‌ கண்டனர்‌. அந்த அமைதி 
யான இடத்தில்‌ தாங்கள்‌ கொண்டுவந்த 
குலதெய்வமான பகவதியை வைத்து வழி 
பட்டனர்‌. அந்த இடத்திற்கு கொல்லம்‌ 
என்று பெயரிட்டனர்‌. கேரளத்திலே பக 
வதிக்குத்‌ தலைமைப்‌ பீடமாகக்‌ கருதப்படும்‌ 
கோயில்‌ கொடுங்களூரில்‌ உள்ளது. கண்ணகி 
மதுரையிலிருந்து சென்றடைந்த செங்குன்று 
கொடுங்களூர்‌ அருகில்‌ உள்ளதாக அடி 
யார்க்கு நல்லார்‌ கூறினார்‌. அவர்‌ காலத்தில்‌ 
(11-ம்‌ நூற்றாண்டு) கொடுங்களூர்‌ கோயில்‌ 
இருந்திருக்கலாம்‌. கொடுங்களூரில்‌ உள்ள 
கிரா ம மக்களிடையே பகவதியுடன கண்ணகி 
யைத்‌ தொடர்புபடுத்திக்‌ கூறும்‌ கதைகளோ 
நம்பிக்கையோ சிறிதும்‌ காணப்படவில்லை. 
இக்கோயிலைப்‌ பற்றி ஆராய்ந்த இந்துச்சூடன்‌ 
என்ற ஆசிரியர்‌ அடிகள்‌ என்ற பூசாரிகள்‌ இக்‌ 
கோயிலில்‌ தொழுவதைக்‌ குறிப்பிட்டு அவர்‌ 
களை இளங்கோவடிகளின்‌ வழிவந்தவர்கள்‌ 
என்று கூறுகின்றார்‌. (The secret chamber 
— V.T. Indu chudan - published by 
Cochin Devosom board) ஆனால்‌ இந்த 
ஊகம்‌ வெறும்‌ பெயரொற்றுமை காரணமா 
கக்‌ கூறப்பட்டுள்ளதே ஒழிய உறுதியான 
ஆதாரத்தில்‌ எழவில்லை. இந்த அடிகள்‌ 
என்ற சாதிப்‌ பூசாரிகள்‌ சாக்தேயப்‌ பிரா 
மணர்கள்‌ என்று கருதப்படுவதை கவனிக்க 
வேண்டும்‌. இவர்களிடையும்‌ கண்ணகியின்‌ 
கதையைத்‌ தொடர்புபடுத்தும்‌ நம்பிக்கை 
காணப்படவில்லை, அடிகள்‌ என்ற பெயர்கள்‌ 
சைனர்களும்‌ சைவர்களும்‌ பிறரும்‌ துறவி 
களுக்கும்‌ ஞானிகளுக்கும்‌ வழங்கிய பெயர்‌ 
கள்‌ என்பதை தேவாரத்திலும்‌ தமிழிலக்கி 
யத்திலும்‌ காணலாம்‌. கேரளத்திலும்‌ சில 
கோயில்‌ பூசாரிகளுக்குத்‌ தனித்‌ தனிப்பெயர்‌ 
கள்‌ வழங்குவதைக்‌ கானலாம்‌. விஷாரிகாவு 
கோயில்‌ பகவதிக்கு இரத்தப்‌ பலிச்சோறு 
படைக்கும்‌ பூசாரிக்கு *மூசாது' என்ற பெயர்‌ 


~ +d 


வழங்கப்படுகின்றது. இவன்‌ கலப்பட நாயர்‌ 
சாதியைச்‌ சேர்ந்தவன்‌. கண்ணனூருக்கு 
அருகில்‌ உள்ள பார்சினிக்‌ கடலில்‌ உள்ள முத்‌ 
தப்பன்‌ தெய்வத்திற்கு .(வேட்டைத்‌ தெய்‌ 
வம்‌) நடக்கும்‌ வழிபாட்டிற்குப்‌ பொறுப்‌ 
பேற்று நடத்தும்‌ தலைவனை “மடையன்‌” என்‌ 
றழைக்கின்றனர்‌. இந்த மடையன்‌ என்ற 
பட்டப்‌ பெயரோடு “இராமன்‌ மடையன்‌” 
என்ற பொறுப்பாளர்‌ இன்றும்‌ இருக்கின்றார்‌. 
சிலப்பதிகாரத்தில்‌ மடையன்‌ என்ற பெயர்‌ 
முருகனுக்கு குன்றக்குரவையில்‌ கூறப்படு 
வதைக்‌ காணலாம்‌. ஆனால்‌ பார்சீனிக்‌ கட 
லில்‌ வழங்கும்‌ பெயருடன்‌ சிலப்பதிகார த்தில்‌ 
வழங்கும்‌ மடையன்‌ என்ற பெயரைத்‌ 
தொடர்புபடுத்த முடியாது. கொடுங்களூர்‌ 
பகவதி வழிபாட்டில்‌ கண்ணகியின்‌ கதை 
பெரும்பாலும்‌ மறைந்து போய்‌ கிடக்‌ 
கின்றது என்றே கருத வேன்ண்டும்‌. ஆனால்‌ 
விஷாரிகாவு பகவதிக்‌ கோயில்‌ வழி 
பாட்டில்‌ கண்ணகியின்‌ கதை இன்‌ 
றும்‌ மறையாதிருப்பது மிகவும்‌ வியப்பை 
அளிக்கின்றது. சில கேரள அறிஞர்கள்‌ 
(காளி ஆராதனை -- பத்பநாபமேனன்‌ - மலை 
யாளம்‌) கண்ணகியின்‌ கதை கொடுங்க 
ரூருக்கு வடக்கே வழங்கவில்லை என்றும்‌, அத 
னால்‌ சேரநாடு வடக்கில்‌ கொடுங்களூர்‌ எல்லை 
வரைதான்‌ இருந்தது என்றும்‌ கருதினர்‌. 
ஆனால்‌ வடமலையாளத்தில்‌ கண்ணகியின்‌ கதை 
யோடு தொடர்புபடுத்திய நம்பிக்கைகளும்‌ 
கதைகளும்‌ காணப்படுவதால்‌ இத்தக்‌ கருத்து 
தவறானது என்பது தெளிவாகும்‌. விஷாரி 
காவில்‌ உள்ள பகவதியை இளைய பகவதி 
என்று கருதுகின்றனர்‌. மூத்த பகவதி 
கொடுங்களூரில்‌ உள்ளதாக ஐதீகம்‌. சில 
இராமங்களில்‌ ஒரேகாவில்‌ மூத்த பகவதிக்கும்‌ 
இளைய பகவதிக்கும்‌ கோயில்கள்‌ இருக்கின்‌ 
றன. இந்த பகவதிகளில்‌ இளைய பசுவதி 
கூடுதலான சக்தி வாய்ந்த தெய்வம்‌ என்று 
கருதப்படுகின்‌ றது. விஷாரிகாவில்‌ உள்ள 
இளைய பகவதி வடக்கு நோக்கியது. வடக்கு 
நோக்கிய பகவதியும்‌, காளியும்‌ மிகவும்‌ சக்தி 
வாய்ந்த தெய்வங்கள்‌ எனக்‌ கருதப்படுகின்‌ 
றன. பொதுவாகக்‌ காளி கிழக்கு தொக்கு 
யிருப்பாள்‌ என்று கூறுவர்‌. இக்கோயிலிலில்‌ 
பெண்கள்‌ தெற்கு வாயில்‌ வழியாகவும்‌ ஆண்‌ 
கள்‌ மேற்கு வாயில்‌ வழியாகவும்‌ போகின்‌ 


றனர்‌. இக்கோயிலில்‌ உள்ள பகவதி உருவம்‌ 
காளியின்‌ உருவத்தை ஓத்து உள்ளது. இங்கு 
நடக்கும்‌ பரணி உற்சவம்‌ மிச: முக்கிய 
மானது. இதைக்‌ காளியாட்டம்‌ என்றழைக்‌ 
கின்றனர்‌. இந்தக்‌ கோயிலுக்கு முன்னால்‌ 
ஏழிலைப்பாலை மரம்‌ (Alstonia Scholaris) 
உள்ளது. இந்த மரம்‌ பகவதி வழிபாட்டில்‌ 
முக்கியமானது என்று கருதப்படுகின்றது. 
கேரளத்தில்‌ காளி பூஜைக்கான பந்தல்கால்‌ 
கள்‌, தட்டுமுட்டுகள்‌, மரக்கால்கள்‌ எல்லாம்‌ 
பாலை மரத்தில்‌ செய்யப்படவேண்டும்‌ என்று 
கருதுகின்றனர்‌. பாலைமரம்‌ காளியின்‌ ஸ்தல 
விருக்ஷம்‌ என்று கருதலாம்‌. சுடும்பாலை கூறு 
தலைக்‌ காளி வழிபாட்டிற்கு ஒரு அங்கமாக 
இலக்கண விளக்கம்‌ கூறியுள்ளது. கேரளத்‌ 
தில்‌ வழங்கும்‌ நாவேறு பாட்டுகளில்‌ “முற்றத்‌ 
தில்‌ உள்ள தெய்வப்பாலை வெட்டி” என்ற வரி 
காணப்படுகின்றது. இந்த ஏழிலை ப்பாலை மரத்‌ 
தைத்‌ தெய்வப்பாலை யென்றும்‌, வல்லியபாலை 
என்றும்‌ கூறுவார்‌, விஷாரிகாவில்‌ திருவிழா 
நாட்களில்‌ பாலை மரத்திலிருந்து தான்‌ ஊர்வ 
லம்‌ போகும்‌. இந்த ஊர்வலத்தில்‌ பகவதியின்‌ 
தெய்வ உருவமோ, படிமமோ எடுத்துச்‌ செல்‌ 
லப்படுவதில்லை. யானையின்மேல்‌ ஒரு கொடு 
வாளே எடுத்துச்‌ செல்லப்படுகின்றது. கொடு 
வாளைச்‌ சுற்றி செக்கிப்பூமாலை தொங்குதின்‌ 
றது. கொடுவாளே பகவதியின்‌ சன்னமாக 
வழிபடப்படுகின்றது. கொடுவாள்‌ ஊர்வலம்‌ 
வரும்போதுஅதற்குமுன்‌ கோமரம்செல்வான்‌.. 
அவன்‌ கையிலும்‌ ஒரு வாள்‌ உண்டு. ஆனால்‌ 
அது கொடுவாள்போல்‌ வளைந்திருக்காது. £ப' 
என்ற எழுத்து வடிவில்‌ நடுவில்‌ வளைந்து இருக்‌ 
கும்‌. தொழப்படும்‌ கொடுவாளை ஏற்றிச்‌ 
செல்லும்‌ யானை பெண்‌ யானையாகவே இருக்க 
வேண்டும்‌. இந்தப்‌ பெண்‌ யானை அந்த ஆண்‌ 
டே இறந்துவிடும்‌ என்ற நம்பிக்கை உண்டு, 
பகவதியின்‌ வாளிற்கு உள்ள சக்தி அத்தகை 
யது என்பர்‌. இந்த நம்பிக்கையால்‌ இந்துக்‌ 
கள்‌ எவரும்‌ யானையைக்‌ கொடுப்பதில்லை. 
இந்த ஊர்வலத்திற்கு முகம்மதியர்களே 
யானையைக்‌ கொடுக்கின்‌ றனர்‌. இந்த கொடு 
வாளே எப்படி பசுவதியைக்‌ குறிக்கின்றது 
என்பதைப்‌ பற்றிப்‌ பின்னர்‌ விளக்குவேன்‌. 
மலபாரில்‌ பகவதி கோயில்களில்‌ பல, சில 
குறிப்பிட்ட சாதியினரின்‌ ஆதிக்கத்தில்‌ அவர்‌ 
களே தொழுவதற்கு ஏற்பட்டதாகக்‌ காணப்‌ 


293 


படுகின்றன. ஆனால்‌ விஷாரிகாவில்‌ எல்லா 
சாதியினரும்‌ பங்குகொள்வது சிறப்பாகக்‌ ௧௬ 
தப்படுகின்றது. ஒவ்வொருசாதியாருக்கும்‌ ஒரு 
கோயில்‌ பணி கொடுக்கப்படுகின்றது. இந்த 
வழக்கம்‌ தமிழகத்துப்‌ பெருங்கோயில்களில்‌ 
இடைக்காலத்தில்‌ காணப்பட்டதுபோல உள்‌ 
ளது. பசுவதியின்‌ கொடுவாள்‌ ஆண்டுதோ 
இம்‌ புதியதாகக்‌ கொல்லனால்‌ செய்யப்படுதின்‌ 
றது. பகவதியின்‌ உற்சவத்திற்குரிய மரப்‌ 
பொருள்கள்‌ தச்சர்களால்‌ செய்யப்படுகிகின்‌ 
றன. நாயர்‌, ஈழவர்‌, முக்குவர்‌, வேட்டுவர்‌, 
வண்ணார்‌, தட்டார்‌ முதலிய சாதியாரும்‌ _ங்‌ 
கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. வேட்டுவருக்கு 
உப்பு கொடுக்கப்படுகின்றது. கொடுங்களுர்‌ 
முதலிய முக்கிய கோயில்களில்‌ “காவு தீண்‌ 
டல்‌” என்ற சடங்கு சில ஆண்டுகளுக்கு முன்‌ 
வரையில்கூட நடந்து வந்தது. இந்தக்‌ 
கோயில்களில்‌ முக்குவர்‌, ஈழவர்‌, வேட்டுவர்‌ 
வண்ணார்‌, தட்டார்‌ போன்ற தாழ்ந்த இனத்‌ 
தவர்‌ போகமுடியாது. ஆதலின்‌ அவர்களுக்கு 
முதலில்‌ கோயிலுக்குச்‌ சென்று தொழ அனு 
மதி கொடுத்தனர்‌. இதைக்‌ காவு தீண்டல்‌ 
என்றழைப்பர்‌. காவு தீண்டினதும்‌ தீட்டுப்‌ 
போக நம்பூதிரியோ அல்லது கொடுங்களுரில்‌ 
“அடிகளோ” சுத்தம்‌ செய்யும்‌ பூசை செய்‌ 
வார்‌. கொடுங்களூரில்‌ தட்டான்‌ காவுதீண்‌ 
டுவதாகவும்‌” முக்குவர்‌ (மீனவர்‌) பரணி உற்ச 
வத்‌ தொடக்கத்திலும்‌ அடக்கத்திலும்‌ கோயி 
லில்‌ வரலாம்‌ என்ற வழக்கம்‌ இடைக்காலம்‌ 
வரை இருந்து வந்ததாகக்‌ கூறுவர்‌. திறுவனந்‌ 
தபுரத்தில்‌ பத்மநாப க்ஷேத்திரத்தில்‌ உற்சவத்‌ 
துவக்கம்‌ மலையன்‌ கொண்டுவந்த தீயைக்‌ 
கொண்டு துவக்கனது. திருநாவாய்‌ க்ஷேத்‌ 
இரத்தில்‌ செருமர்‌ கொண்டுவந்த செக்கிமா 
லையைத்‌ தெய்வத்திற்கு அணிவித்தே உற்ச 
வம்‌ துவங்குகின்‌ றது. இக்கோயிலகளெல்லாம்‌ 
இன்று வேதவழிப்பட்ட. நம்பூதிரி பிராமணர்‌ 
களின்‌ ஆதிக்கத்தில்‌ இருந்தாலும்‌, தாழ்ந்த 
சா தியினர்‌ செல்லக்‌ கூடாததாக இடைக்‌ 
காலம்‌ வரையில்‌ இருந்தாலும்‌, முற்காலத்தில்‌ 
தாழ்ந்த சாதியினருக்கு உரியதாகவும்‌ வர்‌ 
கள்‌ செல்லக்கூடியதாகவும்‌ இருந்தன என்ப 
தையே சமீபகாலம்வரை நடந்த காவு தீண்‌ 
டல்‌ சடங்கு காட்டுகின்றது. ஆனால்‌ விஷாரி 
காவு கோயிலில்‌ காவு தீண்டல்‌ நடத்‌ 
ததாக வரலாறு இல்லை. விஷாரி காவு 


394 


உற்சவத்திற்கு வரும்‌ வேட்டுவர்க்கு உப்பு 
கொடுக்கப்படுகின்றது. இதன்‌ பொருள்‌ 
அங்குள்ளவர்க்கு தெரியவில்லை. பகவதிக்கு 
குருதிச்சோறு பலியாகக்‌ கொடுக்கப்படும்‌ 
சடங்கு கடைசியாக நடைபெறும்‌. ஆடுகளை 
யே பலியிடுகின்றனர்‌. இதற்கு  “அறுந்தாடு” 
என்‌ ॥ பெயர்‌. அறுந்த ஆடு என்பதே அறுந்‌ 
தாடு ஆயிற்று. ஆடுகளை வெட்டி நவதானி 
யங்களோடு கலந்து குருசி' யாக்கி பலியிடு 
வது வழக்கம்‌. இப்பொழுது ஆட்டு இரத்தம்‌ 
கலப்பற்கு ஈடாக மஞ்சள்‌ முதலியன போட்டு 
அரிசிச்‌ சோற்றை இரத்தச்‌ சிவப்பாக்கி குருசிச்‌ 
சோறு பலியாகக்‌ கொடுக்கப்படுகின்‌ றது. சில 
ஆண்டுகளுக்குமுன்‌ ஒவ்வொரு ஆடு வெட்டும்‌ 
போதும்‌ ஒரு வெடி விடப்படும்‌. ஒரு முதியவர்‌ 


77 வெடிகளைத்‌ தன்னுடைய சிறு வயதில்‌ 
கேட்டதாகவும்‌ 77 ஆடுகளை வெட்டினர்‌ என்‌ ' 


றும்‌ கூறினார்‌. இந்த குரிசிச்‌ சோற்றுப்‌ பலி 
யைத்‌ தருபவர்‌ மூசாது என்ற ஒரு கிளைச்‌ 
சாதியினர்‌ ஆவர்‌. நாயர்‌ வகுப்பைச்‌ சேர்ந்‌ 
தவர்‌, இவர்கள்‌ மூன்று பேர்‌ குறிப்பிட்ட 
காலம்‌ விரதம்‌ இருந்து புலால்‌, லாகிரிப்‌ 
பொருள்களைப்‌ பயன்படுத்தாமல்‌,பெண்களு 
டன்‌ உடலுறவு கொள்ளாமல்‌ இருக்க வேண்‌ 
டும்‌. இவர்களே பலி கொடுக்கத்‌ தகுதி உள்‌ 
ளவர்கள்‌. இரவு பதினொன்று மணிக்குமேல்‌ 
பலியைத்‌ தருவர்‌, பலியைக்‌ கோவிலைச்‌ 
சுற்றி வீசுவர்‌. விஷாரிகாவில்‌ உள்ள இளைய 
பகவதி அந்த பலியை ஏற்றுக்‌ களியாட்டம்‌ 
ஆடுவாள்‌. அந்த நடு இரவில்‌ கொடுங்களூரில்‌ 
உள்ள மூத்த பகவதி, காவில்‌ உள்ள கிணற்‌ 
றின்‌ வழியாக வந்து இளைய பகவதியுடன்‌ 
சேர்ந்து ஆடுவதாக நம்பிக்கை உள்ளது. 
2 கூளிகளும்‌ பூதங்களும்‌ பலியை உண்டு 
காவில்‌ உலவும்‌. ஆதலால்‌ பதினொன்று மணிக்‌ 
குமேல்‌ கடைகண்ணிகளைப்‌ பிரித்து எடுத்து 
விட்டு எல்லோரும்‌ காவைச்சுற்றி வெளியேறி 
விடுவார்கள்‌. மூசாதுமட்டுமே சாவில்‌ இருப்‌ 
பார்‌. மற்றவர்கள்‌ இருந்தால்‌ பூதங்கள்‌அடித்‌ 
துக்கொன்றுவிடும்‌ எனறு நம்புகின்றனர்‌. 
சுருக்கமாக இவைதான்‌ விஷாரிகாவு உற்சவச்‌ 
சடங்குகளாகும்‌, 


வீஷாரிகாவில்‌ மிக முக்கியமும்‌ வியப்புக்‌ 
குரியதுமாகக்‌ காணப்படுவது செட்டியார்கள்‌ 
என்ற சாதியினர்‌ செய்யும்‌ சடங்காகும்‌, மிகக்‌ 


குறைவாக உள்ள இந்த இனத்தார்‌ மாகி 
என்ற ஊருக்கு அருகிலும்‌ தெல்லிச்சேரியிலும்‌ 
உள்ளனர்‌. இவர்கள்‌ மலையாளமே பேசுகின்‌ 
றனர்‌. தமிழோ பிற மொழிகளோ அறியாத 
வர்கள்‌, விஷாரிகாவு உற்சவம்‌ இந்த செட்டி 
யார்‌ இனத்தாருக்கு ஓலை கொடுத்துஅழைத்த 
பிறகுதான்‌ தொடங்கும்‌. முதல்‌ ஓலை 
இவர்களுக்குக்‌ கொடுக்கப்படுகின்‌ றது.இந்தச்‌ 
செட்டியார்கள்‌ விஷாரிகாவிற்கு வந்து செட்‌ 
டிப்பறம்பு என்ற இடத்துச்‌ சத்திரத்தில்‌ 
தங்கி விழாவை மந்திரங்கள்‌ சொல்லித்துவக்‌ 
குகன்றனர்‌, இவர்களுக்கு அனுப்பும்‌ ஒலை 
“வலிய வீட்டு சுப்பிரமணியன்‌” என்ற முகவரி 
யுடன்‌ எப்போதும்‌ அனுப்பப்படும்‌, இப்போது 
(1969)முத்தையாச்‌ செட்டியார்‌ என்பவருக்கு 
அனுப்பப்படுகின்றது.. ஆனால்‌ முகவரி 'வலிய 
வீட்டுசுப்பிரமணியம்‌' என்றே காணப்படுகின்‌ 
றது. யானைமேல்‌ உற்சவத்தின்போத எடுத்‌ 
துச்‌ செல்லும்‌ கொடுவாளை இந்தச்‌ செட்டி 
யார்கள்‌ செலவில்‌ செய்துகொண்டு வருகின்‌ 
றார்கள்‌. இந்தச்‌ செட்டியார்கள்‌ தலையில்‌ 
சிகப்புத்‌, துணியால்‌ தலைப்பாகை கட்டி மந்‌ 
திரப்‌ பாட்டைச்‌ சொல்லி உற்சவ ஊர்வலத்‌ 
தில்‌ செல்கின்றனர்‌. செல்லும்போது (கோழி 
நடே நடே” என்று கத்திச்‌ செல்வதும்‌ உண்டு, 
இந்தச்‌ செட்டியார்களில்‌ மூத்த குடியினரா 
கக்‌ கருதப்படும்‌ முத்தையா செட்டியாரிடம்‌ 
அவர்கள்‌ செய்யும்‌ வழிபாட்டைப்‌ பற்றிக்‌ 
கேட்டு வியப்புக்குரிய செய்திகளைத்‌ தெரிந்‌ 
துகொண்டேன்‌. தமிழ்‌ சிறிதும்‌ தெரியாத 
இந்தச்‌ செட்டியார்கள்‌ மலையாள எழுத்தில்‌ 
தமிழ்‌ மந்திரத்தை எழுதி வைத்து அதை 
விஷாரிகாவு உற்சவ ஊர்வலத்தில்‌ சொல்லு 
கின்றனர்‌. இந்த மந்திரப்பாட்டில்‌ கண்ண 
தியின்‌ கதை வழங்குவது மிகவும்‌ வியப்புக்கு 
ரிய செய்தியாகும்‌. இந்த வகையான தமிழ்‌ 
மந்திரம்‌ சொல்லப்படும்‌ செய்தியை வேறு 
எந்த பகவதி கோயில்களிலும்‌ எந்தக்‌ கேரள 
ஆசிரியர்களும்‌ இதுவரை கண்டறிந்து எழுத 
வில்லை. விஷாரிகாவிலும்‌ இது தமிழ்பாட்டு 
என்றறியாது ஏதோ ஒரு மொழியில்‌ பாடப்‌ 
படுவதாகக்‌ கூறுகின்றனர்‌, இந்தப்பாட்டு 
விருத்தம்‌ என்று அந்த செட்டியார்கள்‌ கூறு 
.இன்றனர்‌. பாட்டு கீழே தரப்படுகின்றது. 


9 


1) 


2) 


3) 


““அ திமுதல்‌ காவேரிப்‌ பூம்பட்டினத்து 
ஆயிரவர்‌ வங்கத்தில்‌ 
அரியகண்‌ ணகை அம்மன்‌ ஆகவே தான்‌ 
பிறந்து அதிரூபமான பொழுது 
தீதிலா கோவீலருடன்‌ பாரியாளாகவும்‌ 
சிறிது காலம்‌ சென்ற பின்‌ 
திங்கள்‌ முகமாய்‌ வந்து தனிக்காக 
மதுரையில்‌ சிலம்பு கூறினாளில்‌ 
நீதியரசெனென்றான பாண்டியன்வாசரில்‌ 
நிகரிற்ற மழுவரசனாம்‌ 
நிந்தின புறக்கவே பாண்டினாடெத்தி நீ 
நீறாயெரித்த சோதி 
ஆதிகாலத்திலும்‌ மகிமையாய்‌ நீ வந்த 
அதிசயமும்‌ ஆரறிவரோ 
ஆனைக்குளம்‌ வளர்‌ பகவதி அம்மையே 
ஆனந்த மகமாயே”” 
அக்ரசாலக்‌ குளவளர்‌ பசுவதி அம்மையும்‌ 
ஆனை தளியில்‌ தேவரும்‌ 
திக்கெல்லாம்‌ புகழ்வரும்‌ கொல்லத்து 
பகவதி திசவரக்கல்‌ பகவதி 
தினந்துதி கொண்டாடும்‌ புத்தூரில்‌ 
அம்மையும்‌ 
ஸ்ரீ குறும்ப பகவதி பக்கமது வீளையாடும்‌ 
. நரங்கேரி பதிவிலாளிக்கல்‌ பகவதி 
பரிபால கிருஷ்ணனும்‌ கொடுங்களூர்‌ ௮ம்‌ 
மையும்‌ பலகாலம்‌ வாழு நமக்கு 
அக்கினியிடம்‌ பொருள்‌ அறிச்சேத்திர 
பாலனும்‌ அடிபணிந்தருளும்‌ 
ஆனைக்குளங்கரை பகவதி அம்மையே 
ஆனந்த மகமாயே"* 
காரொத்த கூந்தலும்‌ குப்பியும்‌ தொங்க 
லும்‌ கமல முகவதனனழகும்‌ 
கழில்‌ விழி கண்களும்‌ முத்து மூக்குத்தியும்‌ 
கா தினொடு புழையினழகும்‌ 
பாரொத்த பூமுலை கழுத்தணி பதக்கமும்‌ 
நங்கலானாணினழகும்‌ 
வஞ்சீரி செங்கையும்‌ சுற்றிடை தன்னி 
லொருமாந்திளர்‌ பொட்டிலழகும்‌ 
சீரொத்த தொந்தியும்‌ பாத சலங்கையும்‌ 
செம்பவள மேனினழகும்‌ 
தேவியுன்‌ பாதமே நண்ணுமடியேனுமே 
சிந்தித்து வந்த கரிமம்‌ 
நோராப்ப வாகவே இந்தருள்‌ பொறுத்‌ 
தருள்‌ நேமி அபிராமி கவுரி 
நல்ல நாக மேவிய அனவரது ஆனந்த 
மான பொழினி' * 


395 


இந்த மூன்றுமந்திரப்‌ பாட்டுகளும்‌ முத்தை 
யாசெட்டியார்‌ சொன்னது அப்படியேபதிவெ 
டுக்கப்‌ பட்டுள்ளது. இந்தப்‌ பாடலில்‌ கொச்‌ 
சையும்‌ பிழையும்‌ உள்ளன. மலையாள உச்ச 
ரிப்பு சலவிடங்களில்‌ உள்ளது.. இந்த ச்செட்டி 
யாருக்குமந்‌ திர, த்தின்‌ பொருள்தெரியாததால்‌ 
திருத்தமான பாடம்‌ எதுவென்று அறியமுடிய 
வில்லை. தமிழ்‌ தெரிந்தோர்‌ எளிதில்‌ திருத்திக்‌ 
கொள்ளக்‌ கூடிய பாட்டேயாகும்‌.3 முதல்‌ 
பாட்டில்‌ காவேரிப்பூம்பட்டினத்தில்‌ ஆயிரஞ்‌ 
செட்டியார்‌ வம்சத்தில்‌ பிறந்த கண்ண, 
கோவலனின்‌ மனைவியாக சிறிது காலம்‌ 
இருந்து மதுரையில்‌ சலெம்பு கூறின நாளில்‌ 
நீதியரசன்‌ என்றபாண்டியன்‌ வாசலில்‌ நிந்திக்‌ 
கப்பட்டு நீராய்‌ எரித்துச்‌ சோதியானாள்‌ என்று 
கூறப்பட்டுள்ளது, இந்தப்‌ பாட்டில்‌ கண்ணகி 
யின்‌ சுதை நிச்சயமாகக்‌ கூறப்படினும்‌ முழுவ 
தாக இல்லை. 


கண்ணகியை கண்ணகை அம்மன்‌ என்று 
அழைப்பதைக்‌ காணலாம்‌. பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியன்‌ நீதியரசன்‌ எனப்படுகிறான்‌. 
மமுவரசன்‌ என்ற பெயர்‌ கோவலன்‌ நீதியற்ற 
முறையில்‌ கொலை செய்யப்‌ பட்டதால்‌ வந்த 
பெயராயிருக்கலாம்‌. வாசலில்‌ என்பது வாச 
ரில்‌ என்று சொல்லப்‌ பட்டது. நிந்தின புறக்‌ 
சுவேஎன்பது நிந்தித்துப்‌ புறக்கவே என்றிருக்க 
வேண்டும்‌. எத்தி நீ என்பது எய்தி நீ என்று 
இருக்க வேண்டும்‌. இரண்டாம்‌ பாட்டுபகவதி 
இருக்கும்‌ இடங்களைக்‌ கூறுவதாகும்‌. இதில்‌ 
ஸ்ரீ குறும்பகாவு பகவதியும்‌, கொடுங்களூர்‌ 
பகவதியும்மிகமுக்கியமான தெய்வங்களாகும்‌. 
வேறு சில தெய்வங்களும்‌ கூறப்பட்டுள்ளன. 
ஆனைக்குளத்து பகவதியை இரு பாட்டிலும்‌ 
கடைசி வரிகள்‌ போற்றுகின்‌றன. கண்ணகி 
காளியாகக்‌ கருதப்பட்டதால்‌ மகமாயி என்று 


அனைக்கப்படுகிறாள்‌. மூன்றாவது பாட்டு 
கண்ணகியின்‌ வர்ணணையாகும்‌. ஆனால்‌ 
வர்ணனையா 


இந்த வர்ணனை காளியின்‌ 
கபவேோ அல்லது இப்போது கேரளத்தில்‌ 
காணப்படும்‌ பகவதியின்‌ உருவ வர்ண 
ணையாகவோ இல்லாமல்‌ கண்ணகியின்‌ வர்ண 
னையாக இருப்பது கூர்ந்து கவனிக்கத்‌ தக்க 
தாகும்‌. அடிமுதல்‌ முடிவரை வார்ணனையாக 
உள்ளது. இப்பாட்டிலும்‌ பிழைகள்‌ உள்ளன. 
கழில்‌ விழி கயல்‌ விழியாக இருக்க வேண்டும்‌. 


396 


காதில்‌ இருந்த புழையின தழகு கூறப்படுவது 
குறிப்பிடத்தக்கது, கண்ணகி சிலையாக கூறப்‌ 
படுபவைகளில்‌ காது வடிந்து தொங்கி பெரிய 
ஓட்டையிருப்பதைக்‌ காணலாம்‌. நங்கலாணி 
னழகும்‌ என்பது மங்கல நாணினழகும்‌ என்று 
இருக்க வேண்டும்‌. மாந்தளிர்பொட்டு கருமம்‌ 
ஈந்தருள்‌ என்று சொற்களைத்‌ திருத்திப்‌ படிக்க 
வேண்டும்‌, கண்ணகியைத்‌ தேவியாகவும்‌, கவு 
ரியாகவும்‌, அபிராமியாகவும்‌ வர்ணித்திருப்ப 
தையும்‌ காண்கிறோம்‌. 'அக்ர சாலகுளவளர்‌ 
பகவதி அம்மையும்‌” என்று தொடங்கும்‌ வரி 
யில்‌ கோவலன்‌ இருந்த பொற்கொல்லனின்‌ 
இருப்பிடத்துக்கு அயல்‌ இருந்த 'அக்க சாலைப்‌ 
பள்ளியின்‌” பெயர்‌ காணப்படுகிறது. “இது 
சிலப்பதிகாரத்தில்‌ வருகின்றது, கோவலன்‌ 
சிலம்பு விற்கச்‌ சென்றபோது தனிப்பெண்டு 
கள்‌ தெருவைக்‌ கடந்தாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 
இந்தப்‌ பகவதி பாட்டிலும்‌ 'ஆனைத்தளியில்‌ 
தேரும்‌” என்ற வரி சிறிது ஒத்துக்‌ காணப்படு 
கிறது. கண்ணகி கதையைக்‌ கூறும்‌ இந்தப்‌ 
பாட்டு இன்றும்‌ மந்திரமாகச்‌ செட்டியார்‌ 
களால்‌ பாடப்‌ படுவது மிகவும்‌ வியப்புக்குரிய 
செய்தியாகும்‌. மற்றும்‌ இந்தச்செட்டியார்கள்‌ 
சுண்ணகிக்‌ கதையைமாற்றிச்சொல்‌்றோர்கள்‌ ,5 
சிலப்பதிகார த்திலகோவலனின்பூர்வஜென்மக்‌ 
கதைபோல ஒரு கதை இவர்களிடையே வழங்‌ 
குகின்றது. தம்பிரானுடைய (அரசனுடைய) 
சிலம்பு ஒன்றைப்‌ பருந்து திருடிப்‌ போயிற்று, 
விஷாரி ஒருவன்‌ சீலம்பு விற்க வந்து அப்படி 


விற்ற சிலம்பு பகவதியின்‌ சிலம்பாகும்‌. 
தம்‌ பிரான்‌ நடை ௮டடைச்9 
இருந்ததால்‌ விளக்கு வைக்கக்கூடாது, 


அந்த சமயம்‌ வாணியன்‌ வந்தான்‌. விஷாரி 
யைக்‌ கொன்று விட்டான்‌. அந்த வாணியன்‌ 
கோவலனாகக்‌ கடன்‌ தீர்க்கப்‌ பிறந்தான்‌. 
5அரசனுடைய தேவி கண்ணகையாகப்‌ பிறந்‌ 
தாள்‌. அவள்‌ கோவலன்‌ தன்னைத்‌ தொடக்‌ 
கூடாது என்று இருந்தாள்‌. அவளே பகவதி 
ஆனாள்‌. இந்தக்‌ கதையே செட்டியார்களிடை 
யே வழங்கும்‌ கண்ணக்‌ சதை, பின்னால்‌ 
நிகழ்ந்த சிலப்பதிகாரத்துப்‌ பிறப்புக்‌ கதை 
யை முன்னாள்‌ நிகழ்ந்ததாக மாற்றிக்‌ கூறுவ 
தைக்‌ காணலாம்‌. சிலம்பைப்‌ பருந்துஎடுத்துச்‌ 
சென்ற கதையைப்‌ பஞ்ச தந்திரக்கதையுடன்‌ 
ஒப்பிடலாம்‌. விஷாரி என்ற சொல்‌ பாம்பு 
விஷத்தை நீக்குவது என்ற பொருளுடையது. 


இங்கு விஷாரியைப்‌ பாம்பாட்டியென்றோ௮ல்‌ 
லது பாம்பு விஷத்தை எடுப்பவன்‌ என்றோ ௧௬ 
தலாம்‌. இவனிடம்‌ எப்படி சிலம்பு வந்தது 
என்பதை இக்கதை கூறவில்லை. பஞ்சதந்திரக்‌ 
கதையைத்‌ தழுவி வருவதால்‌ பாம்புப்‌ புற்றில்‌ 
பருந்து சிலம்பைப்‌ போட்டிருக்கலாம்‌. விஷாரி 
கையில்‌ கிடைத்திருக்கலாம்‌. அதை விற்கப்‌ 
போய்‌ அவனை வாணியன்‌ கொன்றான்‌ 
என்று கொள்ள வேண்டும்‌, அரசனது 
நடை இறக்க வில்லை என்ற நிகழ்ச்சி 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ தன்‌ 
தேவியின்‌ ஊடலைத்‌ தீர்க்கச்‌ சென்றநிகழ்ச்‌ 
சியை மாற்றிக்‌ கூறினது போலுள்ளது. 
கோவலனின்‌ முற்றப்புக்‌ கதையில்‌ அருங்கலம்‌ 
விற்ற வாணிகன்‌ கொல்லப்பட்டான்‌ என்று 
கூறப்பட்டுள்ளது. ஆனால்‌ இக்கதையில்‌ 
வாணியன்‌ சிலம்பை விற்றவனைக்‌ கொன்றான்‌. 
அதனால்‌ கோவலனாகப்‌ பிறந்தான்‌ என்று 
கூறப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தில்‌ உள்ள 
பூர்வஜென்மக்‌ கதையே உருமாறி தலை£ழாக 
வழங்குகின்றது. சிலப்பதிகார த்திலேயேபஞ்ச 
தந்திரத்தில்‌ . வரும்‌ பார்ப்பனியும்‌ $ரியும்‌ 
கதை சேர்க்கப்பட்டுள்ளதையும்‌ கோவலன்‌ 
மேலேற்றிக்‌ கூறப்படுவதையும்‌ காண்கிறோம்‌. 
அதுபோன்றே கண்ணகியின்‌ கதையில்‌ பஞ்ச 
தந்திரத்தில்‌ வரும்‌ மற்றொரு கதையான காக்‌ 
கையும்‌ அரசனுடைய தேவியின்‌ நகையும்‌ 
என்ற கதை சேர்க்கப்பட்டு ஒரு காலத்தில்‌ 
வழங்கி இருக்கலாம்‌. காக்கையை மாற்றிப்‌ 
பருந்தாகக்‌ கூறியுள்ளார்கள்‌. இந்தக்‌ கதை 
யைக்‌ கூறும்செட்டியார்கள்‌ தங்கள்‌ மூதாதை 
யர்கள்‌ காவிரிப்‌ பூம்பட்டினத்தில்‌ வாழ்ந்து 
வந்ததாகச்‌ சொல்லிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. 
கண்ணகி ஆயிரவர்கோ த்திரம்‌ என்றும்‌ கூறிக்‌ 


கொள்கிறார்கள்‌. இந்தச்‌ செட்டியார்கள்‌ 
விஷாரிகாவில்‌ களியாட்டத்திற்கு வாள்‌ 
கொண்டுவருவதைக்‌ கவனிக்கலாம்‌. ஒரு 


வேளை அந்தக்‌ கொடுவாள்‌ கோவலன்‌ வெட்‌ 
டுண்டகொடுவாளையும்‌ குறிப்பிடலாம்‌. சிலப்‌ 
பதிகாரத்தில்‌ கொற்றவையின்‌ வாளும்‌, 
கோவலன்‌ கொல்லப்பட்ட வாளும்‌ (வெள்‌ 
வாள்‌' என்று ஒரே பெயரால்‌ அழைக்கப்‌ படு 
இறது. மலையாள மொழியில்‌ கண்ணகி கதை 
யைக்‌ கொண்ட நாட்டுப்‌ பாடல்கள்சில வழங்‌ 
குகின்றன. ஆனால்‌ பகவதியுடன்‌ தொடர்பு 
படுத்திக்‌ கோயிலில்‌ பாடப்படும்‌ கண்ணகிக்‌ 


கதைப்பாட்டு விஷாரிகாவில்‌ தான்‌ காணப்‌ 
படுகின்றது, பகவதியைப்பற்றி வழங்கும்‌ 
பழைய நாட்டுப்‌ பாடல்களில்‌ கண்ணகி கதை 
யைக்‌ காணோம்‌. பத்ரகாளியின்‌ பாட்டிலும்‌ 
கண்ணகி கதை கூறப்படுவதில்லை. ஆனால்‌ 
கொடுங்களூர்‌ பகவதிக்குப்‌ பாடப்படும்‌ 
ஸ்தோத்திராஞ்சலியில்‌ சில வரிகள்‌ மறைமுக 
மாக கண்ணகியைக்‌ குறிப்பிடுகின்றன. “வித 
வாரூபையாம்‌ தூமவதியை நான்‌ தொழுன்‌ 
னேன்‌ ' “திங்கள்‌ சூடும்‌ பகவான்டே பத்னியை 
நான்‌ தொழுன்னேன்‌' என்று வரும்‌ வரிக 
ளில்‌ கண்ணகியை விதவையென்றும்‌, பத்தினி 
யென்றும்‌ மறைமுகமாகக்‌ குறிப்பிடுவதைக்‌ 
காணலாம்‌. இதைத்‌ தவிர கண்ணதியெனக்‌ 
குறிப்பிடும்‌ மந்திரங்களோ, கதைகளோ, 
கொடுங்களூர்க்கோவில்‌ வழிபாட்டில்‌ காணப்‌ 
படவில்லை. மலையன்‌ மாரிடையே கண்ணகிப்‌ 
பாட்டொன்று வழங்குகின்றது. இந்தமலை 
யன்மாரை தமிழ்‌ இனத்தார்‌ என்று மலையா 
ளத்தார்‌ கருதுகின்றனர்‌. மலையன்‌ மார்‌ மலை 
யாளமே பேசுகின்றனர்‌. நல்லம்மைதோற்றம்‌ 
என்ற பாட்டு கண்ணகியைப்‌ பற்றி நாட்டுப்‌ 
பாடலாகப்‌ பாலக்காட்டுப்‌ பகுதியில்‌ வழங்கு 
கின்றது. ஆனால்‌ இப்பாட்டுகள்‌ எவையும்‌ இது 
வரை எழுத்து மூலமாகப்‌ பதிவு பெறவில்லை. 
பாலக்காட்டில்‌ சித்தூரில்‌ உள்ள பகவதி 
கோயிலுள்‌ ஆண்கள்‌ செல்லக்‌ கூடாது என்ற 
ஐதீகம்‌ உள்ளது. இந்தப்‌ பகவதியைக்‌ கண்ண 
கியம்மன்‌ என்றும்‌ கருதுகின்‌ றனர்‌. 


வடமலபாரில்‌ உள்ள மற்றொரு முக்கிய 
மான பகவதிகோயில்‌ கண்ணனூருக்கு 
அருகில்‌ உள்ள ஸ்ரீகுறும்பக்கவாகும்‌. இது 
எடைக்காடு என்ற ஊரில்‌ முப்பிலங்காடு 
(முழாப்‌ பலாங்காடு) என்ற கிராமத்தில்‌ 
உள்ளது. மூழவு போன்ற பலாப்பழத்தைச்‌ 
சங்கப்‌ பாட்டுகள்‌ கூறுவதுபோல முழவு 
போன்ற பலாப்பழம்‌ பழுக்குங்‌ காடு என்ற 
பெயரில்‌ இந்த கிராமம்‌ உள்ளது. இங்கு குறும்‌ 
பக்காவு என்ற காவில்‌ மூன்று கோட்டங்கள்‌ 
உள்ளன. இங்குள்ள கோவில்களைக்‌ கோட்டம்‌ 
என்று மலையாளத்தில்‌ அழைக்கின்றனர்‌. 
கோட்டம்‌ என்ற சொல்‌ சங்க காலத்தில்‌ 
கோயிலுக்கு வழங்கி வந்தது. சிலப்பதிகாரத்‌ 
திலே வழங்கும்‌ கோட்டம்‌, ஸ்ரீகோயில்‌, 
அம்பலம்‌ என்ற சொற்கள்‌ கோயிலைக்‌ குறித்து 


397 


இன்றும்‌ மலையாளத்தில்‌ பேச்சு வழக்கில்‌ 
வழங்குவதைக்‌ காணலாம்‌. மூன்று கோட்டங்‌ 
களில்‌ மூத்த பகவதிக்கும்‌ இளைய பகவதிக்கும்‌ 
அருகருகே இருக்கும்‌ கோட்டங்கள்‌ ழக்கு 
நோக்கி இருக்கின்‌ றன . பகவதியில்‌ காவல்கா 
ரனான தண்ணனுக்குஒரு கோட்டம்‌ தெற்கு 
நோக்கி ஒரு புறமாக உள்ளது. மூத்த பகவதிக்‌ 
கோட்டத்திற்கு எதிரில்‌ ஒரு பீடம்‌ உள்ளது. 
இதைக்கண்ட கர்ணன்‌ கோட்டம்‌ என்று 
சொல்லுகின்றனர்‌. பகவதியின்‌ பலிபீடமாக 
வும்‌ கொள்ளலாம்‌. தண்ணனும்‌ 
கர்ணனும்‌ பகவதியின்‌ மெய்க்காப்பாளர்கள்‌. 
தண்ணன்‌ சையில்‌ பெரிய குண்டாந்தடி 
உள்ளது. அரிசிப்‌ பொரியைத்‌ தென்னை ஓலை 
யில்‌ வைத்து ஆச்கின அடை தண்ணனுக்கு 
நைவேத்தியமாக அளிக்கப்படுகின்றது, இது 
அழகர்‌ மலையில்‌ பெருமாளுக்குக்‌ கொடுக்கப்‌ 
படும்‌ அடை போல. உள்ளது. இதைத்‌ 
“தண்ணன்‌ அடா” என்றழைக்கின்றனர்‌. 
மூத்த பகவதிக்குத்‌ தேங்காயை, உடைத்து 
வாழைப்பழத்தை உரித்து படைக்கின்றார்‌ 
கள்‌. ஆனால்‌ இளைய பகவதி மிகவும்‌ சக்தி 
வாய்ந்த தெய்வமாதலால்‌ தேங்காயையும்‌ 
வாழைப்பழத்தையும்‌ அப்படியே படைக்‌ 
இன்றனர்‌. தண்ணன்‌ கோயில்‌ முகப்பிலும்‌ 
வேறு சல பகவதி கோயில்கள்‌ முகப்பிலும்‌ 
வறுசில பகவதி கோயில்கள்‌ முகப்பிலும்‌ 
பாம்பு உருவங்கள்‌ ஓவியமாகத்‌ தீட்டப்பட்டி 
ருப்பதைக்‌ காணலாம்‌. இந்தக்‌ கோட்டங்கள்‌ 
எல்லாம்‌ பெரும்பாலும்‌ மரத்தால்‌ ஆனவை, 
மே மட்டும்தான்‌ கட்டடம்‌ உள்ளது. குறும்‌ 
பக்காவில்‌ பகவதி கோட்டங்களில்‌ மூலஸ்‌ 
தானத்தில்‌ பகவதி சிலை கிடையாது. பசுவதி 
இருக்கும்‌ பீடத்தை பள்ளியறை என்று 
அழைக்கின்றனர்‌. பகவதி இருக்கவேண்டிய 
பீடத்தில்‌ ஒரு கொடுவாள்‌ உள்ளது. கொடு 
வாளே பகவதியென்று கருதப்படுவது முக்கிய 
மாக சவனிக்கத்தக்கதாகும்‌. மலையாள நாட்‌ 
டில்‌ பெரும்பாலான இரா மங்களில்‌ உள்ள 
பகவதி கோயில்களில்‌ பகவதி உருவச்சிலை 
இடையாது. ஆனால்‌ பகவதியைக்‌ குறிக்கும்‌ 
கொடுவாளே பகவதியென்று தொழப்படு 
மாஇயில்‌ உள்ள பகவதி சோயிலில்‌ 


கண்ட 


கிறது. | 
கஞ்சி கலத்தில்‌ ஆன கொடுவாளே தொழப்‌ 
படுகின்றது. விஷா ரிகாவில்‌ கொடுவாளே 


பகவதி உற்சவத்தில்‌ தொழப்பட்டு ஊர்வலம்‌ 


398 


வருவதை இது சார்பாக இணைத்துப்பார்க்க 
வேண்டும்‌. சிலப்பதிகார காலத்திற்கு முன்னர்‌ 
தெய்வங்களின்‌ அடையாளங்களை யே 
தொழும்‌ வழக்கம்‌ இருந்து வந்திருக்கலாம்‌, 
இலப்பதிகாரத்தில்‌ கனாத்திறமுரை த்த காதை 
யில்‌ கற்பகத்தரு நிற்குங்‌ கோட்டம்‌, 
வெள்ளையானை நிற்கும்‌ இந்திரன்‌ கோயில்‌, 
ஸ்ரீகைலாயம்‌ நிற்கும்‌ கோயில்‌, வேல்நிற்கும்‌ 
முருகன்கோட்டம்‌, வச்சிராயுதம்‌ இருக்கிற 
கோயில்‌ ஆகியவைகள்‌ கூறப்பட்டிருப்பதைக்‌ 
காணலாம்‌. இந்திரனைக்‌ குறிக்க வச்சிராயுத 
மும்‌ முருகனைக்‌ குறிக்க வேலும்‌ கோட்டத்தில்‌ 
தொழப்பட்டதையே சிலப்பதிகாரம்‌ குறிப்‌ 
பிடுகின்றது. சிவபெருமானின்‌ ஊர்க்கோட்‌ 
டத்திலும்‌ ஸ்ரீ சைலாயமலையின்‌ உருவமோ 
படமோ தொழப்பட்டது, ஆதலின்‌ தெய்‌ 
வங்களின்‌ அடையாளங்கள்‌ தொழப்படுவது 
பழைய மரபு என்றே தெளிவாகின்றது. 


பல்லவ மகேந்திரவர்மன்‌ காலத்தில்‌ 
இருச்சியில்‌ உள்ள குகைக்கோயில்‌ கர்ப்பரெ 
கத்தின்‌ சுவரில்‌ சிவபெருமானைக்‌ குறிக்கும்‌ 


செதுக்கப்பட்ட படைப்பு சித்திரமோ அல்லது 
ஓவியமோ வழிபடப்பட்டது என்று புதை 
பொருளாரய்ச்சியாளர்‌ கே, ஆர்‌. சீனிவா 
சன்‌ அவர்கள்‌ சொல்லியிருப்பதைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌. இலிங்கம்‌ தமிழ்நாட்டில்‌ தொழப்‌ 
பட்டது அதற்கு சிறிது பிற்காலத்தில்‌ இருக்‌ 
கலாம்‌ என்று அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. 
ஆர்‌. ஜீ. பந்தர்க்கர்‌ என்ற அறிஞரும்‌ இலிங்‌ 
கத்திற்கு முன்னர்‌ சிவனின்‌ அடையாளங்‌ 
கள்‌, அடையாள உருவங்கள்‌ தொழப்பட்டது 
என்று கூறுவதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 
மகேந்திரன்‌ காலத்துக்கு முன்னர்‌ ஸ்ரீகைலாய 
மலையின்‌ உருவம்‌ புடைப்புச்‌ சத்திரமாகவோ 
ஓவியமாகவோ தொழப்பட்டிருக்கலாம்‌, 


இந்த மரபில்‌ கொற்றவைக்குரிய கொடு 
வாள்‌ பகவதியாகத்‌ தொழப்பட்டு வருவதை 
இன்று மலையாள நாட்டில்‌ காண்கிறோம்‌, 
இங்குள்ள பகவதிக்காவு தீயர்கள்‌(ஈழவர்கள்‌) 
பொறுப்பில்‌ உள்ளது. மேற்பார்வை செய்ப 
வர்களை ஆயத்தார்‌ என்‌ றழைச்கின்றனர்‌. 
ஆனால்‌ உற்சவ காலங்களில்‌ காட்டு மாடத்து 
தம்பூதிரி என்ற தந்திரி விசேஷ பூஜை செய்‌ 
கின்றார்‌. சாதாரண பூஜை ஆயத்தாராலேயே 


செய்யப்படுகின்றது. ஸ்ரீகுறும்ப பகவதி 
தோன்றிய வரலாற்றில்‌ கொடுங்களூர்‌ 
பகவதியைத்‌ தொடர்பு படுத்திக்‌ கூறுகின்‌ 
றனர்‌. கொடுங்களூர்‌: பகவதி கானத்தரர்‌ 
காவிற்கு வந்தபோது ஒரு தீயன்‌ (ஈழவன்‌) 
பகவதிக்குத்‌ தேங்காயைக்‌ காணிச்கை 
செலுத்தினான்‌. இதைக்கண்ட நம்பூதிரி சினங்‌ 
கொண்டு தாழ்ந்தசாதியானதயனை வெட்டித்‌ 
தள்ளினான்‌. ஆனால்‌ தம்புராட்டி பகவதி 
நம்பூதிரிமேல்‌ கோபமடைந்து அவனுக்கும்‌ 
அவன்‌ குடும்பத்தாருக்கும்‌ அம்மை நோய்‌ 
காணும்படி செய்தாள்‌. அதிலிருந்து காட்டு 
மாடத்து நம்பூதிரி குடும்பத்தில்‌ எப்போதும்‌ 
யாராவது ஒருவர்‌ அம்மையால்‌ வருந்துகின்ற 
னராம்‌. நம்பூதிரி பின்னர்‌ பகவதியை வேண்‌ 
டியதனால்‌ குணமாகி ஸ்ரீகுறும்ப பகவதிக்கு 
அவன்‌ சந்ததியார்‌ பூசை செய்ய அனுமதிக்கப்‌ 
பட்டார்கள்‌. ஆண்டு உற்சவத்தில்‌ ஆயத்‌ 
தார்களில்‌ ஒருவன்‌ பூசை செய்கிறான்‌. சிகப்பு 
உடுப்பும்‌ சிகப்புத்‌ தலை ஆடையும்‌ அணிந்து 
நெற்றிப்பட்டம்‌, இடம்புரி, வலம்புரி, 
லோலாக்கு, சிலம்பு, கடகம்‌ ஆகிய அணிகளை 
அணிந்து கோவில்‌ குளத்தில்‌ குளித்து காட்டு 
மாடத்து நம்பூதிரி அருகில்‌ செல்வான்‌. அந்த 
நம்பூதிரி ஸ்ரீகுறும்பக்காவு பகவதியின்‌ 
தோற்றப்பாட்டை பாடுவான்‌. தோற்றம்‌ 
என்பது தெய்வத்தின்‌ தோற்ற வரலாறைக்‌ 
கூறும்‌ பாட்டாகும்‌, 


“முறிக்குர லறுத்துத்‌ தினைப்பிரப்‌ பிரீஇச்‌ 
செல்லாற்றுக்‌ கவலைப்‌ பல்லியங்‌ கறங்கத்‌ 
தோற்ற மல்லது நோய்க்குமருந்த தாகா 
வேற்றுப்பெருந்‌ தெய்வம்‌ பலவுடன்‌ 
வாழ்த்தி'” 

-குறுந்தொசை. 263 

வேலன்‌ வெறியாட்டைக்‌ கூறும்‌ இந்த குறுந்‌ 
தொகைப்‌ பாடலில்‌ (தோற்றம்‌? என்ற 
சொல்‌ தெய்வத்தின்‌ வரலாறு கூறுவதைக்‌ 
குறித்து வழங்குவதைக்‌ காணலாம்‌. வட 
மலபாரில்‌ தெய்வங்கள்‌ வேடம்‌ போட்டு 
ஆடும்‌ வேலன்‌ முதலிய பலராலும்‌ அந்தந்த 
தெய்வங்களின்‌ தோற்றப்பாட்டு முதலில்‌ 
பாடப்படுவதைக்‌ காணலாம்‌, இதை மந்திரம்‌ 
என்று கருதுகின்றனர்‌. விஷாரிகாவில்‌ 
செட்டியார்கள்‌ பாடும்‌ கண்ணகி வரலாற்று 
மந்திரமும்‌ இதுபோன்ற தோற்றப்பா ட்டே 


10 


என்றுகருதலாம்‌. தோற்றப்பாட்டை கேட்ட 
குறும்பக்காவுப்‌ பூசாரி கோயிலுக்குள்‌ வந்து 
பகவதிக்கு களிஆட்டம்‌ ஆடுவான்‌. மூத்த 
பகவதியின்‌ களம்‌ நாகப்பாம்பின்‌ வரிப்படம்‌ 
போல்‌ தரையில்‌ மஞ்சள்‌ கலந்த அரிசிமாவால்‌ 
வரையப்பட்டிருக்கும்‌. இந்த களத்தில்‌ 
பகவதிக்கு நேர்ச்சையாக இளநீர்‌, தங்கம்‌, 
வெள்ளியில்‌ செய்த உருக்கள்‌, சிகப்புக்குட்‌ 
டைகள்‌ வைக்கப்படும்‌, களத்தில்‌ ஆடும்‌ 
ஆட்டக்காரன்‌ களத்தைக்‌ கால்விரலால்‌ 
அழித்து விடுவான்‌. இவ்வாறு களத்தை அழிப்‌ 
பதைக்‌ ““களமாய்க்கல்‌”' என்று கூறுவர்‌. 
இந்தக்களம்‌ பகவதி தம்புராட்டிக்குச்‌ 
செய்யப்படும்‌ 'சர்ப்பக்கெட்டு' என்று கூறப்‌ 
படுகின்றது. இங்கு வரும்‌ பக்தர்களுக்கு 
மஞ்சள்‌ பொடியும்‌ செக்கிப்பூவும்‌ பிரசாத 
மாசு வழங்கப்படும்‌. மஞ்சள்பொடி அம்மை 
நோய்‌ வராதிருக்க பகவதி வரம்‌ தருவதற்கு 
வழங்கப்படுகின்றது. இந்த வழக்கம்‌ கொடுங்‌ 
களூர்‌ பகவதி கோயிலுக்கருகில்‌ உள்ள வசூரி 
மாலையின்‌ கோயிலிலும்‌ வேறு பகவதி கோயில்‌ 
களிலும்‌ உள்ளது. கள ஆட்டம்‌ ஆடும்‌ 
ஆயத்தான்‌ குற்றிக்கொடை யென்றழைக்‌ 
கப்படும்‌, பனைஓலையால்‌ ஆன சிறிய குடையும்‌ 
சூரலும்‌ (பிரம்பும்‌) கையில்‌ வைத்துக்‌ 
கொண்டு “குறியிட்டு குணப்படுத்தி? என்ற 
மந்திரச்‌ சொற்களைச்‌ சொல்லி அம்மை நோய்‌ 
வராதபடி. குழந்தைகளை ஆசீர்வதிப்பான்‌, 

இந்த மந்திரச்‌ சொற்கள்‌ தமிழ்ச்‌ கொய்த 
போலத்‌ தெரிகின்‌ றன. 


இதே பகவதிக்‌ கோட்டத்தில்‌ பூதகணங்‌ 
களைச்‌ சாந்தி செய்ய “பெலின்‌' என்றழைக்‌ 
கப்படும்‌ சடங்கு செய்யப்படுகின்றது. பலி 
என்பதே “பெலின்‌” என்று உச்சரிக்கப்படு 
கின்றது. இதை வேலன்‌ இனத்தைச்‌ சார்ந்‌ 
தவனே செய்கிறான்‌. இந்தச்சடங்கை பூத 
கணங்களைக்‌ கழிக்குதல்‌ என்றும்‌ அழைக்‌ 
கின்றனர்‌. இந்தச்‌ சடங்கு மிகவும்‌ விசித்திர 
மானது, பலிக்களத்தில்‌ வாழையின்‌ அடி 
மரம்‌. நேர்க்குத்தாக வைக்கப்படுகின்றது. 
அத்த வாழைமரத்தில்‌ ஐந்து மட்டத்தில்‌ 
தென்னை ஈர்க்குகள்‌ நெருக்கமாக குத்தப்‌ 
பட்டு ஐந்து தட்டுகள்‌ செய்யப்படுகின்றன. ' 
ஐந்து தட்டுகளிலும்‌ கிளியோலை என்றழைக்‌ 
கப்படும்‌ தென்னை ஓலையால்‌ செய்த ஓலை 


399 


உருவங்கள்‌ ஒரத்தில்‌ இணைக்கப்படும்‌. இந்த 
வாழை அடிமர த்திற்கு கோழி, ஆடு பலியாக 
வெட்டப்படும்‌. இதற்கு குரிசி செய்யப்பட்டு 
வழங்கப்படும்‌, குரிசி என்பது பலியான ஆடு, 
கோழியின்‌ இரத்தமும்‌ நவதானியங்களும்‌ 
கலந்து துழாவப்பட்ட கலவையாகும்‌, இந்த 
குரிசி களத்தில்‌ சிறிது. சிறிதாக பலியாகக்‌ 
கொடுக்கப்படும்‌. கலிங்கத்துப்‌ பரணியிலும்‌ 
தக்கயாகப்‌ பரணியிலும்‌ வரும்‌ கூழடுதல்‌ 
என்பதோடு குரிசியிடுதலை ஒப்பிட்டுப்‌ பார்க்க 
முடியும்‌. பல ஒற்றுமைகளைக்‌ காணலாம்‌. 
களத்தில்‌ பலியிடப்பட்டு முடிப்பதைக்‌ “கமம்‌” 
செய்வதாகச்‌ சொல்லுகின்றனர்‌. கமம்‌ 
என்ற சொல்‌ நிறைவுறுதல்‌ என்ற பொருளில்‌ 
வழங்கும்‌ என்று தொல்காப்பியம்‌ கூறு 
கின்றது. “சுமம்நிறைந்தியலும்‌' என்பது 
தொல்காப்பிய உயிரியல்‌ சூத்திரம்‌. தொல்‌ 
காப்பியப்‌ பொருளில்‌ இன்றும்‌ பலையாளத்‌ 
இல்‌ வழங்குவது மிகுந்த வியப்பைத்‌ தரு 
இன்றது வரடழைழப்பேபேோழாரல்‌ 
(மட்டை) தரையில்‌ சய்‌ யப்பட்ட 
களத்தை அழிக்கக்‌ கத்தியால்‌ அந்த மட்டை 
களைச்‌ சிறியதாக வெட்டிக்‌ சலைப்பதுண்டு. 
ஆனால்‌ பூதகணங்களுக்காகச்‌ செய்யப்பட்ட 
பெலின்‌ களத்தை வெட்டி அழிக்காமல்‌ 
இரித்து அழிக்கன்றான்‌. “திரிக்க£ எனற 
சொல்லைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. களவழி 
பாடு முடிந்ததும்‌ அதை அழிக்காமலோ திரிக்‌ 
காமலோ இருந்தால்‌ வேறொருவன்‌ அந்தக்‌ 
களத்தைப்‌ பயன்படுத்திக்‌ களஞ்செய்தோ 
னுக்கு அழிவு தேடித்தருவான்‌ என்ற நம்பிக்‌ 
கை நிலவுகின்றது. இந்த ஸ்ரீ குறும்பக பகவ 
இயின்‌ வழிபாட்டில்‌ கண்ணகி கதையை 
தொடர்புபடுத்தும்‌ செய்திகளைக்‌ காண முடி 
யவில்லை. ஆனால்‌ குறும்ப பகவதியை மற்ற 
பகவதிகளை விட பழமையானதாகக்‌ கருதும்‌ 
நம்பிக்க கேரளத்தில்‌ இருக்கின்றது 
கொடுங்களூர்‌ பகவதி கோயில்‌ இருக்குமிடத்‌ 
இலிருந்து தெற்கில்‌ கால்‌ நாழிகை தூரத்தில்‌ 
ஸ்ரீ குறும்பக்காவு க்ஷேத்திரம்‌ என்பது உள்‌ 
னது. இங்கு தான்‌ பகவதி தேவி முதலில்‌ 
தங்கயதாக ஐதீகம்‌ உண்டு. கொடுங்களூர்‌ 
பரணி உற்சவத்தை தொடங்குவதற்குக்‌ 
குறும்பக்காவிலிருந்து தான்‌ தாலப்பொலி 
எழுகின்றது. தாலப்பொலி ஊர்வலம்‌ குறும்‌ 
பக்காவிலிருந்து வரும்போது “எதிரேற்பு” 


400 


இருக்கும்‌. முற்காலத்தில்‌ எதிரேற்பில்‌ வஞ்சிச்‌ 
குளத்து அரசன்‌ தம்பிரானும்‌ அடிகளும்‌ 
(குருக்கள்‌) சேர்ந்து குடை முதலிய அலங்கா 
ரங்களுடன்‌ வரவேற்புக்‌ கொடுப்பர்‌.வார.நாரி 
கள்‌ என்றழைக்கப்படும்‌ சில பெண்கள்‌ குல 
வையிட்டு பாட்டுப்பாடி வரவேற்பர்‌. குலவை 
யிடுதலை *வாக்குரவை' . என்பர்‌. குறும்பர்‌ 
இனத்தாரிடையே பகவதி வழிபாடு முதலில்‌ 
புகழ்‌ பெற்றுப்‌ பின்னர்‌ அவர்களால்‌ கேரளத்‌ 
தில்‌ பரப்பப்பட்டிருக்க வேண்‌ 
டும்‌ என்று கருதலாம்‌.” சிலப்பதிகாரக்‌ கதை 
யின்படி சேரன்‌ செங்குட்டுவனுக்குக்‌ கண்ணகி 
தெய்வமாகி வானுலகு சென்றதைப்‌ பற்றி 
முதலில்‌ குறவர்‌ முதலிய மலைச்சாதியினர்‌ 
சொன்னதாகக்‌ கூறப்பட்டிருப்பதைக்‌ காண 
லாம்‌. குறும்பர்கள்‌ இந்த பகவதி வழிபாட்டை 
முதல்‌ முதலில்‌ கேரளத்தில்‌ பரப்பியிருக்க 
லாம்‌. பாலைக்குத்‌ தெய்வம்‌ பகவதி என்று 
இறையனாரகப்‌ பொருள்‌ உரையாசிரியர்‌ கூறி 
யுள்ளார்‌. அவரே பாலைக்குரிய ஊர்களின்‌ 
பெயராக கொல்குறும்பு என்று கூறியுள்ளார்‌. 
ஆதலின்‌ பகவதி வழிபாடு இந்த உரையாசிரி 
யர்‌ காலமாகிய 75-ம்‌ நூற்றாண்டில்‌ தமீழகத்‌ 
தில்‌ கொல்குறும்பர்களிடையே நன்றாகப்‌ 
பரவியிருந்திருக்க வேண்டும்‌. பாலைத்‌ தெய்‌ 
வமான கொற்றவையோடு ஒன்றிக்கப்பட்ட 
பகவதி, கொற்றவைக்குப்‌ பதிலாகப்‌ பாலைத்‌ 
தெய்வமாக்கப்பட்டாள்‌. வட மலபாரில்‌ 
ஓவ்வொரு இனத்தாரும்‌ சாதியாரும்‌ தங்க 
ளுக்கென்று தனியாக பகவதிக்‌ கோயில்கள்‌ 


வைத்திருப்பதையும்‌ காணலாம்‌. குறும்பர்‌ 
கள்‌ தங்களை ஊராளி நாயர்கள்‌ என்று 
உயர்த்திக்‌ கூறிக்‌ கொள்கிறார்கள்‌. இவர்க 


ளுக்கும்‌ வாணியர்களான முச்சோலடன்‌ நாய 
ருக்கும்‌ தனித்தனி பகவதிகள்‌ உண்டு. பக 
வதிப்‌ பாட்டை வண்ணான்மாரும்‌ பாடுகின்ற 
னர்‌. மலையர்கள பகவதியை நீலி என்றழைக்‌ 
கின்றனர்‌. மலைத்‌ தெய்வமான நீலியை 
மானிக்காத மலையன்‌ அன்றும்‌ இன்றும்‌ இல்லை 
என்ற மலையாளப்‌ பழமொழி உண்டு. கேர 
ளத்தில்‌ புகழ்‌ பெற்ற மாந்திரிகனான கல்லூர்‌ 
தம்பூதிரிபாடு செங்குன்றத்து பகவதியைப்‌ 
பெருந்தெய்வமாகக்‌ கருதி ஆராதித்து வந்த 
தைக்‌ கேரள ஆசிரியர்கள்‌ குறிப்பிட்டுள்ள 
னர்‌. 


பகவதிக்கு கோயில்களில்‌ வழிபாடு நடப்‌ 
பதுபோல பகவதிக்கு தெய்யாட்டம்‌ (தெய்வ 
ஆட்டம்‌) ஆடுவது மலபாரில்‌ பரவலாக உள்‌ 
ளது. இந்த பகவதிக்கான தெய்யாட்‌ 
டத்தை வேலன்மாரும்‌ பிற இனத்தாரும்‌ 
ஆடுகின்றனர்‌. தெய்வமாக வேஷங்கட்டி 
ஆடுதலைக்‌ களியாட்டம்‌ என்றும்‌, கோலங்‌ 
கட்டியாடுதல்‌ என்றும்‌ வடமலபாரில்‌ வழங்கு 
கின்றனர்‌. இந்தக்‌ கோலங்கட்டியாடல்‌ என்ற 
சம்பிரதாயம்‌ வட மலபாரில்‌ மட்டும்‌ காணப்‌ 
படுவதால்‌ இந்த நாடு “கோலத்து நாடு” என்‌ 
றழைக்கப்படுன்றது. இந்தக்‌ களியாட்டங்‌ 
கள்‌ அதாவது தெய்யாட்டங்கள்‌ மூன்று பிரி 
வுகளாக பிரிக்கப்படுகின்றன. மர்ம மூர்த்தி, 
தந்திர மூர்த்தி, உபயமூர்த்தி என்று மூன்று 
வகை மூர்த்திகளாசுப்‌ பிரிக்கின்றனர்‌. வீரர்க 
ளின்‌ வேஷம்‌ போட்டு ஆடுதலையே கோலம்‌ 
என்று சிறப்பாக அழைக்கின்றனர்‌. தெய்வத்‌ 
தையே வீரத்‌ தெய்வமாகக்‌ கருதும்‌ போது 
தெய்யக்கோலம்‌ என்றழைப்பர்‌. இந்துமதக்‌ 
கடவுளர்களான இராமன்‌, இலக்ஷ்மணன்‌, 
சிவன்‌, விஷ்ணு ஆயெவர்களைக்கூட வீரர்க 
ளாக்கித்‌ தெய்யாட்டம்‌ ஆடுவதுண்டு.இந்தத்‌ 
தெய்வக்‌ கோலங்களில்‌ பகவதியின்‌ தெய்‌ 
யாட்டம்‌ பரவலாக ஆடப்படுகின்றது. தமி 
ழில்‌ பரத சங்கத்தில்‌ “கோலம்‌” என்ற ஆட்‌ 
டம்‌ விளக்கப்பட்டுள்ளது. குறள்‌, மறம்‌, 
சிந்து,சோனகம்‌, பார்ப்பான்‌ ,சடா தாரி பறை 
முதலிய பலகோலங்களை மேற்கொண்டு அவ்‌ 
வக்கோலத்திற்கு பொருத்தமான வசனத்து 
டன்‌ மகளிரால்‌ ஆடப்படும்கூத்துகள்‌ கோலம்‌ 
என்ற வகையைச்‌ சேர்ந்தன என்பர்‌. குறள்‌ 
என்ற குள்ளனின்‌ கோலம்‌ இன்றும்‌ “செம்‌ 
மறத்தி' என்ற பெயரில்‌ இறந்த கணவனோடு 
உடன்கட்டையேறும்‌ பெண்களுக்கு கோலங்‌ 
கட்டி மலையாளநாட்டில்‌ ஆடப்படுகின்‌ 
றது. வரிக்கூத்து என்பதற்கு விளக்கும்‌ கூறிய 
அரும்பத உரையாசிரியர்‌ வரி என்றது நடத்‌ 
தையை என்று சொல்லியிருப்பதைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌, தொழிலுக்கும்‌, குணத்திற்கும்‌, 
சாதிக்கும்‌, துணையொழுக்கத்திற்கும்‌ தக்க 
வாறான நடத்தையைக்‌ காட்டி ஆடும்‌ கூத்தே 
வரி என்று விளக்கப்‌ பெறுகிறது, மலையாளத்‌ 
தெய்யாட்டங்கள்‌ பலவும்‌ பல்வரிக்‌ கூத்தில்‌ 
சேர்க்கக்‌ கூடியவையே. அடியார்க்கு நல்லார்‌ 
பல்வரிக்கூத்தைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ பழைய ஒரு 


பாடலை காட்டியுள்ளார்‌. இதில்‌ “பகவதியாள்‌” 
என்ற கூத்து கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. 
ஆதலின்‌ மலையாளத்தில்‌ பகவதிக்கு ஆடப்ப 
டும்‌ ஆட்டம்‌ போல ஒரு ஆட்டம்‌ தமிழ்நாட்‌ 
டிலும்‌ இடைக்காலத்தில்‌ இருந்திருக்க வேண்‌ 
டும்‌. மலையாளி என்றொரு கூத்தும்‌, ஒற்றை 
முலைச்சி என்றொரு கூத்தும்‌ பல்வரிக்‌ கூத்தில்‌ 
கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. கோலங்கட்டு 
கிறவன்‌ உடம்பு முழுவதும்‌ முக்கியமாக முகத்‌ 
தில்‌ அழுத்தமான பல வர்ணங்களால்‌ வேஷம்‌ 
பூசிக்கொள்கிறான்‌. இவ்வாறு கோலம்‌ எழு 
தப்படுவதையே “எழுது வரிக்கோலம்‌? என்று 
சிலப்பதிகாரம்‌ கூறுகின்றது. மலையாள 
நாட்டில்‌ பல தெய்வங்களுக்கும்‌ பரவ 
லாக பல கிராமங்களில்‌ இந்த ஆட்டங்கள்‌ 
சில மாதங்களில்‌ நடைபெறுகின்றன. இந்த 
ஆட்டங்கள்‌ ஒருஊரில்‌ பகவதி ஆட்டத்துடன்‌ 
துவங்கி மற்றொரு ஊரில்‌ பகவதி ஆட்டத்து 
டன்‌ முடிவதாகக்‌ கூறும்‌ பழமொழியும்‌ உள்‌ 
ளது. “ீபடியாட்டம்மா துறக்காணும்‌ 
அம்மன்சேரி அம்மா அடைக்காணுப' என்‌ 
பதே அப்பழமொழி. வட மலபாரில்‌ பேடி 
யாட்டக்காவில்‌ பகவதிக்கு துலாநாளில்‌ ஆட்‌ 
டம்‌ துவக்கப்பட்டு அம்மன்சேரி பகவதியாட்‌ 
டத்துடன்‌ எல்லா ஆட்டங்களும்‌ முடிவுறுகின்‌ 
றன என்று கூறுவர்‌. இந்த பகவதி ஆட்டங்‌ 
களிலும்‌ பிற தெய்வ ஆட்டங்களிலும்‌ கொடுங்‌ 
களூர்‌ பகவதியின்‌ பெயரைச்சொல்லி அழைக்‌ 
கும்‌ வழக்கையும்‌ காண்கிறோம்‌. “என்னு 
டைய கொடுங்களூர்‌ நேர்‌ முத்தாச்சி ஆக்ஞை 
உண்டாயிட்டு” என்று ஆட்டக்காரன்‌ தன்‌ 
அதிகாரத்தை எடுத்துக்‌ கூறுவதுண்டு. பக 
வதியின்‌ வணக்கம்‌ எவ்வளவு முக்கியமானது 
என்பதையே இது காட்டுகின்றது. கொடுங்‌ 
களூர்‌ பகவதியின்‌ களைகளென்று தீயர்களும்‌ 
ஆசாரிகளும்‌ முக்குவர்களும்‌ கருதும்‌ பகவதிச்‌ 
காவுகளும்‌ கேரளத்தில்‌ உண்டு, அவைகளைச்‌ 
சீர்மைக்காவுகள்‌ என்றழைப்பர்‌. இந்தச்‌ 
சீர்மை பகவதி ரோகம்‌ விதைப்பதாகக்‌ கூறு 
வர்‌. அதாவது அம்மையை உண்டாக்குவாள்‌ 
என்பர்‌. கொடுங்களூர்‌ பகவதிக்கு தலைமை 
யிடம்‌ கொடுக்கும்‌ சம்பிரதாயம்‌ பகவதி 
கோயில்களில்‌ பொதுவாகக்‌ காணலாம்‌. 
சிலப்பதிகார த்தில்‌ கண்ண தான்‌ சோழ 
நாட்டுக்‌ கற்புடைப்‌ பெண்டிரின்‌ மரபு வழி 
யில்‌ வந்ததாகக்‌ கூறிக்கொள்வது போல்‌ ஆதி 
/ 


401 


பகவதியான கொடுக்‌ களூர்‌ பகவதியின்‌ வழி 
யாக வந்த பிற பகவதிகளும்‌ தொழப்படுகி 
மார்கள்‌. துன்பத்தில்‌ உழன்று தெய்வமாக 
மாறிய பெண்களும்‌ பகவதியாகக்‌ கருதப்பட்‌ 
டுத்‌ தொழப்பட்டதைக்‌ காணலாம்‌. ஒரு 
பிராமணப்‌ பெண்‌ பகவதியாகத்‌ தொழப்‌ 
பட்டது ஒரே தோற்றப்பாட்டில்‌ காணப்படு 
தின்றது. 'அம்மோன்மார்‌ என்றும்‌ திருமுன்பு 
மோர்‌ என்றும்‌ தானப்பேருள்ள பிராமணரு 
டைய கிருகமான தாழக்காட்டு மனையில்‌ ஒரு 
கன்னிகா பிலாவில்‌  கயறி கண்டல்‌ சககா 
பறிச்சு (பலாமரத்தில்‌ ஏறி கண்டல்‌ பலா 
என்ற பழத்தை பறித்தாள்‌) என்ற குற்றங்‌ 
கொண்டு மாதுலனால்‌ (மாமனால்‌) வாதிக்கப்‌ 
பட்டு (கொல்லப்பட்டு) அச்கன்னிகா பின்‌ 
னீடு மனையில்‌ போதி மனையில்பகவதி என்ற 
கன்னிகோலமாய்‌ ஆராதிக்கப்பட்டாள்‌' ' 
என்று ஒரு மலையாளத்‌ தோற்றப்பாட்டு கூறு 
இன்றது. அம்மோன்மார்‌, திருமுன்புமார்‌ 
என்பவர்கள்‌ பிராமணனுக்கும்‌ க்ஷத்திரிய 
பெண்ணுக்கும்‌ பிறந்த கலப்பு இனத்தாரா 
வர்‌. தாழக்காட்டுப்‌ பகவதியின்‌ தோற்ழப்‌ 
பாட்டிலிருந்து கண்ணகி கதையுடன்‌ சம்பந்த 
மில்லா வேறு பகவதிக்கும்‌ உண்டு என்பது 
தெரின்றது. வடமலபாரில்‌ வாணியர்க்குச்‌ 
சொந்தமான மச்சில்லு பகவதி அல்லது முச்சி 
லோட்டு பகவதிக்கும்‌ வேறு விதமான கதை 
உள்ளது. இந்த பகவதிக்கு 12 ஆண்டுகளுக்கு 
ஒருமுறை பெருங்களியாட்டம்‌ நிறையசெலவு 
செய்து நடைபெறுகின்றது. பகவதியுடைய 
சுலியாணமும்‌ நடத்துகிறார்கள்‌. இவர்கள்‌ 
பாடும்‌ பாட்டில்‌ பசுவதியின்‌ வர்ணனை காளி 
தேவியின்‌ வர்ணனையாகவே உள்ளது, கேர 
னத்தில்‌ பெரும்பாலான பகவதிப்‌ பாட்டுக 
ளில்‌ காளியின்‌ வர்ணனையும்‌ வணக்கமுமே 
இருக்கின்‌ றன. கண்ணகியின்‌ கதையை இத்‌ 
தப்‌ பாட்டுக்களில்‌ காணமுடியவில்லை. ஆனா 
ஓ.ம்கண்ணகிக்‌ கதையைச்‌ குறிப்பிடும்‌ ஒருசில 
செய்திகள்‌ இல்லாமலுமில்லை, ஒரு வேலனாட்‌ 
டக்காரன்‌ சொன்ன கதையிலிருந்து கண்ணகி 
கதை இருந்தது என்பது தெதரிகின்றது. 
“பொன்‌ பணிக்காரரை அந்து நல்ல அபிப்ரா 
யம்‌ இருந்ததில்லா. தன்னைப்‌ ப்ட்‌ டிச்ச 
(ஏமாற்றிய) நகரவீரிய பெருந்தட்டா ஞோடு 
வாக்கத்தூர்ட்மா பறையுன்ன சங்கதியிலி 
ருந்து வியக்தமாகும்‌”" என்று மலையாளத்தில்‌ 


402 


சொன்னான்‌. கோவலனை ஏமாற்றிய தட்‌ 
டானை நகர வீரிய தட்டான்‌ என்றும்‌ கண்ண 
தியை வாக்கத்தூரம்மா என்று சொல்வதும்‌ 
தெரிகின்றது. கண்ண என்ற வாக்கத்தூ 
ரம்மா சொல்லும்‌ பாட்டு மலையாளத்தில்‌ 
கீழே கொடுக்கப்படுகின்றது. 
“ஏல்லல்லா தெய்வத்தோடு 
பகவதியோடும்‌ 
இடையிலோகி செறுமனுஷரோடு 
காட்டும்‌ போல 
ஈ தெய்வத்தோடு நீதட்டாம்மா 
காணிக்குமோ” 
இதன்‌ பொருள்‌ எல்லா தெய்வத்தினோடும்‌, 
பகவதியினோடும்‌ இந்த உலகத்தில்‌ சிறிய 
மனுஷரோடும்‌ காட்டுவது போல்‌ இந்த தெய்‌ 
வத்தோடும்‌ ஏமாந்றி விட்டுப்‌ போவாயா 
என்பதாகும்‌. பகவதி தட்டானால்‌ ஏமாற்றப்‌ 
பட்டதால்‌ “தட்டாம்மா' என்ற சொல்லே 
ஏமாற்றுவது என்ற பொருள்‌ பெற்றது. ஆத 
லின்‌ களியாட்டங்களில்‌ பகவதி ஆட்டம்‌ 
ஆடப்படுவதில்‌ கண்ணகிக்‌ கதை மறைந்து 
காணப்படுகின்றது என்பது தெரிகின்றது. 
வடமலபாரில்‌ ஊர்களின்‌ பெயரோடு துர்க்கா 
பகவதி, உச்சிஷ்ட பகவதி, நாகபகவதி என்று 
பல பெயர்களுடன்‌ பகவதிகள்‌ அழைக்கப்படு 
கின்றார்கள்‌. நாக பகவதி என்ற பகவதிக்கு 
சில ஊர்களில்‌ கோலங்கட்டி ஆட்டம்‌ ஆடப்‌ 
படுகின்றது. வேலன்மார்‌ ஆடிய நாக பசுவதி 
ஆட்டத்தை நான்‌ ஆழியூர்‌ என்ற ஊரில்‌ 
கண்டேன்‌. பல வர்ணங்கள்‌ கோலமாக 
பூசப்பட்ட முகத்துடனும்‌ உடலுடனும்‌ அட்‌ 
டைகளாலும்‌ மூங்கிலாலும்‌ ஆன உடைகளை 
யும்‌ ஆடைகளையும்‌ அணிந்திருக்கின்றான்‌ 
தலையில்‌ 20 அடி உயரமுள்ள தென்னங்‌ £ற்றா 
லும்‌ மூங்கிலாலும்‌ பின்னப்பட்ட கூம்பார 
மான முடியை அணிந்திருக்கிறான்‌. முடியிலும்‌ 
ஆடைகளிலும்‌ அட்டையில்‌ செய்யப்பட்ட 
ப.ம்பின்‌ உருவங்கள்‌ உள்ளன. இந்த கூம்பா 
ரமான முடி நாகத்தின்‌ படத்தைக்‌ குறிக்கின்‌ 
றது. கடைவாயில்‌ இரு நாக எகிருகள்‌ எனப்‌ 
படும்‌ சோரைப்பற்கள்‌ வெளியே தெரிகின்‌ 
றன, இங்கு நாக பகவதிக்கு மிளகும்‌ முட்‌ 
டைகளும்‌ காணிக்கையாக செலுத்தப்படுகின்‌ 
றன, தென்னை ஓலையால்‌ செய்யப்பட்ட 
குதிரை மேல்‌ ஏறி பறையர்கள்‌ வீடு வீடாகச்‌ 
சென்று முட்டைகளைச்‌ சேகரிப்பார்கள்‌. 


இந்தக்‌ குதிரை புலைக்குதிரை என்றழைக்கப்‌ 
படுகின்றது, சங்க இலக்கியத்தில்‌ பனை ஓலை 
யால்‌ செய்த குதிரை மேல்‌ ஏறி ஊர்வலம்‌ 
வரும்‌ மடலேறுதல்‌ வழக்கத்தோடு இந்தப்‌ 
புலைக்குதிரை: ஒப்பிட்டுப்‌ பார்க்கத்தக்கது. 
பாம்பிற்கு முட்டை உகந்தது என்பதற்காக 
நாகபகவதிக்கு முட்டைகள்‌ தரப்படுகின்றன. 
பகவதி வழிபாட்டில்‌ நாக வழிபாடு கலந்துள்‌ 
ளதையே நாக பகவதியின்‌ வழிபாடு காட்டு 
கின்றது. குறும்பக்காவில்‌ நாகக்களம்‌ அமைப்‌ 
பதும்‌ இதையே காட்டுகின்றது. 


கேரளத்தில்‌ பகவதியைத்‌ தமிழ்நாட்டில்‌ 
மாரியம்மன்‌ போலக்‌ கருதி வழிபடுவது வழக்‌ 
கமாகும்‌. கேரளத்துத்‌ தாரவாடுகளில்‌ 
(Ancestral houses) மச்சிலம்மாவிற்கு காலை 
மாலை விளக்குக்‌ காட்டுதல்வழக்கம்‌, முத்தச்சி 
என்றும்‌ ஸீ போதி என்றும்‌ இந்த தெய்வத்தை 
அழைப்பர்‌. ஸ்ரீபகவதியே ஸ்ரீபோதி என்று 
அழைக்கப்‌ படுகின்றது. மச்சிலம்மாவிற்கு 
அல்லது ஸ்ரீபோதிக்கு வீடுகளின்‌ மேற்கு சுவ 
ரில்‌ ஒரு புரை இருக்கும்‌, திரையாட்டங்களி 
லும்‌ அத௱வது தெய்யாட்டங்களிலும்‌ 
ஸ்ரீபோதி என்ற பகவதியானது துர்க்கா பக 
வதி முதலிய பகவதிகளுடன்‌ தனியாக வந்து 
ஆடுவதுண்டு. இந்த ஸ்ரீபோதி அம்மைக்‌ 
கான தெய்வமாகும்‌. ஆந்திர நாட்டில்‌ பிடுகு 
என்ற மகரிஷியுடைய மனைவி ஆகிய நாகா 
வலியின்‌ இரண்டரம்‌ ஜென்மம்‌ மாரி 
யம்மா என்ற நம்பிக்கை உள்ளது. தமிழ்‌ 
நாட்டில்‌ ஜமதக்னி முனிவரின்‌ மனைவியாகிய 
ரேணுகா தேவியோடு தொடர்பு படுத்தி 
மாரியம்மனைக்‌ கூறுவர்‌, கேரளத்திலும்‌ பரசு 
ராமன்‌ சூரியென்று கூறுவதுண்டு. கொடுங்‌ 
களூரில்‌ மூத்த பகவதி கோயிலருகில்‌ தனி 
யாகவசூரிமாலை என்ற அம்மனுக்குக்‌ கோயி 
லுண்டு. இது ஒரு பாம்புப்‌ புற்றுடன்‌ உள்‌ 
ளது. நாக வழிபாட்டில்‌ மாரியம்மன்‌ வழி 
பாடு சுலந்திருப்பதையும்‌ காண்கிறோம்‌. குறும்‌ 
பக்காவிலும்‌ நாக வழிபாடு நடப்பதையும்‌ 
அம்மை வராமல்‌ இருப்பதற்கு பகவதிக்கு 
நேர்ச்சை செய்வதையும்‌ காண்கிறோம்‌. பகவ 
இயை நாச பகவதியாக வ்‌ ழிபடு வதைக்‌ 
காணும்போது சைனர்களின்‌ , பத்மாவதி 
என்ற நாக தேவதையின்‌ வழிபஈடு இதில்‌ 
கலந்திருப்பதாகக்‌ கருத வேண்டியுள்ளது. 


11 


. மாவதியின்‌ சிலை அமைக்கப்படும்‌. 


சைனர்களின்‌ தெய்வங்களின்‌ வரிசையில்‌ நாக 
வரிசையில்‌ நாக தேவதையான (81181:6-0009- 
0658)பத்மாவதி முக்கியமான தெய்வமாகும்‌. 
இதை ஒரு யக்ஷி (இயக்கி) என்று சொல்வர்‌. 
தாமரைப்பீடத்தில்‌ இருப்பதால்‌ பத்மாவதி 
என்று அழைக்கப்பட்டாள்‌. ஏழு படமுள்ள 
நாகங்கள்‌ தலையில்‌ குடைபிடிப்பதுபோல்‌ பத்‌ 
புத்தர்‌ 
களாலும்‌ சைனர்களாலும்‌ வணங்கப்படும்‌ 
எட்டு நாக தேவதைகளின்‌ தலையிலும்‌ எட்டு 
வகை நவநிதிகளான இரத்தினங்கள்‌ உண்டு 
என்ற நம்பிக்கை உண்டு. வேட்டுவவரியில்‌ 
கண்ணகியை “ஒரு மாமணியாய்‌ உலூற்கு 
ஓங்கிய திருமாமணி' என்று வர்ணித்திருப்‌ 
பதைக்‌ காணலாம்‌. மு, இராகவையங்கார்‌ 
(ஆராய்ச்சித்‌ தொகுதி - மு. இராகவையங்‌ 
கார்‌) தாமரை பொருட்டில்‌ வீற்றிருப்பவன்‌ 
என்ற பொருளில்‌ மாமணி என்று அழைக்கப்‌ 
பட்டாளென்றும்‌ கூறியுள்ளதைக்‌ காணலாம்‌. 
கண்ணகி, கர்ணகை என்ற பெயர்க்காரணம்‌ 
இதுவேயாகலாம்‌. மற்றும்‌ திருமணி என்ற 
பெயர்‌ சங்க காலத்திலேயே நாகத்தின்‌ தலை 
யில்‌ இருந்த இரத்தினத்திற்குப்‌ பெயராக 
வழங்கியுள்ளது, கண்ணகியைத்‌ தாமரைப்‌ 
பொருட்டில்‌ வீற்றிருப்பவள்‌ என்றும்‌ நாக 
இரத்தினம்‌ போன்றவள்‌ என்று ஒப்பிடுவதிலி 
ருந்து சைனரின்‌ பத்மாவதி தெய்வத்தோடு 
மிகவும்‌ நெருங்கிய ஒப்புமை பெறுகிறாள்‌. 
சைனர்களால்‌ இந்த பத்மாவதி தேவதை இத்‌ 
துக்களின்‌ லக்ஷ்மி அல்லது திரு போன்று செல்‌ 
வச்‌ செழிப்பைச்‌ குறிக்கும்‌ கடவுளாகவும்‌ ௧௫௬ 
தப்பட்டது உண்டு. சைனர்களின்‌ நாக 
தேவதையாகக்‌ கருதப்பட்டபோது இந்த 
தேவதையை *விஷஹறி' (118/8) என்ற 
ழைத்தனர்‌ என்று அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. 
இந்த விஷஹரி என்ற பெயரே விஷாரி என்று 
விஷாரிகாவுப்‌ பெயரில்‌ மாறியது என்பது 
தெளிவாகும்‌. விஷாரிகாவில்‌ உள்ள பகவதி 
முன்னர்‌ விஷாரி என்ற பத்மாவதி தேவதை 
யுடன்‌ தொடர்புடையது என்பதில்‌ ஐய 
மில்லை, மங்களூரில்‌ உள்ள மங்களாதேவி 
யைப்‌ பகவதியென்று அழைக்கின்றனர்‌. இந்த 
மங்களாதேவியை சைனர்களின்‌ பார்சுவநாத 
ருடனும்பத்மாவதியுடனும்‌ தொடர்பு 
படுத்தி மங்களூரில்‌ சொல்லிவருகின்றனர்‌. 
மங்கலமடைந்தகோட்டம்‌ கண்ண கியின்‌ 


403 


கோயிலாகசிலப்பதகா£ ரத்தில்‌ வரந்தரு 
கதையில்‌ கூறப்பட்டுள்ளது. மங்கலாதேவி 
உரையில்‌ கூறப்பட்டது. மங்களூரில்‌ இந்த 
மங்கலாதேவி கோயில்‌ பின்னர்‌ தோன்றி 
இருக்க வேண்டும்‌, சைனர்களின்‌ நாக தேவ 
தையான பத்மாவதியின்‌ வழிபாடு சுலந்ததி 
னால்‌ பகவதியின்‌ வழிபாட்டில்‌ . நாக பகவதி 
வழிபாடு தோன்றியிருக்கவேண்டும்‌. சைனர்‌ 
களின்‌ பத்மாவதியை ஆதி மாதாவென்றும்‌, 
மகாபைரவி, காளி என்றும்‌ பத்மாவதி 
ஸ்தோத்திரம்‌ கூறுகின்றது. திவாகர நிகண்‌ 
டில்‌ பகவதியின்‌ பெயர்களுள்‌ ஒன்றாக “பண்‌ 
ணம்‌ பணத்தி' என்ம பெயர்‌ காணப்படுகின்‌ 
றது. பிங்கலந்தையில்‌ துர்க்கையின்‌ பெய 
ராக அம்பணத்தி, பகவதி என்ற பெயர்கள்‌ 
காணப்படுகின்றன. பணத்தி என்ற சொல்‌ 
பாம்புப்‌ படத்தையுை டய வள்‌ என்று 
பொருள்‌ பெறும்‌. *பணக்கா' என்ற சொல்‌ 
வடமொழியில்‌ பாம்பைக்‌ குறிக்கும்‌ பண்ணம்‌ 
பணத்தி என்ற பெயர்‌ பாம்புப்‌ படத்தைப்‌ 
பூண்டவள்‌ என்ற பொருள்‌ தருகின்றது. 
இதுவே நாகதேவதையாகும்‌.10 சுவதேம்பரர்‌ 
மல்லிசேனர்‌ எழுதிய “பைரவபத்மாவதி கல்‌ 
பத்தில்‌ பண்ணகதி என்று பத்மாவதி 
தேவியை வர்ணித்திருச்சின்றார்‌. பத்மாவதி 
தோத்திரம்‌ என்ற வடமொழி நூல்‌ பத்மா 
வதியைப்‌ “பணிந்திர பத்னி' என்றழைக்கின்‌ 
றது. பணிந்திரன்‌ பாம்புக்‌ குடையுடன்‌ சிற்‌ 
யங்களில்‌ காட்டப்படுகிறான்‌, இந்தப்‌ பணிந்த 
ரன்‌ மங்களூரில்‌ உள்ள பத்மாவதி தெய்வ 
மான பகவதியுடன்‌ சேர்த்துப்‌ பேசப்படுகி 
முன்‌. கண்ணகியைப்‌ பத்தினி என்று கூறுவ 
தும்‌ கவனிக்கத்தக்கது. பகவதி வழிபாட்‌ 
டில்‌ தாய்வழிபாடூு(௱other worship)இரண்‌ 
டறக்‌ கலந்துள்ளது. மூத்த தாய்‌ என்ற 
பொருளில்தான்‌ கொடுங்களூர்‌ பகவதி “மூலத்‌ 
தாயே” என்றும்‌ *முத்தச்சி' என்றும்‌ தெய்‌ 
யாட்டக்காரர்களால்‌ விளக்கப்படுகின்றாள்‌ . 
சிலப்பதிகாரத்திலும்‌ கண்ணகியைத்‌ தாய்த்‌ 
தெய்வமாகக்‌ கருதும்‌ குறிப்பு உள்ளது, 
“இவளோ கொங்கச்‌ செல்வி, குட மலை 
யாட்டி” என்ற வேட்டுவரிப்‌ பாடல்‌ வரிக்கு 
உரையெழுதிய இடத்தில்‌ இவள்‌ துர்க்கையா 
கவே பிறந்தாள்‌ என்று எழுதியிருப்பதைக்‌ 
தாணலம்‌. “கானமர்‌ செல்வி” (அகம்‌: 345) 
தன்னனுடைய கொண்கானத்தில்‌ அமர்ந்த 


204 


செல்வியாக அதாவது துர்க்கையாக சங்க : 
இலக்கியத்திலேயே கூறப்படுகிறாள்‌. இப்‌ 
போது அவள்‌ கான துர்க்கையாக கானவ்‌ 
காட்டில்‌ தொழப்படுகிறாள்‌. ' அதுபோலவே 
கண்ணகியை துர்க்கையாகக்‌ கருதினபோது 
கொங்குநாட்டுத்‌ துர்க்கையாகவும்‌. குடமலை 
நாட்டுத்‌ துர்க்கையாகவும்‌ கருதப்‌ பட்டாள்‌. 
பதிற்றுப்பத்து விந்தாடவியென்கிற விந்திய 
மலைத்‌ துர்க்கையை குறித்துப்‌ பாடியிருப்ப 
தையும்‌ காணலாம்‌. துர்க்கை காட்டிலும்‌ 
மலையிலும்‌ வாழ்பவளாக, இருப்பவளாகக்‌ 
கருதுவது வழக்கம்‌. கொடுங்களூர்‌ பகவதி 
யின்‌ ஸ்தோத்திர மாலையில்‌ காளியென்று 
முதலில்‌ விளிக்கப்பட்டுப்‌ பின்னர்‌ ஸ்ரீ குறும்ப 
பகவதி, கொடுங்களூர்‌ பகவதி, பத்ரகாளி 
என்ற பெயர்கள்‌ வருகின்றன, ஸ்ரீ குறும்ப 
பகவதி என்ற பெயர்‌ கொடுங்களூர்‌ பகவதிப்‌ 
பெயருக்கு முன்னால்‌ வருவதைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌. இந்த ஸ்தோத்திர மாலையில்‌ 
தாய்த்‌ தெய்வமாகிய கார்த்தியாயினியின்‌ 
பெயரும்‌ மற்றும்‌ சப்த மாதர்களான மகேஷ்‌ 
வரி அம்பிகா முதலிய பெயர்களும்‌ காணப்‌ 
படுகின்றன. இதிலிருந்து பகவதி வழிபாட்‌ 
டில்‌ தாய்த்‌ தெய்வ வழிபாடு சலந்துள்ளது 
தெரிகின்றது, பத்தாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்தாகக்‌ கருதும்‌ திவாகர நிகண்டில்‌ பக 
வதியின்‌ பெயர்களாக துர்க்கை, கொற்்‌ 
றவை, ஐயை, நீலி, விந்தைசையமகள்‌, 
பாலைக்கிழத்தி, கன்னி, குமரி, நாராயணி 
என்ற பெயர்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 
இந்தப்‌ பெயர்களெல்லாம்‌ தாய்த்‌ தெய்வத்‌ 
தைக்‌ குறிப்பன. கொற்றவை காளியான 
போது பகவதியும்‌ கொற்றவையாகக்‌ கருதப்‌ 
பட்டாள்‌.!! பத்தாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்த இறையனார்‌ அகப்பொருளுரையில்‌ 
பாலைக்குத்‌ தெய்வமாக கொற்றவைக்குரிய 
இடத்தில்‌ பகவதி கூறப்பட்டதைக்‌ காண 
லாம்‌. நிகண்டுகளில்‌ பாலைக்கிழத்தி என்று 
பகவதி கூறப்பட்டுள்ளாள்‌. விந்தைசைய 
மகள்‌ விந்திய மலையில்‌ வாழ்பவள்‌ என்ற. 
பதிற்றுப்பத்துச்‌ செய்தியை ஒட்டி வருகின்‌ 
றது. இச்செய்தி வடநூலான ஹரி வம்சத்‌ 
திலும்‌ காணப்படுகின்றது. கன்னியாகவும்‌ 
குமரியாகவும்‌ தாய்த்‌ தெய்வத்தைக்‌ கருதுவ 
மிகப்‌ பழமையான கருத்தாகும்‌, பெரிப்ளூஸ்‌ 
என்ற கிரேக்கன்‌ ௫, பி, முதல்‌ நூற்றாண்டில்‌ 


கன்னியாகுமரித்‌ துறையில்‌ குமரித்‌ தெய்வம்‌ 
இருந்ததையும்‌ அவளைத்‌  தொழுவதற்குத்‌ 
துறையில்‌ குளிப்பதைப்‌ பற்றியும்‌ எழுதியுள்‌ 
ளான்‌. தைத்திரிய ஆரண்யகம்‌ என்ற வடநூ 
லில்‌ (கி. மு.7-ம்‌ நூற்றாண்டு) கன்னியாகுமரி 

என்ற பெயரில்‌ தாய்த்‌ தெய்வம்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளாள்‌.வேதவழக்கொடுபடாத தாய்த்‌ 
தெய்வத்தை ஆரியர்களும்‌ வணங்கினர்‌. கன்‌ 
னியாகுமரித்‌ தெய்வம்‌ காளியாகவும்‌ பின்னர்‌ 
பகவதியாகவும்‌ கருதப்பட்டாள்‌. பகவதி 
நாள்‌ பூரநாள்‌ என்று திவாகரம்‌ சொல்லுகின்‌ 
றது. மலையாள நாட்டில்‌ பூரநாளன்றே பக 
வதிக்‌ கோயில்களில்‌ உற்சவம்‌ தொடங்குதின்‌ 
றது, திவாகர நிகண்டு எழுதப்பட்ட : லத்‌ 
திற்கு முன்னர்‌ எட்டு, ஒன்பதாம்‌ நூற்றாண்டு 
களில்‌ பகவதி வழிபாடு தமிழகத்தில்‌ 
தொடங்கியிருக்கலாம்‌. தாய்த்‌ தெய்வமாக 
வழிபடப்பட்டபோது பகவதி என்ற பெயர்‌ 
சூட்டப்பட்டிருக்கலாம்‌. பகவதி என்ற 
பெயர்‌ தாரா என்ற பெளத்தர்களின்‌ தாய்த்‌ 
தெய்வத்திற்கு கி.பி ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
வழங்கியதைக்‌ காண்கிறோம்‌.! இந்தத்‌ தாரா 
தேவியின்‌ வணக்கம்‌ வங்காளத்தில்‌ ஆறாம்‌, 
ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ தொடங்கினதாக அறி 
ஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. இந்தத்‌ தெய்வத்தை 
வங்காளத்தில்‌ பால அரசர்கள்‌ போற்றி வழி 
பட்டபோது “பகவதிக்‌ காரா” என்ற பெயரு 
டன்‌ அழைத்தனர்‌. டி. ச. சர்க்கார்‌ (D.C 

Sircar)என்‌ ற வரலாற்றறிஞர்‌ வங்காளத்தில்‌ 
சந்திர தீவத்தில்‌ இருந்த பகவதித்தாரா 
என்ற தேவதையின்‌ வழிபாடுபற்றி விளக்கி 
யுள்ளார்‌. பால அரசர்களின்‌ (pala Kings) 
கொடியில்‌ பகவதிதாராவின்‌ உருவம்‌ பொறிக்‌ 
சுப்பட்டிருந்தது. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ தாரா 
வழிபாடு பரவியிருந்ததைப்பற்றி ஹூவான்‌ 
சாங்‌ என்ற யாத்திரிகன்‌ குறிப்பிட்டுள்ளான்‌. 
தாராதேவியின்‌ வணக்கம்‌ பெளத்தர்களின்‌ 
தாய்த்‌ தெய்வவணக்கம்‌ மட்டுமன்று. தாரா 
தேவியை நாக தேவதையாகவும்‌ கரு துதின்‌ 
றார்கள்‌. தாராதேவியைச்‌ சைனரின்‌ பத்மாவதி 
தேவியோடு நாக தேவதையாகக்‌ கூறுகின்‌ 
றார்கள்‌. கொடுங்களூர்‌ பகவதியின்‌ ஸ்தோத்‌ 
திரமாலையில்‌ தாராதேவியின்‌ பெயரும்‌ 
காணப்படுகின்றது, ஆதலின்‌ பகவதியின்‌ 
வழிபாட்டில்‌ பெளத்தர்களின்‌ தாய்தெய்வ 
மான, நாகதேவதையான தாரா தேவியின்‌ 


வணக்கமும்‌ சேர்ந்திருக்கன்றது என்பதை 
அறியலாம்‌.13 மணிமேகலையிலேயே தாரை, 
வீரை என்ற பெயர்கள்‌ காணப்படுகின்றன. 
பெளத்தர்களின்‌ தாரை தெய்வத்தின்‌ பெய 
ரால்‌ பெண்கள்‌ பெயர்‌ மணிமேகலை காலத்தி 
லேயே வழங்கி வந்துள்ளது ஆதலின்‌ கண்‌ 
ணகியின்‌ பகவதி வழிபாட்டோடு தாராவின்‌ 
வணக்கமும்‌ பிற்காலத்தில்‌ சேர்ந்திருக்கலாம்‌. 
தாய்த்‌ தெய்வங்களான பெளத்தள்களின்‌ 
தாரையும்‌ பத்மாவதியும்‌ கண்ணகி தெய்வத்‌ 
துடன்‌ சக்தி தெய்வங்களாகக்‌ கருதப்பட்டு, 
நாக தேவதையாகக்‌ கருதப்பட்டு இணைக்கப்‌ 
பட்டபோது கண்ணகிக்கு பகவதி என்ற 
பெயர்‌ வழங்கியிருக்கவேண்டும்‌. கண்ணகி 
பகவதியா கத்‌ தொழப்பட்டது எட்டாம்‌ நூற்‌ 
ருண்டின்‌ இறுதியில்‌ அல்லது ஒன்பதாம்‌ நூற்‌ 
முூண்டில்‌ நிகழ்ந்திருக்கல ம்‌. வையாபுரிப்‌ 
பிள்ளையவர்கள்‌ சிலப்பதிகாரத்தை எட்டாம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ தோன்றியதாக்‌ 
கருதினார்‌. சிலப்பதிகாரக்‌ கண்ணகியின்‌ வழி 
பாடு இரண்டாம்‌ நூற்றாணடில்‌ தோன்றிய 
தென்றால்‌ 8, 9ஆம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய 
பகவதி வழிபாட்டிற்கும்‌ கண்ணகி வழிபாட்‌ 
டிற்கும்‌ இடையே உள்ள இடைவெளிக்‌ 
காலத்தில்‌ இந்த வழிபாடு என்ன ஆயிற்று 
என்பதற்கு விடை தர வேண்டும்‌. தாந்திர 
வழிபாடு (781011) தோன்றிய பின்னர்‌ 
தான்‌ பகவதி வழிபாடு தோன்றியிருக்க 
வேண்டும்‌ என்று உறுதியாகக்‌ கூறலாம்‌. 
தாந்திர வழிபாடு இந்தியாவின்‌ கிழக்குப்பகு 
தியில்‌ கி பி. 7ம்‌ 8ம்‌ நூற்றாண்டில்‌ தோன்‌ 
றியதாக வரலாற்றாசிரியர்கள்‌ கூறுவர்‌. 
இந்த இடைவெளிக்‌ காலத்தில்‌ கண்ணகி 
வழிபாடு தமிழ்நாட்டில்‌ இருந்து வந்ததற்கு 
இலக்கியச்‌ சான்றுகளோ பிற ஆதாரங்களே 
கிடைக்கவில்லை. கண்ணகியைப்‌ பகவதியாக 
வணங்கும்‌ வழிபாட்டில்‌ பசுவதித்தாராவின்‌ 
வழிபாடு கலந்ததைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டிருப்‌ 
பதை இன்னும்‌ ஆராய்ந்தால்‌ வேறு சில செய்‌ 
திகளும்‌ தெரிகின்றன. வங்காளத்தில்‌ உள்ள 
சந்திராத்தீவு பகவதி கன்னித்‌ தெய்வமா 
"கவும்‌ தென்கடல்‌ ஓரத்தில்‌ மலையில்‌ வீற்றிருப்‌ 
பவளாகவும்‌ கருதப்படுகின்றாள்‌. இது சன்னி 
யாகுமரித்‌ தெய்வத்தின்‌ கள்னியாகுமரி பசுவ 
தியின்‌ வரலாற்றைப்‌ போல உள்ளது. 
சந்திராத்தீவில்‌ வழங்கப்பட்ட ப கவதித்‌ 


405 


தாராவைச்‌ சந்திரா என்று அழைத்திருக்‌ 
கலாம்‌. சந்திரா பழிவாங்கியது என்ற தலைப்‌ 
பில்‌ கோவலன்‌ கதை தக்காணத்தில்‌ வழங்‌ 
சியதை வையாபுரிப்பிள்ளை சுட்டிக்காட்டியுள்‌ 
வார்‌. கண்ணகிக்குச்‌ சந்திரா என்று பெயர்‌ 
வழங்கியது சந்திராத்‌ தீவுப்‌ பசுவதித்தாராவு 
டன்‌ இணைந்தபோது தோன்‌ றியிருக்கலாம்‌. 
ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியைச்‌ 
சேர்ந்தவராகக்‌ கருதப்படும்‌ மாணிக்கவாசகர்‌ 
இந்த சந்திரதீபத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளதைக்‌ காணும்போது தமிழ்‌ நாட்டிற்கும்‌ 
சந்திர தீபத்திற்கும்‌ சமயக்‌ கருத்துக்களில்‌ 
தொடர்பு இருந்திருக்கின்றது என்பது தெரி 
கின்றது. “சந்திரதீபத்துச்‌ சாத்திரனாகி' 
என்று தனது குருவைப்‌ பற்றி திருவாசகத்தில்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. 


சிலப்பதிகாரத்தில்‌ வங்க நாடும்‌ கவிங்க 
நாடும்‌ கூறப்பட்டுள்ளதோடு சலிங்கநாட்டில்‌ 
கோவலன்‌ முற்பிறப்புக்‌ கதை நிகழ்ந்ததாகக்‌ 
கூறியிருப்பதும்‌ இது சார்பாக எண்ணிப்‌ 
பார்க்சத்தக்கது. 


கண்ணகி வேங்கை மரத்தடியில்‌ தெய்வமா 
னதாகக்‌ கருதும்‌ கற்பனைகூட தாய்த்தெய்வக்‌ 
கருத்துடன்‌ தொடர்புடையது. மரத்தடியில்‌ 
நிற்கும்‌ பெண்‌ தெய்வங்களின்‌ (77766 Jodd- 
ess) சிற்பங்களைக்‌ க. மு. இரண்டாம்‌ நூற்‌ 
றாண்டிலேயே காணலாம்‌. பார்ஹுத்‌, சாஞ்சி 
ஸ்தூபங்களிலும்‌ குப்தர்களின்‌ கலையிலும்‌ 
மரத்தடியில்‌ நிற்கும்‌ இந்தப்‌ பெண்‌ தெய்வங்‌ 
களின்‌ சிற்பங்கள்‌ சிறப்பாகக்‌ காணப்படு 
இன்றன. மலர்‌ நிறைந்த மரக்‌ஈ ளையினடியே 
இந்தப்‌ பெண்‌ தெய்வம்‌ நிற்கின்றதைக்‌ காண்‌ 
கிரோம்‌. இந்தப்‌ பெண்‌ தெய்வத்தை யக்ஷி 
தேவதை என்று கூறுவர்‌. இதையே விருக்ஷகா 
(Vrksaka) என்று அழைப்பர்‌. 14இந்தயகழி 
தேவதைகள்‌ பழங்கற்காலத்தில்‌ தோன்‌ றிய 
தாய்த்‌ தெய்வத்தின்‌ சிற்பத்தை அடிப்படை 
யாகம்‌ கொண்டு வளர்ந்தவை என்று ஹென்‌ 
திச்சிம்மர்‌ என்ற சிறந்த சிற்பக்கலை அறிஞர்‌ 
கூறியுள்ளார்‌. இந்த யக்ஷி தேவதைகள்‌ புத்த 
மதத்திலும்‌ சைவ மதத்திலும்‌ தேவதை 
களாக  வணங்கப்பட்டன. சிலம்பாற்றின்‌ 
கரையில்‌ முகைகள்‌ அவிழ்ந்த மலர்களுடைய 
கோங்க மரத்தின்‌8ழ்‌ ஒரு இயக்கித்‌ தெய்வம்‌ 


406 


தோன்றியதாகக்‌ சாடுகாண்‌ காதையில்‌ சிலப்‌ 
பதிகாரம்‌ கூறியுள்ளது. இந்த இயக்கித்‌ 
தெய்வம்‌ சைவ மதத்தைச்‌ சார்ந்ததாகலாம்‌, 
புறஞ்சிறை மூதூர்‌ பூங்கணியக்கிக்குப்‌ பால்‌ 
பாயாசம்‌ படைத்து வணங்கிய மாதரியை 
அடைக்கலக்‌ காதையில்‌ இளங்கோ கூறியுள்‌ 
ளார்‌. சைனர்களின்‌ இயக்கித்‌ தெய்வ வழி 
பாடு சிலப்பதிகார காலத்திலேயே இருந்தது. 
நற்றிணை 219-ம்‌ பாடலில்‌ ஒரு முலை குறைந்த 
திருமாவுண்ணி எரிபேோன்ற பூவுடைய 
வேங்கை மரத்தில்‌ கட்டுப்பரணுக்கருகில்‌ 
நின்றதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. இந்த திருமா 
வுண்ணி கண்ணகியாக இருக்கலாம்‌ என்று 
சில ஆராய்ச்சியாளர்‌ கூறினர்‌. கேரளத்தில்‌ 
மச்சிலம்மா, மச்சிலோட்டு பகவதி எனப்படும்‌ 
தெய்வங்கள்‌ பரணுக்கடியில்‌ இருந்த பகவதி 
யைக்‌ குறிப்பிடப்படுவது, இது சார்பாகக்‌ 
கவனிக்கத்தக்கது. திருமாவுண்ணி என்ற 
பெயரில்‌ உண்ணி என்ற சொல்‌ மலையாளத்‌ 
தில்‌ வழங்குவதையும்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 
மலையாளத்தில்‌ உண்ணி நீலி சந்தேசம்‌, 
உண்ணியாச்சி சந்தேசம்‌ என்ற நூல்கள்‌ உள்‌ 
ளன. திருமாவுண்ணி ஒரு யக்ஷித்தெய்வமாக்‌ 
கப்பட்டார்‌ என்று கருத இடம்‌ உண்டு. 
ஒற்றை முலைச்சி என்ற தேவதை கேரளத்தில்‌ 
மலையன்மாரிடையேயும்‌ பிற இனத்தாரிடை 
யேயும்‌ பயந்து வணங்கப்படும்‌ தெய்வமாக 
உள்ளது. இந்த ஒற்றை முலைச்சியை யக்ஷி 
தேவதையென்றும்‌, மலையில்‌ வாழ்பவள்‌ என்‌ 
றும்‌, பாலை “மரத்தடியில்‌ நிற்பவள்‌ என்றும்‌ 
மலையர்கள்‌ கூறுகின்றனர்‌. இந்த தெய்வத்‌ 
தால்‌ வரும்‌ துன்பங்களைப்‌ போக்க வெற்றிலை 
பாக்கு காணிக்கையாகக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
இந்த ஒற்றை முலைச்சியே இருமாவுண்ணி 
யாகவே இருக்கலாம்‌. சிலப்பதிகார உரையில்‌ 
சொல்லப்பட்ட வரிக்கூத்துகளில்‌ ஒற்றை 
முலைச்சி என்றொரு கூத்து காணப்படுகின்றது. 
உரை எழுதப்பட்ட காலத்தில்‌ கண்ணி 
கதையுடன்‌ சேர்ந்ததோ அல்லது அதற்கு 
வேறானதோ ஆகிய ஓரு கதை ஒற்றைமுலைச்ரி 
யைப்‌ பற்றி வழங்கியிருக்க வேண்டும்‌. இது 
நற்றிணையில்‌ வரும்‌ வேங்சை மரத்தினடியில்‌ 
நின்ற திருமாவுண்ணியாகவும்‌ இருக்கலாம்‌. 
நற்றிணையில்‌ வரும்‌ வேங்கை மரத்தினடியில்‌ 
நின்ற இிருமாவுண்ணி, சிலப்பதிகாரத்இில்‌ 
வரும்‌ வேங்கை மரத்தினடியில்‌ நின்ற 


கண்ணகி, கோங்க மரத்தினடியில்‌ நின்ற 
இயக்கி, மலையர்கள்‌ சொல்லும்‌ பாலை மரத்‌ 
தடியில்‌ நிற்கும்‌ தெய்வமாகிய ஒற்றை 
மூலைச்சி ஆகிய தேவதைகள்‌ எல்லாம்‌ மலர்‌ 
மரத்தடியே நிற்கும்‌ யக்ஷித்‌ தெய்வத்தைத்‌ 
(Tree-goddess) தழுவியே கற்பிக்கப்பட்ட 
பெண்‌ தெய்வங்கள்‌ என்று. கொள்ளவேண்‌ 
டும்‌. ஆதலின்‌ கண்ணகி வேங்கை மரத்தின 
டியில்‌ தெய்வமாக மாறியது சைனர்களின்‌ 
யக்ஷித்‌ தெய்வத்தோடு தொடர்புடையது 
என்று கருத வேண்டும்‌. 16சைனர்களின்‌ 
பத்மாவதி தெய்வமும்‌ யக்ஷித்‌ தெய்வ 
மாகவும்‌ பார்சுவநாதரின்‌ சாசன த்தேவதை 
யாகவும்‌ கருதப்படுவாள்‌. மற்றும்‌ பத்மாவதி 
என்ற அப்சரஸைப்‌ புத்தரின்‌ பணிப்‌ 
பெண்ணாக பார்ஹுத்‌ ஸ்தூபத்தில்‌ காணப்‌ 
பட்ட கல்வெட்டு கூறுகின்றது. இந்த பத்மா 
வதியை அதே ஸ்தூபத்தில்‌ சற்பமாகவும்‌ 
காட்டியுள்ளனர்‌. : பிங்கலந்தை நிகண்டில்‌ 
இந்த யக்ஷித்தெய்வம்‌ தரும தேவதை என்று 
பெயருடன்‌ கூறப்படுகின்றது. தரும தேவதை 
யின்‌ பெயர்‌ மரகதவல்லி, பூக நிழலினள்‌, 
இயக்கி, பகவதி, ௮ருகனைத்‌ தரித் தாள்‌, 
அறத்தின்‌ செல்வி, அம்பாலிகை என்ற 
நிகண்டு கூறுகின்றது. இப்பெயர்களில்‌ மரகத 
வல்லியும்‌, பூகநிழலினள்‌ என்ற இருபெயர்‌ 
களும்‌ யக்ஷித்‌ தெய்வத்தைக்‌ குறிக்கும்‌. 
குப்தர்கள்‌ சிற்பத்தில்‌ யக்ஷித்‌ தெய்வத்தை 
பாக்கு மரக்குலையினடியில்‌ காட்டும்‌ வழக்கம்‌ 
உண்டு. இவளே பூகநிழலினள்‌ ஆவள்‌. இந்த 
பூக நிழலினளான யகஷியை நிகண்டு இயக்கி 
யென்றும்‌ பகவதியென்றும்‌ கூறுவதைக்‌ 
கவணிக்க வேண்டும்‌. ஆதலின்‌ பகவதியான 
.கண்ண௫ூ ஒரு வகையில்‌ யக்ஷிச்‌ தெய்வமாகும்‌. 


12 


குடாமணி நிகண்டு பூக நிழலுற்ற வஞ்ச 
என்று குறிப்பிடுகன்றது. 


மலைவாணரே '. கண்ணகி தெய்வ 
மானதைப்‌ பார்த்து செங்குட்டுவனுக்குக்‌ 
கூறியதாகச்‌ சலப்பதிகாரத்தில்‌ வருகின்றது. 
பகவதி வழிபாடும்‌ தமிழர்‌ என்று கருதப்படும்‌ 
மலையரால்‌, மலைவாணரால்‌ முதலில்‌ மலை 
நிலத்தில்‌ பரப்பப்பட்டு பின்னர்‌ முல்லை 
நிலத்துக்‌ குறும்பர்களால்‌ பிற இனத்‌ 
தாரிடம்‌ பரப்பட்டிருக்கலாம்‌. அதனால்‌ தான்‌ 
எ லா பகவதிகளுக்கும்‌ முந்தின பகவதி. 
முதல்‌ பகவதி குறும்ப பகவதி என்ற கருத்து 
கேரளத்தில்‌ நிலவுகின்றது. இனக்குழு மக்க 
ளால்‌ (ராக! groups) தொழப்பட்ட கண்‌ 
ணகியாகிய பகவதியின்‌ வழிபாடு பின்னர்‌ 
மற்ற சாதியினராலும்‌, கடைசியில்‌ வைதிக 
மதத்தைச்‌ சேர்ந்த நம்பூதிரிகளாலும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டதைக்‌ காணலாம்‌. இனக்குமு 
மக்களின்‌ பகவதி தெய்வத்தை வழிபட்ட 
நம்பூதிரிகளும்‌ உயர்ந்த சாதியினரும்‌ 
கொடுங்களூரில்‌ அந்த இனக்குழு மக்களையே 
சாதியின்‌ பேரால்‌ அவர்களுடைய பகவதி 
தெய்வத்தை வழிபட எல்லா நாட்களிலும்‌ 
அனுமதிக்காததை இடைக்காலம்‌ வரையில்‌ 
காண்கிறோம்‌. இப்பொழுது உள்ள பகவதித்‌ 
தெய்வ வழிபாட்டில்‌ ஆரியர்க்கு முற்பட்ட 
பழங்கற்காலத்துத்‌ தாய்த்தெய்வ வணச்‌ 
கமும்‌, பழந்தமிழரின்‌ கொற்றவை வணக்க 
மும்‌, இந்து மதத்தின்‌ சக்தி, காளி வணக்க 
மும்‌, சைனரின்‌ பத்மாவதி வணக்கமும்‌, புத்த 
மதத்தினரின்‌ தாரா தேவி வணக்கமும்‌ 
கலந்து இருக்கின்றன என்று கூறலாம்‌, 


407 


அடிக்‌ குறிப்புகள்‌ 


செக்கப்பூ சங்ககாலத்தில்‌ வேலன்‌*வழிபாட்டி. 
லும்‌, மலையாளத்தில்‌ தற்காலம்‌. இனக்குழுத்‌ 
தெய்வங்களின்‌ வழிபாட்டிலும்‌, மிக முக்கிய 
மான பூசைக்குரிய பூவாகக்‌ கருதப்படுவது கவ 
னிக்கத்தக்கது. 


சங்க இலக்கியத்தில்‌ வரும்‌ பெருஞ்சோறு 
கொடுக்கும்‌ வழக்கம்‌ இந்த முறையான பலி 
யென்று கருதலாம்‌. 


கோவலன்‌ கண்ணூ இருவரும்‌ ஆயிரஞ்‌ செட்டி 
யார்‌ என்ற வணிகச்‌ செட்டியார்‌ சாதியில்‌ 
பிறந்ததாக தமிழ்நாட்டிலும்‌ ௧௬ துவ தண்டு. 


சிலப்பதிகாரம்‌ - கொலைக்களக்‌ காதை வரி 
126-6 உரை. 


வாழ்த்துக்‌ காதையில்‌ கண்ணகியே தான்‌ 
பாண்டிய அரசனின்‌ மகளாகக்‌ கூறிக்கொள்‌ 
வதைக்‌ காணலாம்‌. ஆனால்‌ கட்டுரைச்‌ காதை 
யில்‌ கண்ணக& முந்தையப்‌ பிறப்பில்‌ சிங்கபுரத்‌ 
தில்‌ கொலைபட்ட சங்கமன்‌ மனைவி நீலியென்று 
கூறப்படுவதைக்‌ காணலாம்‌, ஆதலின்‌ கண்ணகி 
பாண்டியனின்‌ மகளானது மற்றொரு பிறப்பில்‌ 
என்று கொள்ள வேண்டும்‌. மலையர்கள்‌ கண்‌ 
ணகியின்‌ முற்பிறப்புப்‌ பெயரால்‌ நீலியை 
வணங்வதைக்‌ காணலாம்‌. நீலியென்ற பெயர்‌ 
காளிக்கும்‌, பகவதிக்கும்‌ பெயராக நிகண்டு 
கள்‌ கூறுகின்‌ றன, 


சிலப்பதிகாரத்தில்‌ வேட்டுவ வரியில்‌ கொற்‌ 
றவையின்‌ அடையாளமாக வாளை ஏந்திச்‌ 
செல்பவளை வெள்வாளுழத்தி என்று அழைப்ப 
தைக்‌ காணலாம்‌. 


காட்சிக்‌ காதை -- வரிகள்‌ -- 57-02. 
வரி 12-26 _ அடி 


அரங்கேற்று காதை 
யார்க்கு நல்லார்‌ உரை. 


வீஷாரிகாவில்‌ மந்திரம்‌ சொல்லும்‌ செட்டி 
யார்களைப்‌ போன்ற ஏழூர்‌ செட்டியார்கள்‌ 
கன்னியாகுமரி மாவட்டத்தில்‌ உள்ளனர்‌, 
அவர்கள்‌ குல தெய்வமாக ஓடுப்பறை நாகரம்‌ 
மனைத்‌ தொழுகின்றனர்‌. இவர்கள்‌ சாதியில்‌ 
யாரையும்‌ பாம்பு கடித்து சாகடிக்கா.த என்ற 
நம்பீக்கை உண்டு. இந்த நாகரம்மன்‌ பத்மா 
வதியாக இருக்கலாம்‌. 


408 


10 Information on Tara from the Article ‘Tara 


11 


12 


18 


14 


16 


16 


, 


by A.K. Bhattacharya in the publication 
«The Sakti Cult and Tara” —Edited by Prof. 
D.C Sircar — University of Calcutta’- 1968. 


கொற்றவையை வெற்றியைத்‌ தரும்‌ தெய்வம்‌ 
என்று தமிழர்‌ கருதினர்‌. ஆனால்‌ துர்க்கை: 
நெருப்பு, நீர்‌, பாம்பு, ஆறலைக்‌ கள்வர்‌ முதலிய 
அபாயங்களிலிருந்து தடுப்பவள்‌ என்று வட 
நூலார்‌ கருதினர்‌, ஆறலைக்‌ கள்வர்‌ தங்களுக்கு 
கொள்ளை தரும்படி. கொற்றவையைத்‌ தொழு: 
தனர்‌. ஆனால்‌ ஆறலைக்‌ கள்வரின்‌ கொள்ளை 
யிலிருந்து காப்பாற்றும்படி. துர்க்கையை வழி 
பட்டதாக வடநாூல்கள்‌ கூறும்‌. ஆதலின்‌ 
கொற்றவையும்‌, துர்க்கையும்‌ துவக்கத்தில்‌ 
வெவ்வேறு தெவ்வங்களாகும்‌. 


Information from the article “The Tara of 
Chandradwipa by Prof. D.C. Sircar in the pub- 
lication “The Sakti Cult and Tara’ — Edited 
by Prof. D.C, Sircar — University of Calcutta 
= 1968. 


தாரை என்ற தெய்வம்‌ கடலில்‌ வீமுந்கோ 
ரைக்‌ காப்பாற்றும்‌ தெய்வமாகப்‌ பெளத்தர்‌ 
களால்‌ முதலில்‌ வணங்கப்பட்ட து. மணிமே 
கலா தெய்வமும்‌, இதேபோன்ற கடல்தெய்‌ 
வம்‌ என்பது சிலப்பதிகாரத்தில்‌ தெரிவிக்கப்‌ 
பட்டுள்ள. ஆதலின்‌ தாரையும்‌ மணீமேகலை 
யும்‌ ஓ3ர வகையான தெய்வங்கள்‌. மாதவியின்‌ 
முற்பிறப்புப்‌ பெயர்‌ தாரையென்‌ று மணி 
மேகலை கூறுகின்றது. 


The art of Indian Asia — Henrich Zimmer — 
Bollingen Series. 


காடுகாண்‌ காதை - வரிகள்‌ 108-111. 


பார்சுவ நாதர்‌, பத்மாவதி ஆகிய சைனரின்‌ 
தெய்வங்கள்‌ எட்டு, ஒன்பது, பத்தாம்‌ நூற்‌ 
முண்டு சிற்பங்களில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ காணப்‌ 
படுகின்‌ றன. கல்வெட்டிலும்‌ இந்த தெய்வங்‌ 
கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. சோழவாண்டி. 
புரம்‌, கண்டராத்தியன்‌ காலத்துக்‌ கல்வெட்டு 
(10-ம்‌ நூற்றாண்டு) பத்மாவதிக்கு தேவாரம்‌ 
(கோயில்‌) எழுப்பியதைக்‌” குறிப்பிடுகின்‌ ற து. 


நீலகீரி இருளப்‌ பழங்குடி 


[(1) நீலகிரி இருளப்‌ பழங்குடி மக்கள்‌ 
(2) இருளர்‌ திருமணம்‌. 3) கோத்தர்‌ 
கன்‌ உறவுமுறைச்‌ சொற்கள்‌] 


'இருளர்‌' நீலகிரியில்‌ வாழும்‌ இனக்குழு மக்கள்‌; 
தற்காலத்தில்‌ மொழியியலார்‌ இனக்குழு மக்களின்‌ 
மொழிகளை ஆராய்ந்து, அவற்றின்‌ இலக்கணத்தை 
அறிந்து, அம்மொழிகளுக்கு வரிவடிவம்‌ அமைத்து 
அவற்றை வளர்க்க முயன்று வருகிறார்கள்‌. அவர்‌ 
கள்‌ நோக்கம்‌ மொழிவளர்ச்சியாயினும்‌, மக்கள்‌ 
வாழ்க்கை நிலையையும்‌, பண்பாட்டையும்‌, அவற்‌ 
ரோடு தொடர்புடையசொற்கள்‌, சொற்றொடர்‌ 
கள்‌, வாக்கியங்களையும்‌ சேர்த்தே ஆராய்கிறார்கள்‌, 
இதனால்‌ அவர்களுடைய மொழியியல்‌ ஆய்வுக்கு உப 
ஆய்வாக மக்களின்‌ ரஙமஜாகறhy, மானிடவியல்‌, 
சமூகவியல்‌ கூறுகளைக்‌ சற்றுக்‌ கொள்ளுகிறார்கள்‌. 


இவ்வாறுதான்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தில்‌ திராவிட மொழிகளை ஆராயும்‌ மொழியியல்‌ 
உயர்‌ நிலை ஆய்வுக்கழஃ'' த்தின்‌ பேராசிரியர்‌ அகஸ்‌ 
தியலிங்கத்தின்‌ தலைமையில்‌ அவருடைய உதவியா 
ளர்களும்‌ ஆராய்ச்சிமாண வர் களு ம்‌ நீலதிரித்‌ 
தோடர்கள்‌, கோத்தர்கள்‌, இருளர்கள்‌ முதலிய 
இனக்குழுமக்களின்‌ வாழ்க்கை விவரங்களை 
அறிந்து, சேகரித்து தங்கள்‌ மொழியியல்‌ ஆய்வு 
களுக்குப்‌ பயன்படுத்‌. துகிறார்கள்‌. இதற்குமுன்‌ 
“அராய்ச்சி'யில்‌ அவர்களுடைய கட்டுரைகள்‌ சில 
வெளிவந்துள்ளதை நண்பர்கள்‌ அறிவார்கள்‌; 
அவர்களுள்‌ ௪க்‌இவேல்‌ மட்டும்‌ மானிடவியல்‌ பயிற்‌ 
சிபெற்றவர்‌. இப்பொழுது மொழியியல்‌ பயலு9ி 
றார்‌. மற்றவர்கள்‌ கோ, சுப்பையா, கனிவாக 
சர்மா, பெரியாழ்வார்‌, பாலகிருஷ்ணன்‌ ஆகய ஆய்‌ 
வாளர்கள்‌ மொழியியல்‌ துறையினரே. 


மக்கள்‌ 
சு சக்திவேல்‌ ந &.; M.A: 


பண்பாட்டு மானிடவியல்‌, சமூகவியல்‌ துறை 
களில்‌ பி. எல்‌ சுவாமியும்‌ நானும்‌ சிலகட்டுரைகள்‌ 
எழுதியுள்ளோம்‌. இத்துறையில்‌ பல்கலைக்கழக ய 
களின்‌ பணிகள்‌ மிகக்குறை3வ. 


“ஆராய்ச்‌ச' தமிழக இனக்குழு மக்களின்‌ 
வாழ்க்கைநிலை, பண்பாடு, மொழி முதலியன 
பற்றிக்‌ கட்டுரைகள்‌ வெள்யிட்டஇலும்‌, இவ்வித 
நில்‌ மூன்றுகட்டுரைகளை வெளியிடுவதிலும்‌ பெரு 
மையடைகற.து. 


“இருளப்பழககுடி, மக்கள்‌'” என்னும்‌ கட்டுரை 
அவர்களது தற்கால வாழ்கைக்‌ கூறுகளின்‌ விவர 
மாகும்‌ (ethnographic description), 


இருளர்‌ இருமணம்‌ அவர்கள து மண விழாவினை 
வருணிக்க, அதில்‌ வரும்‌ நாட்டுப்பாடல்‌ 
மேற்கொண்டு நாட்டுப்‌ பாடல்களைச்‌ சேகரித்து 
தமிழ்‌ நாட்டுப்‌ பாடல்களோடு ஒப்பிடும்‌ 
ஆர்வத்தை நாட்டுப்பாடல்‌ ஆய்வாளர்களிடையே 
ஏற்படுத்தும்‌ 


“கோத்தர்‌ உறவுமுறைச்‌ சொற்கள்‌!" 
என்னும்‌ கட்டுரையில்‌ கோத்தர்களின்‌ மொழியில்‌ 
உறவுமுறைச்‌ சொற்களைத்‌ திரட்டித்‌ தருறெது 
இரண்டொரு சமுதாய வாழ்க்கையுணமைகளையும்‌ 
ஆய்வாளர்‌ அனுமானிக்கறார்‌. நிராவி_ ஓப்பிடு 
மொழியியல்‌ ஆய்வுகளுக்கு இக்கட்டுரையில்‌ அளிக்‌ 
கப்படும்‌ விவரங்கள்‌ (ஙகசம]5) உதவும்‌ 

_— ஆசிரியர்‌] 


இருளப்‌ பழங்குடி மக்கள்‌ நீலகிரி மாவட்‌ 


டத்திலும்‌ தென்‌ ஆற்காடு, வட ஆற்காடு, 
செங்கல்பட்டு மாவட்டங்களிலும்‌ வாழ்கின்ற 


409 


னர்‌. இவர்கள்‌ . நீலகிரி மாவட்டத்திலுள்ள 
பால்பனை, செம்பனாரை, கோழிக்கரை, 
மெட்டுக்கல்‌, கோத்திமுக்கே, கண்டிபட்டி 
அரக்கோடு, சொக்கோடு, குஞ்சம்பனை, கள்‌ 
ளம்பள்ளி, குடகூர்‌, அல்லிமாயாறு போன்ற 
இடங்களில்‌ வாழ்கின்றனர்‌. இவர்கள்‌ கறுத்த 
மேனியை யுடையவராய்‌ இருப்பதால்‌ “இரு 
னர்‌” என்ற பெயர்‌ வந்ததாகக்‌ கூறுகின்ற 
னர்‌. அசன்ற மூக்கும்‌ பரந்த முகமும்‌ 
சுருட்டை மயிரும்‌ பருத்த உதடும்‌ கறுத்த 
நிறமும்‌ உடையவர்கள்‌. ஆண்கள்‌ பெரும்பா 
லும்‌ துண்டு ௮ணிகிறுர்கள்‌. இருளப்‌ பெண்‌ 
கன்‌ ஒருகாலத்தில்‌ மலையாளப்‌ பெண்களைப்‌ 
போன்று ஆடை அணிந்தனர்‌. தற்போது 
புடவைகளை அணிகிறார்கள்‌. வெள்ளிக்‌ கம்ம 
லும்‌, மோதிரமும்‌, பித்தளைக்‌ காப்பும்‌ ௮ணிந்‌ 
துள்ளனர்‌. ஆண்களும்‌ காப்பு ௮ணிவ துண்டு. 
பெண்கள்‌ சிகை அலங்காரம்‌ செய்தாலும்‌ 
பெரும்பாலும்‌ பூ வைப்பதில்லை. இப்பழங்குடி 
மக்கள்‌ குறும்பர்‌, காட்டுநாயக்கர்‌, பணியர்‌ 
களைத்‌ தாழ்வாகக்‌ கருதுகின்றனர்‌. 1961-ஆம்‌ 
ஆண்டு கணக்குப்படி 4,072 இருளர்கள்‌ இம்‌ 
மாலட்டத்தில்‌ வாழ்கிறார்கள்‌. 


இப்பழங்குடி மக்கள்‌ உருவ அமைப்பில்‌ 
ஆந்திர மாநிலத்திலுள்ள ஏனாதியரை ஒத்துள்‌ 
ளனர்‌.ஏனாதிப்‌ பழங்குடி மக்கள்‌ சித்தூர்‌,நெல்‌ 
லூர்‌, குண்டூர்‌ மாவட்டங்களில்‌ வாழ்கின்‌ 
றனர்‌. எயினர்தான்‌ ஏனாதி என்று கூறுகின்‌ 
றனர்‌. சங்க இலக்கியமான பெரும்பாணாற்‌ 
றுப்படையில்‌ எயினரைப்‌ பற்றிய குறிப்புக்‌ 
களைக்‌ காண்கிறோம்‌. ஏனாதியர்கள்‌ ஆப்பிக்கா 
வினின்றோ அல்லது ஆஸ்திரேலியாவினின்றோ 
வந்தவர்கள்‌ என்ற கூற்றை ஏற்றுக்‌ கொள்வ 
தற்கில்லை. ஏனாதிப்‌ பழங்குடியைப்‌ போலவே 
இருளனுக்கும்‌ எலி மீது பிரியம்‌ உண்டு. 
மனித உடலளவுகள்‌ (Anthropometric- 
measurement...) இரத்து அமைப்பு முதலி 
யவற்றை நோக்குமிடத்து சோளகா, நீலகிரி, 
இருளர்‌, ஊராளி, ஏனாதி ஆகியோரிடையே 
ஒரு பொதுத்தன்மை காணப்படுவதாகப்‌ 
பெளதீக மானிடவியிலார்‌ (Physical (Anth- 
ropologist ....) கூறுகின்றனர்‌1, காட்டுப்‌ 
பொருட்களைச்‌ சேகரித்தும்‌ வேட்டையாடி 
யும்‌ பிழைக்கின்ற ஆந்திராவிலுள்ள செஞ்சு 
பழங்குடி. மச்சளுடனும்‌ இவர்கள்‌ உருவத்தில்‌ 


410 


ஒத்துள்ளனர்‌. செஞ்சுக்கள்‌ உருவ அமைப்பில்‌ 
ஆஸ்திரேலியா இனத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌. 
ஏனாதிப்‌ பழங்குடி மக்களோடு ஒப்பிடுமிடத்து 
இருளர்களது திருமணமுறை மிகவும்‌எளிமை 
யானதாகும்‌. ஏனாதி குறி சொல்லுவார்கள்‌. 
ஒரு ஆண்‌ பல பெண்களை மணக்கின்றவழக்கம்‌ 
(Polygamy) அவர்களிடையே இருந்தது. 
விவாக ரத்தும்‌ அடிக்கடி நிகழ்ந்தது. 


மலையாளி பழங்குடி மக்கள்தான்‌ கொல்‌ 
லிமலையிருந்து இருளர்களை நீலகிரிக்குத்‌ துரத்‌ 
தியிருக்க வேண்டுமென எண்ண வேண்டியுள்‌ 
ளது. இருளர்கள்‌ நீலகிரிக்குப்‌ பின்னால்‌ வந்த 
பழங்குடி. மக்கள்‌ எனக்‌ கோத்தர்கள்‌ இன்றும்‌ 
கூறுகிறார்கள்‌. கோத்தர்களே கொல்லி மலை 
தான்‌ எங்களது பூர்வீக வாசஸ்தலம்‌ என்று 
கூறுகின்றனர்‌. சோளகருடன்‌ தொடர்பு 
கொள்ளும்‌ ஊராளிகள்‌ தங்களை இருளர்‌ 
என்று கூறிச்‌ கொள்வதுண்டு. கூடலுர்‌ பகு 
தியில்‌ வாழும்‌ கசவர்களும்‌ தங்களை இருளப்‌ 
பழங்குடி மக்கள்‌ என்று கூறுவதாக எனது 
நண்பர்‌ சிதம்பரநாதன்‌ தனது கட்டுரை 
யொன்றில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌? . 


கேரயம்புத்தரர்‌ என்ற பெயரே “கோ 
யன்‌?' எனும்‌ இருளனின்‌ பெயரால்‌ அமைந்த 
தாகும்‌: சத்தியமங்கலப்‌ பகுதியை ஆண்ட 
இவன்‌ ஒரு காலத்தில்‌ பலம்‌ வாய்ந்தவனாகயி 
ருந்திருக்கிரான்‌. இன்றும்‌ ௪த்தியமங்கலப்‌ 
பகுதிகளில்‌ இருளர்கள்‌ இருப்பது இங்கு 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


இவர்கள்‌ '“இறாள்‌”” என்ற மொழியைப்‌ 
பேசுகின்றனர்‌. இம்மொழி பழந்தமிழருடன்‌ 
மிகவும்‌ நெருங்கிய தொடர்புடையதாகும்‌. 
சங்க இலக்கியச்‌ சொற்களையும்‌ அமைப்பினை 
யும்‌ இம்மொழியில்‌ காணலாம்‌. இவர்கள்‌ 
பேசும்‌ மொழியை ஆராய்ந்த டிப்ளாத்‌ 
(Diffloth) அவர்கள்‌, இருளமொழி தமிழு 
டன்‌ மிகவும்‌ நெருங்கிய தொடர்புடைய 
தாகும்‌ எனக்‌ கூறியுள்ளார்கள்‌, மானிட 
வியல்‌ பேரறிஞர்‌ லூயிஸ்‌ (1112 A...) அவர்‌ 
களும்‌ “இருளர்கள்‌ பேசுவது சுன்னடச்‌ 
சொற்கள்‌ நிறைந்த தமிழின்‌ களைமொழியா 
கும்‌'”, எனத்‌ தனது நூலில்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளார்கள்‌. சமில்ஷ்வலபில்‌ (Kamil Zvelebily 


அவர்கள்‌ அண்மையில்‌ வெளியிட்டுள்ள “ஒப்‌ 
பியல்‌ திராவிட ஒலியமைப்பியல்‌'' (0௦1- 
Parative Dravidian Phonology...) எனும்‌ 
நூலில்‌, இருளர்கள்‌ பேசுவது இருள எனும்‌ 
மொழியே; அஃது கிளை மொழியல்ல (19181- 
6௦1) எனக்‌ கூறியுள்ளார்கள்‌. இம்மொழி 
யைத்‌ தற்பொழுது ஆராய்ந்துவரும்‌ பெரி 
யாழ்வார்‌ அவர்களும்‌ இருளர்‌ பேசுகின்ற 
மொழியைக்‌ களை மொழி என்பதைவிட 
மொழி (1,80:0806) என்றே கூறலாம்‌ என்கி 
றார்‌. இம்மொழிக்கும்‌ தமிழுக்கும்‌ நெருங்கிய 
தொடர்புள்ளது என்பதை அனைவரும்‌ ஒப்புக்‌ 
கொள்கின்றனர்‌. இம்மொழியை டான்லார்‌ 
இன்‌ (19௦ Larkin) என்பவரும்‌ ஆராய்ந்துள்‌ 
ளார்‌. இருளர்கள்‌ பளியர்களைப்போன்று உச்‌ 
சரிக்கின்றனர்‌. பளியர்கள்‌ பேசுவது தமிழின்‌ 
இளைமொழி (Dialect of Tamil) என்பது 
இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்‌?. 


இருளர்களிடையே இரண்டு அகமணைப்‌ 
பகுப்புக்கள்‌ (6110081008 groups) உண்டு. 
கொப்பளிகை, குருன்கை, புங்கை, கொடு 
வன்‌, கல்கட்டி, சாம்பன்‌, தேவனன்‌ போன்ற 
வகைகள்‌ உயர்ந்த பிரிவையும்‌ சோலைகர்‌, 
வெள்ளைகர்‌. உப்பிலிகர்‌, கரித்திகர்‌ லோரி 
கர்‌ போன்ற வகைகள்‌ தாழ்ந்த பிரிவைச்‌ 
சார்ந்ததாகும்‌". இதைப்போன்றே தோடாப்‌ 
பழங்குடி மக்களிடையேயும்‌ தேர்த்தாள்‌, 
தெவிளியபன்‌ என்ற இரு பிரிவுண்டு, தேர்த்‌ 
தாள்‌ பிரிவினர்‌ தங்களை உயர்வாகக்‌ கருதிக்‌ 
கொள்கின்றனர்‌8, 


கோரைப்‌ புற்களைக்‌ கொண்டு குடிசை 
வேய்ந்துள்ளனர்‌. குடிசைக்கு உள்ளும்‌ வெளி 
யேயும்‌ திண்ணை உண்டு. மேலும்‌ குடிசை 
கனைக்‌ **கூரே'” என்சன்றனர்‌. சிலர்‌ பயிர்த்‌ 
தொழிலில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. காப்பி, 
தேயிலைத்‌ தோட்டங்களிலும்‌ பணியாற்றுகி 
றார்கள்‌. தேன்‌ சேகரிக்கின்றனர்‌. காட்டுப்‌ 
பொருட்களைச்‌ சேரித்து விற்பதுமுண்டு. 
சாமை, ராடி, தினை முதலியவற்றைப்‌ பயி 
நிடுகன்றனர்‌. மற்றப்‌ பழங்குடி மக்களுடன்‌ 
ஓப்பிடுமிடத்து இவர்களது வாழ்க்கைந்தரம்‌ 
உயரவே இல்லையெளலாம்‌. இருளப்‌ பழங்குடி. 
மச்கள்‌ சமூக, பொருளாதாரத்‌ துறையில்‌ 
முன்னேறுவதற்கு வேண்டிய அனைத்து உதவி 


19 


களையும்‌ | டாக்டர்‌ நாசிம்மன்‌ அவர்கள்‌ செய்து 


தருகிறார்கள்‌ என்பது இங்கு குறிப்பிடத்தக்க 
தாகும்‌. 


இவர்களிடையே நடைபெறும்‌ வழக்கு 
கள்‌ பஞ்சாயத்தில்‌ தீர்த்து வைக்கப்படுகின்‌ 
றது. குற்றம்‌ செய்தவர்கட்கு அபராதமும்‌ 
விதிக்கப்படுகிறது. 'ஒவ்வொரு பாடிக்கும்‌ 
ஒவ்வொரு தலைவன்‌ உண்டு . அவனை “மூப்‌ 
பன்‌” என்றும்‌ ““மணியக்காரன்‌ ”* என்றும்‌ 
அழைக்கிறார்கள்‌. திருமணங்களிலும்‌ ஈமச்‌ 
சடங்குகளிலும்‌ இவரது பங்கு குறிப்பிடத்‌ 
தக்கதாகும்‌. ஊர்க்‌ காரியங்களைக்‌ கவனிக்க 
ஐவர்‌ கொண்ட குழு ஒன்று உள்ளது. இஃது 
நமக்கு உத்தரமேரூர்க்‌ கல்வெட்டினை நினைப்‌ 
பூட்டுகின்றது. எல்லாவற்றிற்கும்‌ முதன்மை 
யாக விருப்பவனை ““மூப்பன்‌'' என்றும்‌ 
வேளாண்மை, நிர்வாகம்‌ முதலியவற்றைக்‌ 
கவனிப்பவனைக்‌ “கீழ்த்‌ தரப்பட்டதாரி'” என்‌ 
றும்‌ வேட்டை முதலியவற்றைக்‌ கவனிப்ப 
வனை “பண்டாரி என்றும்‌ மூப்பனுக்குப்‌ 
பதிலாகக்‌ காரியங்களைக்‌ கவனிப்பவனைச்‌ 
குறுதலை?' என்றும்‌ கூறுவர்‌. இக்குழு 
விற்கு ஆலோசனை கூறுபவனைக்‌ (கொண்டிகே” 
என்று கூறுவர்‌. 


இலர்களிடையே வைஷ்ணவத்தைத்‌ தழு 
புவர்களும்‌ சைவத்தை த்‌ தமுபுவர்களும்‌உளர்‌. 
குன்னூர்‌ வட்டாரத்திலுள்ள ரெங்கசாமி 
கோயிலுக்கு நாமம்‌ போட்ட இருளர்தான்‌ 
பூசாரியாக உள்ளார்‌. தேங்காய்‌, பழம்‌ 
முதலியவற்றை வைத்துப்‌ படைக்கின்றனர்‌. 
படகர்களும்‌ அங்கே வந்து வழிபடுகின்றனர்‌. 
காரமடையில்‌ நடைபெறும்‌ திருவிழாக்களி 
லும்‌ கலந்து கொள்கிறார்கள்‌. மாரி, பத்திர 
காளி முதலிய தெய்வங்கட்குப்‌ பலியிடுவதும்‌ 
உண்டு. பொங்கல்‌ விழாவைச்‌ சிறப்பாகச்‌ 
சொண்டாடுகின்றனர்‌. இவர்கட்குப்‌ பேய்‌, 
பிசாசுகளில்‌ நம்பிக்கை உண்டு. ““ஏமு கன்‌ 
னிமார்‌'* என்ற தெய்வத்தை வணங்குகிறார்‌ 
சுள்‌. மைசூரினின்றும்‌ தமிழகத்திற்கு வந்து 
குடியேறிய பெரும்பாலோரிடையே இத்‌ 
தெய்வ வணக்கத்தைக்‌ காணலாம்‌ 


பருவமடைந்த பெண்ணைத்‌ தனிக்குடிசை 
யில்‌ ஏழுநாட்கள்‌ வைத்திருக்கிறார்கள்‌, 


411 


அவளுக்குத்‌ துணையாகப்‌ பெண்ணொருத்தியும்‌ 
இருப்பாள்‌. ஏழாவது நாளன்று தாய்மாமன்‌ 
அக்குடிசையை எரிப்பான்‌. அப்பெண்‌ ஆற்‌ 
நில்‌ குளித்து புத்தாடை அணிவாள்‌. உறவி 
னர்கள்‌ நெற்றியில்‌ திருநீறு இட்டு வாழ்த்து 
வர்‌. அவளை இரண்டு உலக்கைக்கு நடுவில்‌ 
உட்கார வைப்பார்கள்‌. அவள்மீது தீர்த்த 
நீரைத்‌ தெளிப்பார்கள்‌. இச்சடங்கு முடிந்த 
பின்பு அப்பெண்ணை வீட்டிற்கு அழைத்துச்‌ 
செல்வர்‌. அன்று வந்த உறவினர்‌ அனை 
வருக்கும்‌ விருந்து நடைபெறும்‌, 


இவர்கள்‌ புறமணப்‌ பகுப்புடையவர்கள்‌ 
(exogamous groups). இவர்களிடையே 
கடத்தல்‌ மணமும்‌ (marriage by capture) 
உடன்போக்குத்‌ திருமணமும்‌ (marriage by- 
elopement) வழக்கிலிருந்ததை அவர்களது 
நாடோடிப்‌ பாடல்மூலம்‌ அறிகிறோம்‌, மேலும்‌ 
பணிசெய்து திருமணம்‌ செய்வதும்‌ (௱கராக- 
ge by service) இவர்களிடையே உண்டு. 
இத்தகைய வழக்கம்‌ அஸ்ஸாம்‌ பழங்குடிமக்‌ 
களிடையேயும்‌ உண்டு. தோடர்களைப்‌ 
போன்று ஒருபெண்‌ பல ஆண்களை மணக்‌ 
இன்ற வழக்கம்‌ இவர்களிடையே கிடையாது 


இருளர்கள்‌ தமது எட்‌ டுஉட்பிரிவுகளி 
லும்‌ (0185) திருமணம்‌ செய்து கொள்ள 
லாம்‌. திங்கள்‌ அல்லது புதன்கிழமையன்‌ 
றுதான்‌ திருமணவிழாநடத்துவார்கள்‌. பெண்‌ 
கள்‌ பருவமடைந்த பின்பு திருமணம்‌ செய்‌ 
விக்கிறார்கள்‌- பெற்றோர்‌ பார்த்து மணம்‌ 
செய்வீப்பதும்‌ காதல்‌ திருமணமும்‌ நடைபெ 
றுகிறது. அதாவது கற்பு மணமும்‌, களவு மண 
மும்‌ இவர்களிடையே வழக்கத்தில்‌ உள்ளன. 
மணப்பெண்ணை அழைத்துவர மணமகனின்‌ 
உறவினர்‌ பன்னிரண்டுபேர்‌ செல்வர்‌. ஆறு 
போர்‌ சுமங்கலியாக இருக்க வேண்டும்‌. பன்னி 
ரண்டுகால்நட்டு மணப்பந்தல்‌ அமைக்கிறார்‌ 
கள்‌. காசுமாலையைத்‌ தற்பொழுது தாலியை 
மணமகன்‌ மணமகள்‌ கழுத்தில்‌ கட்டுகிறான்‌. 
உறவினர்கள்‌ வாழ்த்துகின்றனர்‌. வாழ்த்து 
வதே இருமணத்தின்‌ முக்கிய பங்காகும்‌, ஒரு 
பாடியிலிருந்து மற்றொரு பாடியில்‌ இருமணம்‌ 
நடைபெறுவது மிகவும்‌ அரிதாகும்‌, மணப்‌ 
பந்தலில்‌ மணமக்களுக்‌ கெதிராகத்‌ தாம்‌ 
பூலம்‌ வைச்சுப்பட்டிருக்கும்‌. 12 முறை சுற்றி 


412 


வந்து தேங்காய்‌ உடைத்து மணையில்‌ உட்கார 
வேண்டும்‌. மணமகள்‌ மாமனாருக்குப்‌. பணம்‌: 
கொடுக்கவேண்டும்‌. அன்றே மணமக்களது 
புணர்ச்சி நடைபெறும்‌. 


திருமணமான பெண்களும்‌ சுணவன்‌ மார்‌ 
களை ரத்துசெய்து காதல்‌ திருமணம்‌ செய்வ 
துண்டு. விதவைகளும்‌ மறுமணம்‌ செய்வ 
துண்டு. தம்பி மனைவியை ௮ண்ணன்‌ மணப்‌ 
பதும்வழக்கம்‌..ஆனால்‌, மதனி மணம்‌ (Levi- 
rte) இவர்களிடையே கிடையாது. பிள்ளைப்‌ 
பேறு இல்லையெனின்‌ இரன்டாவது திருமணம்‌ 
செய்துகொள்ளலாம்‌. பெண்‌ விவாகரத்துக்‌ 
கோரினால்‌ பரிசப்பணம்‌ திருப்பித்தர வேண்‌ 
டும்‌. பருவமடைந்தவுடன்‌ பெண்ணும்‌ 
அணும்‌ காதல்‌ வாழ்க்கையில்‌ ஈடுபடுவர்‌, 
வசதிக்கேற்றாற்போல திருமணத்தை நடத்து 
வர்‌. இதற்கிடையில்‌ பெண்‌ கர்ப்பமுற்றால்‌, 
உடனே திருமணத்தைநடத்தியாக வேண்டும்‌, 
குழந்தைத்‌ திருமணமும்‌ இவர்களிடையே 
நடைபெறுவதுண்டு. 


குழந்தை பிறந்ததும்‌ இலையிலும்‌ வாழை 
மட்டையிலும்‌ தாயின்‌ துணிமீதும்‌ படுக்க 


வைக்கிறார்கள்‌- ஆண்‌ குழந்தைக்கு ஆறாவது 


நாளிலும்‌ பெண்குழந்தைக்கு ஏழாவது நாளி 


லும்‌ பெயர்‌ சூட்டுகிறார்கள்‌. அன்று குலதெய்‌ 
வத்திற்குப்‌ படைப்புப்‌ போடுவார்கள்‌. 


ஒருவர்‌ இறந்தவுடன்‌ பிணத்தைப்‌ பந்த 
லுக்குள்‌ வைக்கின்றனர்‌. தலைக்குப்‌ பக்கத்தில்‌ 
கருவிகளையும்‌ சட்டியில்‌ மஞ்சள்‌ தண்ணீரையும்‌ 
வைக்கின்றனர்‌, பிணத்தை மஞ்சளாலும்‌ சந்‌ 
தனத்தாலும்‌ நீராட்டி உடம்பின்மீது சாமை 
யைத்‌ தூவுகிறார்கள்‌. மூத்த மகன்‌ மூன்று 
முறை பிணத்தை வலம்‌ வருகிறான்‌. பந்தலில்‌ 
நட்ட வாழையை வெட்டி எறிதிறார்கள்‌. 
மீண்டும்‌ மும்முறை வலம்‌ வருகிறார்‌. பின்‌ 
மூங்கிலால்‌ பாடை கட்டிப்‌ பிணத்தைத்‌ தூக்‌ 
இச்‌ செல்கிறார்கள்‌. உட்கார்ந்த நிலையில்‌ பிணத்‌ 
தைப்‌ புதைக்கிறுர்கள்‌. இதுகுறித்துத்‌ தொல்‌ 
பொருளாய்வாளர்கள்‌ நன்கு ஆராயவேண்‌ 
டும்‌, பிணத்துடன்‌ அரிசி, விளக்கு மு. தலியவற்‌. 
றைப்‌ புதைக்கிறார்கள்‌. மூன்றாவது நாள்‌ 
பால்‌ ஊற்றுகிறார்கள்‌. அரிசியைத்தூவி மட்‌ 
குடம்‌ உடைக்கிறார்கள்‌. நாற்பதாவது நாள்‌ 


சோறு முதலியவற்றை வைத்துச்‌ சுடுகாட்டில்‌ 
ஆவிக்குப்‌ படைக்கிறார்கள்‌, குழந்தை இறந்‌ 
தால்‌ சடங்கின்‌ றியே புதைப்பர்‌, இருளன்‌ 
ஒருவன்‌ இறந்தால்‌, குறும்பன்‌ தலையை மொ 
ட்டையடித்துக்‌ கொள்வான்‌. அதற்காக 
அவனுக்குத்‌ துணியும்‌ விருந்தும்‌ அளிக்கப்‌ 
படும்‌௮தற்குறிய காரணத்தை இருளர்களிடம்‌ 


Ww 


சே 


கேட்டபொழுது, இதன்‌ உட்கருத்துத்தங்கட்‌ 
குத்‌ தெரியாது என்றும்‌ பரம்பரை பரம்பரை 
யாக இவ்‌ வழக்கம்‌ கையாளப்பட்டு வருவ 
தாக என்னிடம்‌ கூறினர்‌. நீத்தார்‌ நினைவு 
நாளாக ஆண்டுக்கொரு நாளைக்‌ குறிப்பிட்டு 
வழிபாடு நடத்துகிறார்கள்‌. உறவினர்‌ அனை 
வர்க்கும்‌ விருந்தொன்றும்‌ நடைபெறுகிறது. 


FOOT NOTES 


“Anthropometric measurement shows a definite 
commonncss among the sholaga, the Irula of 
Nilgiris, Yenadi, Irulas of cast cost aLd urali’’ 
A- A'yappan...... ‘Report on the Sosio-economic 
corditions of the Aboriginal tribes of Madras’, 

Page 157 
V. Chidambaranatha Pillai, Kasabas, Aaraichi 
March, 71 


A- Aiyoppan Report onthe 8ocio-ecnomiccond- 
ions of the Aboriginal Tribes in the Province 
of Madras P. 102 


4- Diffloth, Gerald Flix, The Irula language a 
elose relative of Tamil, University of California 
Ph. D. Dissertation, 1968. 


5. Luiz A. A. D.-Tribes of Kerala, Page 52. 


6. Dr, Gardner, Field Notes on Palins Wisconsir 
University. 


7. G.R. Damodaran, A Socio-economic Survey of 
the Tribes of the Nilgiri District, P. 205 


8. S. Sakthivel, Nilgiri Todas, Aaraichi, Vol IV, 
Palayamcottah, 1970. 


413 


இருளர்‌ திருமணம்‌ 


முன்னுரை: 
நீலகிரி மாவட்டத்தில்‌ குன்னூர்‌ வட்டத்‌ 
தில்‌ 33 சிற்றூர்களில்‌ சுமார்‌ 4072 இருளர்கள்‌ 
வாழ்கிறார்கள்‌. இந்த சிற்றூர்கள்‌ கடல்‌ மட்‌ 
டத்திற்கு 4000 அடிக்கு மேல்‌ உள்ள மலைப்‌ 
பகுதிகளிலும்‌ பள்ளத்தாக்குகளிலும்‌ உள்‌ 
ளன. இவர்களிடம்‌ பலவகையான பழக்க 
வழக்கங்கள்‌ உள்ளன. சில பழக்கவழக்கங்கள்‌ 
புதுமையானவை. இருளர்களின்‌ திருமணம்‌ 
பற்றிய சில செய்திகளை இங்கு விரித்து எழுதி 
யுள்ளேன்‌. 
ஹார்க்னெஸ்‌ என்பவர்‌ இருளர்கள்‌ தரும 
ணத்தைப்‌ பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்‌ 
ரர்‌, ““இருளர்களிடையில்‌ திருமண ஒப்பந்‌ 
தம்‌ என்று சொல்லத்தக்க சடங்கு எதுவும்‌ 
காணப்படவில்லை. ஒரு ஆணுடன்‌ சேர்ந்து 
வாழ்வதோ அவனிடமிருந்து பிரிந்து சென்று 
விடுவதோ பெண்ணின்‌ விருப்பத்தைப்‌ 
பொறுத்ததாகும்‌. இருளர்களில்‌ வசதி உள்ள 
இலர்‌ ஆணும்‌, பெண்ணும்‌ கணவன்‌, மனைவி 
யாக இணையும்‌ பொழுது நண்பர்களுக்கும்‌ 
அண்டை அயலாருக்கும்‌ விருந்து ஒன்று நடத்‌ 
துவார்கள்‌. அவ்விருந்தின்‌ போதுகுறும்பர்கள்‌ 
தங்கள்‌ இசைக்கருவிசளுடன்‌ கலந்துகொண்டு 
அன்று இரவு முழுவதும்‌ ஆடிக்களிப்பார்கள்‌. 
ஆயினும்‌ இது அரிதாகக்‌ காணப்படும்‌ நிகழ்ச்‌ 
சியாகும்‌.”” 
இருளர்களிடையே நடைபெறும்‌ திரும 
ணம்‌ மிகவும்‌ ஏளிமையான ஒரு நிகழ்ச்சி என்று 
தர்ஸ்டன்‌ குறிப்பிடுகிறார்‌. “திருமணத்தின்‌ 
போது செம்மறி ஆடு கொல்லப்பட்டு விருந்‌ 


314 


ஆர்‌. பெரியாழ்வார்‌ 


துக்கு ஏற்பாடு செய்யப்படும்‌. திருமணத்தில்‌ 
கலந்துகொள்ளும்விருந்தினார்கள்‌ மணமகனுக்‌ 
குத்தம்மால்‌ இயன்றஅளவு பரிசாகக்‌ கொடுக்‌ 
கிறார்கள்‌. மணமகன்‌ அப்பரிசுப்பணத்தை ஒரு 
துணியில்‌ முடிந்து கொண்டு மணமகள்‌ வீட்‌ 
டிற்குச்‌ சென்று அவளைத்‌ தன்னுடைய வீட்‌ 
டிற்கு அழைத்துச்‌ சென்றுவிடுவான்‌. விதவை 
கள்‌ மறுமணம்‌ செய்ய அனுமதிக்கப்படுகிறார்‌ 
கள்‌,இருளர்களிடையில்‌ பூங்கறா(PoongKaru) 
குடகர்‌ (8008087), கல்கட்டி (Kalkatti), 
வெள்ளக, தெவாலஈ (Vellaka), (Devala) 
கொப்பிலங்கம்‌ (Koppilingam) என ஆறு 
உட்பிரிவுகள்‌ உண்டு. இப்பிரிவுகளில்‌ முதல்‌ 
ஐந்து பிரிவுகளைச்‌ சார்ந்தவர்கள்‌ சகோதர 
உறவு உடையவர்களாகக்‌ கருதப்படுகிறார்‌ 
கள்‌. எனவே இப்பிரிவுகளைச்‌ சார்ந்தவர்களுக் 
குள்‌ திருமணம்‌ நடைபெற முடியாது. இப்பிரி 
களைச்‌ சார்ந்த அனைவரும்‌ கெரப்பிலங்கம்‌ 
(Koppilingam) பிரிவைச்‌ சார்ந்தவர்களோடு 
மட்டுமே மண உறவு கொள்ளலாம்‌. ”” 

பூ. சா, கோ. கலைக்கல்லூரியின்‌ சார்பில்‌ 
1962-ல்‌ எடுக்கப்பட்ட சமூக, பொருளாதார 
சர்வே பின்வருமாறு கூறுகிறது, ''இருளர்‌ 
இனத்தில்‌ இரு அகமணக்‌ குழுக்கள்‌ இருக்கின்‌ 
றன. அவற்றுள்‌ உயர்ந்தது (Sபறerரi௦r) என்‌ 
றும்‌ மற்றொன்று தாழ்ந்தது(111121101) என்றும்‌ 
கூறுகிறது. உயர்ந்த ௮கமணக்குழுவில்‌ (1310௦ 
gamous marriage group) உள்ள உட்பிரி 


வுகள்‌ ஏழு, 1. கொப்பிலிகெ 2, குறுநகெ 
3. புங்கெ, 4. கொடுவெ, 5. கல்கட்டி, 
6. சம்பெ, 7. தெவனெ என்பன. தாழ்ந்த 
அகமணக்‌ குழுவிலுள்ள உட்பிரிவுகள்‌ 


1. சோலைகள்‌, 2. உப்பிலிகர்‌, 3. வெள்ளைகள்‌ 
4. கர்த்திகர்‌. 5. லொரிகர்‌ என்பன. இருளர்‌ 
கள்‌ திருமணத்தைப்‌ பொறுத்தவரை இரு மர 
புகளைக்‌ கொண்டுள்ளனர்‌. ஒரு மரபுப்‌ படி 
மணமகனின்‌ பெற்றோர்‌ ஆடவனுக்கு வயது 
வந்தவுடன்‌ பெண்‌ வீட்டிற்குச்‌ சென்று பெண்‌ 
கேட்டு திருமணம்‌ செய்து வைப்பது. பெண்‌ 
வீட்டிற்குச்‌ செல்லும்‌ பொழுது மாப்பிள்ளை 
யின்‌ தாய்‌, தந்தையர்‌ இரு இரும்புத்‌ சடிகளு 
டன்‌ சென்று பெண்‌ கேட்பார்கள்‌. அவர்கள்‌ 
பெண்‌ கொடுப்பதாகச்‌ சொல்லி விட்டால்‌ 
தம்முடன்‌ கொண்டு சென்ற இரண்டு இரும்‌ 
புத்‌ தடிகளையும்‌ பெண்வீட்டில்‌ வைத்துவிட்டு 
வந்துவிடுவார்கள்‌. ஒரு மாதத்திற்குப்‌ பின்‌ 
மாப்பிள்ளையின்‌ தாயும்‌, தந்தையும்‌, மற்றும்‌ 
ஐந்து உறவினர்களும்‌ பெண்‌ வீட்டிற்கு ஏழு 
குச்சகளுடன்‌ செல்வார்கள்‌. பெண்ணின்‌ 
பெற்றோர்கள்‌ பெண்‌ கொடுக்கச்‌ சம்மதித்‌ 
தால்‌ வந்தவர்களுக்கு ஒரு விருந்து கொடுப்‌ 
பார்கள்‌. பெண்‌ கேட்கச்‌ சென்றவர்கள்‌ ஏழு 
குச்சிகளுடன்‌ திரும்புவார்கள்‌, மாப்பிள்ளை 
வீட்டிலிருந்து சில நாட்கள்‌ கழித்து ஆண்கள்‌ 
பெண்கள்‌ கொண்ட குழுக்கள்‌ இசைக்குழு 
வோடு சென்று சென்று பெண்ணின்‌ தாய்‌, 
தந்தைக்கு அணிகலன்கள்‌ இருபத்தைந்து 
ரூபாய்‌ ஆகியவற்றைக்‌ கொடுப்பார்கள்‌. 
பெண்ணைப்‌ புதுத்துணிகளை உடுத்தச்‌ செய்து 
இசைக்குழு புடை சூழ அவளை ஊர்வலமாக 
தாய்மாமன்‌ வீட்டிற்கு அழைத்துச்‌ செல்வார்‌ 
கள்‌. பெண்ணையும்‌, மாப்பிள்ளையையும்‌ நிறுத்‌ 
இ அவர்களுக்கிடையே ஓரு திரையிடுவர்‌. 
மாப்பிள்ளை தாலியை ஒரு முதியவரிடம்‌ 
கொடுக்கிறான்‌. முதியவர்‌ அதைத்‌ தன்மனைவி 
யிடம்‌ கொடுக்க அவள்‌ பெண்ணுக்குத்‌ தாலி 
கட்டுகிறாள்‌. பண்டைக்‌ காலத்தில்‌ பாசி 
யோ, மஞ்சள்கயிறோ தாலியாகப்‌ பயன்படுத்‌ 
தப்பட்டது. இப்போது உலோகத்தால்‌ செய்‌ 
யப்பட்ட தாலியை பயன்‌ படுத்துகிறார்கள்‌. 
இருமணம்‌ ஆனவுடன்‌ மணமகள்‌ தன்கணவன்‌ 
வீட்டில்‌ அவனுடைய தாய்‌, தந்தையறாடன்‌ 
சேர்ந்து வாழ்வாள்‌. சில சமயங்களில்‌ கணவ 
னும்‌ மனைவியும்‌ சேர்ந்து தனியாக வாழ்வார்‌ 
கள்‌. 


இருளர்களிடையே காணப்படும்‌ வேறு 
இல உட்பிரிவினரிடையே இன்னொரு திருமண 


14 


முறையும்‌ வழக்கில்‌ காணப்படுகிறது. இம்‌ 


முறைப்படி பூப்பெய்திய பெண்‌ திருமணத்‌ 


துக்கு முன்‌ தன்னை மணச்கவிருப்பவன்‌ வீட்‌ 
டிற்குச்‌ சென்று அவனுடன்‌ ஓராண்டு வரை 
வாழ்க்கை நடத்துவாள்‌. மாப்பிள்ளை வசதிக்‌ 
கேற்ப பணம்‌ சேர்த்தவுடன்‌ திருமணம்‌ நடை 
பெறுகிறது. இப்படி இருவரும்‌ வாழும்‌ 
பொழுது அவள்‌ பிள்ளைபெறும்நிலை அடைந்து 
விட்டால்‌ உடனே திருமணம்‌ நடைபெறும்‌. 
பெரும்பாலும்‌ தாய்‌. தந்தையரே திருமண 
ஏற்பாடுகளைச்‌ செய்கிறார்கள்‌. ஒரு சிலரே 
தாங்களேபெண்பார்த்துத்‌ திருமணம்‌ செய்து 
கொள்கின்றனர்‌. விதவைத்‌ திருமணங்கள்‌ 
நடைபெறுகின்றன. ஒரு சிலர்‌ பூப்பெய்தாத 
பெண்களையும்‌ திருமணம்‌ செய்து கொள்கின்‌ 
றனர்‌. 2 
இருளமொழி பற்றிய கள ஆய்வின்போது 
(Field work) இருளர்களின்‌ திருமணம்பற்றி 
நேரில்‌ கண்டறிந்தவற்றையும்‌ இங்கு குறிப்பி 
டுவது பொறுத்தமாகும்‌. 
மணவகைகள்‌:- 

இருளர்களிடையே இரண்டு மூன்று மண 
வகைகள்‌ உள்ளன. மாப்பிள்ளையின்‌ தாய்‌ 
தந்தையர்‌ பெண்ணை நேரில்‌ பார்த்து, பெண்‌ 
வீட்டரரிடம்‌ கேட்டு மணம்‌ முடிப்பது ஒரு 
மரபு. மற்றொரு மரபு மாப்பிள்ளை தனக்குப்‌ 
பிடித்த பூப்பெய்திய பெண்ணோடு திருமணத்‌ 
திற்கு முன்பு தொடர்பு கொண்டு அவளு 
டைய வீட்டில்‌ தங்கி வாழ்க்கை நடத்திப்‌ 
பின்‌ அவளைத்‌ திருமணம்‌ செய்து கொள்வ 
தாகும்‌. பெண்வீட்டில்‌ தங்கி வாழ்க்கை நடத்‌ 
தும்‌ ஆடவனை '“மெனமாப்பிள்ளை'' என்று 
இவர்கள்‌ மொழியில்‌ கூறுகிறார்கள்‌. **மென 
மாப்பிள்ளை'' அவளோடு வாழ்க்கை நடத்தும்‌ 
காலத்தில்‌ தான்‌ ஈட்டும்‌ ஊதியத்தை அவள்‌ 
வீட்டாருக்குத்‌ தருகிறான்‌. இதைப்‌ பணி 
செய்து திருமணம்‌ செய்து கொள்ளும்‌ முறை, 
என்று கொள்ளலாம்‌. (mariage by 
service) சமயங்களில்‌ இவ்வாறு 
வாழ்க்கை நடத்தும்‌ மெனமாப்பிள்ளை பெண்‌ 
பிடிக்கவில்லை என்ற காரணத்தால்‌ அவளை 
விட்டுச்‌ செல்வதும்‌ உண்டு. பெண்‌ பருவம்‌ 
அடைவதற்கு முன்பே சிலர்‌ திருமணம்‌ 
செய்து கொள்ளுகிறார்கள்‌. பருவம்‌ 
அடைந்து பெண்ணைத்‌ தன்வீட்டிற்கு 
அழைத்துச்‌ சென்று வைத்திருந்து வாழ்க்கை 


415 


நடத்தயபின்‌ இருமணம்‌ செய்து கொள்வது 
ஒரு வகை மரபு. ஒரு சிலர்‌ தமக்குப்‌ பிடித்த 
பெண்ணைக்‌ கூட்டிக்‌ கொண்டு ஓடி வீடுவதும்‌ 
உண்டு. இதை உடன்போக்குத்‌ திருமணம்‌ 
(marriage by elopement) என்று கொள்‌ 
ளலாம்‌. ஒருபெண்‌ ஒருவனை மணக்கச்‌ சம்‌ 
மதிக்கா விட்டால்‌ அவளுக்கு மருந்திட்டு 
வசியம்‌ செய்து (918௦15 magic, witchcraft) 
இருமணம்‌ செய்து கொள்வதுண்டு, 
விதவைத்‌ திருமணங்கள்‌ நடைபெறுகின்‌ றன, 
திநமணமூறை இருளர்‌ இனத்தில்‌ இரு ௮௧ 
மணக்குழுவில்‌ ஏழு உட்பிரிவுகள்‌ உள்ளன. 
1. குப்பெ, 2. சம்பெ, ௮. தெவனே, 4, கல்‌ 
கட்டி, 5. குறுநகெ, 9, கொடுவெ, 7. புங்கெ 
என்பனவாகும்‌, இன்னொரு அகமணக்குழுவில்‌ 
உப்பளிக, வெள்ளிளகெ, பேராத, போரிகே 
வெட்டகெ, பணிகெ, ஆகிய ஆறு உட்பிரிவு 
கள்‌ சாணப்படுகின்றன. முதலில்‌ குறிப்பிட்ட 
ஏழு பிரிவுகளில்தான்‌ பெரும்பாலான இருளர்‌ 
சள்‌ அடங்குவர்‌. இரண்டாவதாகக்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ள பிரிவுகள்‌ பற்றிக்‌ கேள்வியுற்‌ 
றுள்ளேன்‌. ஆனால்‌ அவர்களைப்‌ பார்த்ததில்லை. 
ஓவ்வொரு ஊரிலும்‌ “கொத்துக்காரன்‌' 
என்றும்‌ ஜாத்தி' என்றும்‌ பெரியவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. சோத்துக்காரன்‌ ஊருக்குத்‌ 
தலைவன்‌. ஜாத்தி என்னும்‌ பெரியவன்‌ திரு 
மணம்‌, ஈமச்சடங்கு, பெண்பூப்படைந்ததை 
கொண்டாடும்‌ விழா (நெரஅப்ப), குழந்தைக்‌ 
குப்‌ பெயரிடும்‌ விழா போன்றவற்றை நடத்தி 
வைக்கிறான்‌. ஒருஅகமணக்‌ குழுவிலுள்ள 
உட்பிரிவுகள்‌ அனைத்துக்கும்‌ ஒருவனே ஜாத்தி 
யாக இருக்க முடியாது. ஒரு பிரிவைச்சார்ந்‌ 
தவனுக்கு மாமன்‌, மைத்துனன்‌ அல்லது சம்‌ 


பந்தம்‌ செய்து கொள்ளத்தக்க பிரிவைச்‌ 
சேர்ந்தவன்‌ ஜாத்தியாக இருக்க இயலும்‌. 
அகமணக்‌ குழுவிலுள்ள உட்பிரிவுகளில்‌ 


இன்ன பிரிவைச்‌ சார்ந்தவன்‌, இன்ன பிரிவில்‌ 
தான்‌ திருமணம்‌ கொள்ள இயலும்‌, . என்ப 
தையும்‌ பின்‌ வரும்‌ பட்டியல்‌ விளக்கும்‌. 
குப்பெ என்ற பிரிவைச்‌ சார்ந்த இருளர்‌ 
கள்‌ சம்பெ, கல்கட்டி, தெவனெ, கொடுஎவ, 
புங்கைப்‌ பிரிவைச்‌ சேர்ந்தவர்களை திருமணம்‌ 
செய்து கொள்ளலாம்‌; ஜாத்தியாக நியமித்து 
"கொள்ளலாம்‌. இதுபோல சம்பெ என்ற 
பிரிவினர்‌ குப்பெ, தெவனே, குறுநகெ என்ற 
பிரிவினரை திருமணம்‌ செய்து கொள்ளலாம்‌: 


416 


ஜாத்தியாக நியமித்துக்‌ கொள்ளலாம்‌. கல்‌ 
கட்டி என்ற பிரிவினர்‌ (சம்பரைப்போன்று) 
குப்பெ, தெவனெ, குறுநகெ, என்ற மூன்று 
பிரிவினரைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ள 
லாம்‌; ஜாத்தியாக நியமித்துக்‌ கொள்ளலாம்‌. 
தெவனெ என்ற பிரிவினர்‌ சம்பெ, குப்பெ, 
குறுநகெ என்ற மூன்று பிரிவினருடன்‌ திரு 
மணம்‌ செய்துக்‌ கொள்ளலாம்‌; ஜாத்தியாக 
நியமித்துக்‌ கொள்ளலாம்‌. குறுநகெ என்ற 
பிரிவினர்‌ சம்பெ, கல்கட்டி, தெவனெ என்ற 
பிரிவினரை திருமணம்‌ செய்து கொள்ளலாம்‌, 
இந்த மூன்று பிரிவினரில்‌ ஒரு பிரிவினரை 
ஜாத்தியாக நியமித்துக்‌ கொள்ளலாம்‌. 
கொடுவே என்ற பிரிவினரை திருமணம்‌ 
செய்து கொள்ளலாம்‌. ஜாத்தியாக .நியமித்‌ 
துக்கொள்ளலாம்‌. புங்கெ என்ற பிரிவினர்‌ 
குப்பை என்ற பிரிவினரை திருமணம்‌ செய்து 
கொள்ளலாம்‌; ஜாத்தியாக நியமித்துக்‌ 
கொள்ளலாம்‌. 

மற்றொரு அகமணக்குழுவிலுள்ள உட்‌ 
பிரிவினரைப்‌ பற்றித்‌ தெளிவாகத்‌ தெரிய 
வில்லை. எந்தப்‌ பிரிவினர்‌ எந்தப்‌ பிரிவினரை த்‌ 
திருமணம்‌ செய்து கொள்ளலாம்‌ என்று 
தெரியவில்லை அந்தப்‌ பிரிவினரைப்‌ பற்றிய 
பெயர்களைக்‌ கேளவிப்படுகிறோம்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ பற்றி ஒன்றும்‌ தெரியவில்லை, 
திநமணச்சடங்கு:- 


மாப்பிள்ளை வீட்டுக்காரர்‌ பெண்‌ வீட்‌ 
டிற்கு ஞாயிற்றுக்‌ கழமையாவது திங்கட்‌ 
திழமையாவது பெண்பார்க்கச்‌ செல்வார்கள்‌. 
அவ்வாறு செல்லும்போது கையில்‌ ஒரு. 
இரும்புத்‌ தடியுடனும்‌ மரத்தடியுடனும்‌ செல்‌ 
வார்கள்‌. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள்‌ ஏழு 
முறை பெண்‌ வீட்டிற்குச்‌ சென்று முடிவு 
செய்யவேண்டும்‌ எங்று முதல்‌ முறையாக 
ஒரு நாள்‌ மாலைப்‌ பொழுதில்‌ பெண்வீட்‌ 
டிற்குச்‌ செல்வர்‌. சென்றதும்‌ தாம்‌ கொண்டு 
சென்ற இரும்புத்தடியையும்‌ குடையையும்‌ 
வைத்துவிட்டு, அன்று இரவு அவர்கள்‌ விருந்‌ 
தினராக அங்கு தங்கிவிடுகிறார்கள்‌. காலையில்‌ 
உணவு உண்டபின்‌, “நாங்கள்‌ போய்‌ வரு 
கிறோம்‌'” என்று மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள்‌ 
விடைபெற்றுக்‌ கொள்வர்‌. அப்போ து நீங்கள்‌ 
எப்பொழுதும்‌ வராதவர்கள்‌ வந்திருக்கிறீர்‌ 
கள்‌ என்னகாரணம்‌?'” என்று பெண்வீட்‌ 


டார்‌ கேட்கிறார்கள்‌. “உங்களிடம்‌ கொஞ்சம்‌ 
நிலம்‌, வாழைமரம்‌ உள்ளதாம்‌. இந்த 
நிலத்தை உங்களிடம்‌ கேட்டு வேளாண்மை 
செய்யலாம்‌ என்று வந்திருக்கிறோம்‌” என்று 
மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள்‌ கூறுகிறார்கள்‌ . 
“நீங்கள்‌ அந்த முள்ளுக்காட்டை வெட்ட 
மாட்டீர்கள்‌'' என்று பெண்‌ வீட்டுக்காரர்கள்‌ 
கூறுகிறார்கள்‌, வீட்டிலுள்ள அனைவரையும்‌ 
கேட்டுவிட்டு நீங்கள்‌ அடுத்த முறை வரும்‌ 
பொழுது பதில்‌ சொல்லுகிறோம்‌” என்று 
பெண்‌ வீட்டுக்காரர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 
இரண்டாவது முறை மர்ப்பிள்ளை வீட்டுக்‌ 
காரர்கள்‌ பெண்‌ வீட்டிற்குச்‌ செல்லுகிறார்‌ 
கள்‌. முதல்முறை விருந்து கொடுத்து விருந்‌ 
தோம்பியது போன்றே இம்முறையும்‌ 
விருந்து கொடுக்கிறார்கள்‌. பெண்வீட்டிலுள்ள 
எல்லோரிடமும்‌ “நிலம்‌ வேண்டும்‌" என்று 
கேட்கிறார்கள்‌. எங்களிடம்‌ 
தான்‌ இருக்கிறது: அதை நல்ல முறையில்‌ 
வேளாண்மை செய்யவேண்டும்‌” என்றுபெண்‌ 


சின்னக்காடு 


வீட்டுக்காரர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. **தாங்‌. 


கள்‌ நல்லமுறையில்‌ நிலத்தை பயிர்‌ செய்‌ 
திறோம்‌'' என்று மாப்பிள்ளை வீட்டுக்காரர்‌ 
கள்‌ கூறுகிறார்கள்‌. பினனர்‌ மாப்பிள்ளை 
வந்து பெண்ணைப்‌ பார்த்துச்‌ சம்மதிக்க 
வேண்டும்‌. அடுத்தமுறை மாப்பிள்ளையைக்‌ 
கூட்டிக்கொண்டு மாப்பிள்ளை வீட்டார்‌ 
பெண்பார்க்க வருகிறார்கள்‌. பெண்ணும்‌ 
மாப்பிள்ளையும்‌ ஒருவரையொருவர்‌ 
ன்றனர்‌. பின்னர்‌ இருவரும்‌ அவர்கள்‌ சம்‌ 
மதத்தைத்‌ தெரிவிக்கின்றனர்‌. 


பார்க்‌ 


பின்பு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்‌ தங்களு 
டைய ஜாத்தியுடன்‌ ஏழுபேரைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போவார்கள்‌. பெண்‌ வீட்டாரும்‌ 
தங்களுக்கு ஒரு ஜாத்தியை நியமனம்‌ செய்‌ 
இருப்பார்கள்‌, இரு ஜாத்திகளும்‌ மற்றவர்‌ 
களும்‌ எப்போதும்‌ இருமணம்‌ நடத்தலாம்‌, 
பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டார்‌ எவ்வளவு 
பரியப்பணம்‌ கட்ட வேண்டும்‌ என்பன 
போன்றவற்றைப்‌ பேசி முடிப்பார்கள்‌. 
பழைய காலத்தில்‌ மாப்பிள்ளை வீட்டார்‌ 
பெண்ணுச்கு பரியப்பணமாக ஆறேகால்‌ 
ரூபாய்‌ அல்லது பத்தேகால்‌ ரூபாய்‌ கட்டினார்‌ 
கள்‌ என்று இவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. இப்‌ 
பொழுது பெரும்பாலானோர்‌ அறுபதேகால்‌ 


ரூபாயை பெண்ணுக்குப்‌ பரியப்‌ பணமாகக்‌ 
கட்டுகிறார்கள்‌. பெண்ணுக்கு எவ்வளவு 
பணம்‌ பரியமாகக்‌ கொடுக்க வேண்டும்‌, 
என்று ஜாத்திகள்‌ முடிவு செய்கிறார்கள்‌. 
இதனைக்‌ ““கடிகட்டுகாரு'' என்று இவர்கள்‌ 
மொழியில்‌ கூறுகிறார்கள்‌. பரியப்பணம்‌ இவ்‌ 
வளவு என முடிவு செய்யும்போதே, திரு 
மணத்‌ தேதியையும்‌ குறித்து விடுவார்கள்‌. 
மாப்பிள்ளை வீட்டு ஜாத்தி மாப்பிள்ளைக்கும்‌ 
பெண்‌ வீட்டு ஜாத்திப்‌ பெண்ணுக்கும்‌ 
பொறுப்பு ஏற்கிறார்கள்‌. ““ஃருறெ திங்கட்‌ 
கிழமை கடிகட்டியதற்குச்‌ சரியாக எட்டாம்‌ 
நாள்‌ திருமணம்‌'' என்றுசொல்லி, மாப்பிள்ளை 
வீட்டுக்காரர்‌ பெண்ணுக்குப்‌ பரியப்பணமாக 
அறுபதேகால்‌ ரூபாய்‌ கட்டவேண்டும்‌ என்று 
முடிவு செய்கிறார்கள்‌. “*வருகிற ஞாயிற்றுக்‌ 
கிழமை வந்து திங்கட்‌ கிழமை பெண்ணை 
அழைதது செல்கிறோம்‌'' என்று கூறிவிட்டு 
மாப்பிள்ளை வீட்டார்‌ சென்றுவிடுகின்‌ றனர்‌. 


மாப்பிள்ளை வீட்டார்‌ வீட்டுக்குச்‌ சென்று 
வீட்டைச்‌ சுத்தம்‌ செய்து வெள்‌: அடிக்கின்‌ 
றனர்‌. பின்‌ தங்கள்‌ உறவினர்களையும்‌ மற்ற 
இருளர்களையும்‌ வெற்றிலை பாக்குக்‌ கொடுத்து 
திருமணத்திற்கு வரும்படி அழைக்கின்றனர்‌. 
பெண்‌ வீட்டில்‌ ஆலி என்ற ஒருவகை மரத்தி 
லிருந்து 12 தூண்கள்‌ வெட்டிப்‌ பந்தலுக்குக்‌ 
கால்கள்‌ நாட்டுகிறார்கள்‌. பெண்‌ வீட்டாரும்‌ 
தம்‌ உறவினரையும்‌ மற்ற இருளர்களையும்‌ திரு 
மணத்திற்கு வெற்றிலை பாக்குக்‌ கொடுத்து 
அழைக்கின்றனர்‌. 


ஜாத்திகளும்‌ பெரியோர்களும்‌ உறவினர்‌ 
களும்‌ குறித்த நாளன்று திருமணத்தை நடத்‌ 
தும்‌ நிமித்தம்‌ மாப்பிள்ளை வீட்டில்‌ கூடுகிறார்‌ 
கள்‌. மாப்பிள்ளை வீட்டு ஜாத்திக்கும்‌ அவன்‌ 
மனைவிக்கும்‌ மாப்பிள்ளை வீட்டில்‌ கோழிக்‌ 
கறியுடன்‌ சாப்பாடு போடுகிறார்கள்‌, அவர்‌ 
கள்‌ சாப்பிட்டபின்‌ மாப்பிள்ளையின்‌ தாய்‌ 
தந்தையர்‌ பெண்ணுக்குக்‌ கொடுக்க வேண்‌ 
டிய அணிகலன்களையும்‌ பரியப்‌ பணத்தையும்‌ 
ஜாத்தியிடம்‌ ஒப்புவிக்கிறார்கள்‌. முதலில்‌ 
மாப்பிள்ளை வீட்டு ஜாத்தியும்‌ அவன்‌ மனைவி 
யும்‌ அவர்களைப்‌ பின்தொடர்ந்து மாப்பிள்ளை 
யின்‌ பெற்றோர்சளும்‌ மற்றவர்களும்‌ மண 
மகனை அழைத்துக்கொண்டு இசைக்கருவிகளை 


417 


இசைத்தவண்ணம்‌ பெண்‌ வீட்டை நோக்கிச்‌ 
செல்கின்‌ றனர்‌. 


மணப்பெண்‌ வீட்டில்‌ திருமண நிகழ்ச்சிகள்‌: 


மணப்பெண்‌ திருமண நாளுக்கு முந்திய 
நாள்‌ காலையில்‌ குளித்து வனப்புடன்‌ காணப்‌ 
படுவாள்‌. (பெரும்பாலும்‌ இருளர்கள்‌ தின 
மும்‌ குளிப்பதில்லை; ஞாயிற்றுக்‌ கிழமைகளில்‌ 
தான்‌ குளிப்பார்கள்‌.) மணப்பெண்‌ வீட்டில்‌ 
ஏழு செம்புகளில்‌ ஜினிபெரங்கி என்ற ஒரு 
வகை இறு மிளகாயைத்‌ தண்ணீரில்‌ கலந்து 
திரப்பியிருப்பார்கள்‌, அந்தத்‌ தண்ணீர்‌ நிரம்‌ 
பிய ஏழு செம்புகளையும்‌ பாய்‌ விரித்து அதன்‌ 
மீது வைத்திருப்பார்கள்‌. இது ஏழு உலகங்‌ 
களிலும்‌ உள்ள நீரை ஏழு செம்புகளில்‌ வைத்‌ 
இருப்பதைக்‌ குறிக்கும்‌. மாப்பிள்ளை வீட்‌ 
டார்‌ வந்தவுடன்‌ வீட்டிற்குள்ளே சென்று 
ஏழு செம்புகளிலும்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ 
“கரெநீரை' ஒவ்வொரு செம்பிலிருந்தும்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ ஆக எடுத்துக்‌ குடிப்‌ 
பார்கள்‌. குடித்துவிட்டு அதன்‌ பக்கத்தில்‌ 
வைச்கப்பட்டிருக்கும்‌ வெற்றிலை பாக்கை 
போட்டுக்‌ கொள்வார்கள்‌. வெளியே வந்து, 
மணப்பெண்ணுக்குப்‌ பச்கத்தில்‌ பெண்வீட்டு 
ஜாத்தியும்‌, மாப்பிள்ளைக்குப்‌ பக்கத்தில்‌ 
மாப்பிள்ளை வீட்டு ஜாத்தியும்‌ நின்றுகொண்டு 
பின்‌ வருமாறு கூறுவார்கள்‌. 


7 இதி கூடியிருக்க சுசபெக்கு ஒரு சரண 
ஏழு லோகக்கு ஒரு சரண 
கந்தை லோகக்கு ஒரு சரண 
தாய்‌ லோகக்கு ஓரு சரண 


இவ்வாறு சொல்லி முடித்த பின்‌ மாப்‌ 
பிள்ளை வீட்டிலிருந்து வந்தவர்களைப்‌ பெண்‌ 
வீட்டார்‌ பாய்விரித்து அதில்‌ உட்காரச்‌ 
சொல்வார்கள்‌. மாப்பிள்ளை வீட்டுப்‌ பாயில்‌ 
மாப்பிள்ளை ஜாத்தியும்‌, உறவினர்களும்‌ ௮மர்‌ 
வர்‌; பெண்‌ வீட்டுப்‌ பாயில்‌ பெண்வீட்டு 
7 ம்‌ மற்றவர்களும்‌ உட்காருவார்கள்‌. 
ர அப்பானிலும்‌ பெண்கள்‌ தனிப்பாயி 
லும்‌ உட்காருவார்கள்‌. பெண்‌ வீட்டார்கள்‌ 
எல்லோருக்கும்‌ காபி கொடுப்பார்கள்‌. இந்த 
சமயத்தில்‌ சாப்பாடு ஆ௫க்கொண்டிருச்கும்‌. 


418 


பெண்‌ வீட்டில்‌ கோழி அடித்துச்‌ சமை 
யல்‌ செய்வார்கள்‌. சமையல்‌ முடிந்ததும்‌ 
மாப்பிள்ளை வீட்டு ஜாத்தியும்‌ அவன்‌ மனைவி 
யும்‌ பெண்வீட்டு ஜாத்தியும்‌ அவன்‌ மனைவியும்‌ 
சாப்பிடுவார்கள்‌. மாப்பிள்ளை வீட்டு ஜாத்‌ 
திக்குப்‌ போடப்பட்டிருக்கும்‌ சாப்பாட்டில்‌ 
கோழித்‌ தொடையை குத்தி வைத்திருப்பார்‌ 
கள்‌. பெண்வீட்டு ஜாத்திக்குப்‌ போடப்‌ 
பட்டிருக்கும்‌ சாப்பாட்டில்‌ கோழித்‌ தலையை 
குத்தி வைத்திருப்பார்கள்‌. இவர்கள்‌ நாலு 
பேரும்‌ சாப்பிட்ட பின்‌ மற்றவர்களுக்கெல்‌ 
லாம்‌ சாப்பாடு போடுவார்கள்‌. மற்றவர்‌ 
களுக்கெல்லாம்‌ கோழிக்கறி கிடையாது. 


பெண்‌ வீட்டிற்கு முன்‌ உள்ள நடு இடத்‌ 
தில்‌ பாய்கள்‌ விரிக்கப்பட்டிருக்கும்‌. மாப்‌ 
பிள்ளை வீட்டு ஜாத்தி ஒரு பாயிலும்‌, பெண்‌ 
வீட்டு ஜாத்தி ஒரு பாயிலும்‌ உட்கார்ந்து 
எல்லோர்‌ முன்னிலையிலும்‌ துணிகளையும்‌ அணி 
கலன்களையும்‌ மாப்பிள்ளைவீட்டுஜா த்தி பெண்‌ 
வீட்டு ஜாத்தியிடம்‌ கொடுப்பான்‌. பெண்‌ 
வீட்டு ஜாத்தி அதை ஒப்புக்கொண்டு அவை 
எல்லாவற்றையும்பெற்றுக்கொள்வான்‌. பின்பு 
வெண்கலக்நிண்ணம்‌ எடுத்து நடுவில்வைத்து, 
பெண்வெற்றிலை மாப்பிள்ளைவெற்றிலை என்று 
வாங்கி அதை ஏழு பாகமாகப்‌ பிரித்து ண்‌ 
ணத்தைச்‌ சுற்றிலும்‌ வைப்பார்கள்‌. இதன்‌ 
நடுவில்‌ கல்லை வைப்பார்கள்‌, மாப்பிள்ளை 
வீட்டு ஜாத்தி அறுபதேகால்‌ ரூபரய்‌ பரியப்‌ 
பணத்தை ஒருரூபாய்‌ நாயணங்களாக கல்லில்‌ 
போட்டு மூன்று தடவை எண்ணிக்‌ கண்ணத்‌ 
இல்‌ போட்டுக்‌ கொடுக்க வேண்டும்‌. அப்படி 
எண்ணி முடிக்கும்பொழுது பின்வரும்‌ 
பாட்டை பாடி மாப்பிள்ளை வீட்டு ஜாத்தி, 
பெண்‌ வீட்டு ஜாத்தியிடம்‌ கொடுப்பான்‌. 


மும்போனே பிம்போனே 

ஒஜிஆயி ஒதுகிவந்தெ 

தவளை ஆயி தவந்து வந்தெ 

காடிலதென மாவெ கனத்து வந்தே 
பெணிலாவனே 

நெல்லு கரிக்கெ புல்லை வெட்டி 
பெணிலாவனெ 

கோட்ட சீங்கெமுள்ளெ வெட்டி 
பெணிலாவனே 

உரி சீங்கெமுள்ளே வெட்டி 
பெணிலாவனே 


அங்கயி அகல பூமியை தந்து முங்கயி 
பாட்டி பெண்ணைதந்து பெணிலாவனெ 

தரந்த கூரை தரந்த சன்னெ 

கத்தின தீப கத்தின சன்னெ 

அட்ட சோறு பேரின சன்னெ 

ஆன பாய்‌ ஆசின சன்னெ 

வெட்டின கத்தின வெட்டின சன்னே 

நின சம்பல நனசம்பல ஒண்டோ, 

சண்டதோ 
சண்டலெ, சண்டலெ, சண்டலே, 
சண்டுட்டது. 


மாப்பிள்ளை வீட்டு ஜாத்தி இந்தப்‌ பாடலைக்‌ 
கூறிமுடிக்குந்‌ தருவாயில்‌ பெண்வீட்டுஜாத்தி 
சண்டலெ, சண்டலெ, சண்டலெ (என மும்‌ 
முறை) கூறிவிட்டு நாலாவது தடவையாக 
சண்டுட்டது (சேர்ந்து விட்டோம்‌) என்று 
கூறுவான்‌. அந்த வெண்கலக்‌ கிண்ணமும்‌ 
பொருள்களும்‌ குடத்தின்‌ மீது வைக்கப்படும்‌. 
மறுநாள்‌ காலை வரை அந்தப்‌ பொருள்கள்‌ 
குடத்தின்‌ மீதே இருக்கும்‌. மறுநாள்‌ பெண்‌ 
ஜாத்தி பெற்றுக்கொண்ட துணிமணிகளையும்‌ 
அணிகலன்களையும்‌ கொண்டு பெண்ணை அலங்‌ 
கரிப்பார்சுள்‌. மாப்பிள்ளை விட்டு ஜாத்தி 
பெண்‌ வீட்டு ஜாத்தியிடம்‌ பெரியோர்‌ முன்‌ 
னிலையில்‌ இரண்டே கால்‌ ரூபாயை *மெலை 
யடி. பணம்‌' என்று தருவான்‌. மணப்பெண்‌ 
ணின்‌ தாய்‌ தன்‌ மகளுக்குப்‌ பால்‌ கொடுத்‌ 
தற்காக கொடுக்கப்படும்‌ பணம்‌ மெலையடிப்‌ 
பணம்‌ எனப்படும்‌. பெண்ணையும்‌ மாப்பிள்ளை 
யையும்‌ இணையாக உட்கார வைப்பார்கள்‌. 
சாம்பிராணி வைத்துப்‌ பெண்ணின்‌ தாய்‌ 
மாமன்‌ ஒரு சீர்‌ செய்கிறான்‌. மாப்பிள்ளை 
வீட்டு ஜாத்தி தாலியைத்‌ தன்‌ மனைவியிடம்‌ 
கொடுக்கிறான்‌. மாப்பிள்ளை ஜாத்தியின்‌ 
மனைவி பெண்ணுக்குத்‌ தாலி கட்டுகிறாள்‌. 
தாலியை இவர்கள்‌ “முண்டகள்ளி'' என்று 
கூறுகிறார்கள்‌. மணமக்கள்‌ கூடியிருக்கும்‌ 
எல்லா இருளர்கள்‌ கால்களிலும்‌ விழுந்து 
வணங்குகிறார்கள்‌. இவ்வாறு காலில்‌ விழுந்து 
வணங்குவதை “அடவிந்துட்டாறா'' என்று 
கூறுகிறார்கள்‌. ஜாத்திக்காரன்‌ அணுக்கு ஒரு 
குடையும்‌ பெண்ணுக்கு ஒரு குடையும்‌ தருக 
றான்‌. பெண்ணையும்‌ மாப்பிள்ளையையும்‌ 
பெண்ணின்‌ தாய்‌ மாமன்‌ வாழ்த்துவான்‌. 
இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன்‌ பெண்ணும்‌ 


15 


மாப்பிளையும்‌ புதுத்துணி விரித்து தாய்‌ தந்‌ 
தையார்‌ காலில்‌ விழுந்து வணங்கி வாழ்த்‌ 
தைப்‌ பெறுவார்கள்‌. 


“எங்கள்‌ பெண்ணுக்குத்‌ தண்ணீர்‌ எடுக்‌ 
கத்‌ தெரியாமல்‌ இருக்கலாம்‌, விறகு எடுத்து 
வர மலையில்‌ வழி. தெரியாமல்‌ இருக்கலாம்‌, 
இதெல்லாம்‌ சொல்லிக்‌ ' கொடுத்து நீங்கள்‌ 
வழிகாட்டியாக இருக்கவேண்டும்‌. இதெல்‌ 
லாம்‌ தெரியவில்லை என்ற காரணத்திற்காக 
விரட்டி அடிக்கக்கூடாது'' என்று பெண்‌ 
வீட்டு ஜாத்தி கூறுவாள்‌, “இதற்கெல்லாம்‌ 
நீங்கள்‌ பயப்படவேண்டாம்‌. உங்கள்‌ 
பெண்ணை நல்ல முறையில்‌ வைத்து வாழ்க்கை 
நடத்தச்செய்வது என்‌ பொறுப்பு!” என்று 
மாப்பிள்ளை வீட்டு ஜாத்தி பெண்வீட்டு ஜாத 
இயிடம்‌ உறுதி கொடுப்பான்‌. பெண்‌ வீட்டு 
ஜாத்தி மீண்டும்‌ஒருமுறை பெண்ணையும்‌ மாப்‌ 
பிள்ளையையும்‌ மாப்பிள்ளை ஊருக்கு அனுப்பு 
வதற்கு முன்‌ ““சண்டதோ என்று கேட்பான்‌, 
மாப்பிள்ளை வீட்டு ஜாத்தி *£சண்டலெ, சண்‌ 
டலெ,சண்டலெ” என்று மும்முறைகூறிவிட்டு 
நாலாவது முறை :*சண்டுட்டது”' என்று கூறு 
வான்‌, மணப்பெண்ணுக்குப்‌ பக்கத்தில்‌ ஓர்‌ 
பெண்‌ துணையாகவும்‌, மாப்பிள்ளைக்குப்பக்கத்‌: 
இல்‌ ஒர்‌ ஆண்‌ துணையாகவும்‌ வருவார்கள்‌. 
இவர்களுடன்‌ உறவினர்களும்‌ ஜாத்திகளும்‌ 
வருவார்கள்‌. ஊருக்கு வரும்‌ வழியில்‌ ஆற்‌ 
றைக்கடக்க வேண்டியதிருந்தால்‌ மணமக்‌ 
களை ஆற்றைக்‌ கடக்கும்‌ வரை தூக்கிச்‌ செல்‌ 
வார்கள்‌. 
மாப்பிள்ளை வீடு 

மாப்பிள்ளை வீட்டிற்கு எல்லோரும்‌ வந்து 
சேருவார்கள்‌. சேர்ந்தவுடன்‌ பெண்‌ தனது 
வலது காலை முன்னால்‌ எடுத்து வைத்து மாப்‌ 
பிள்ளை வீட்டிற்குள்‌ நுழையவேண்டும்‌. மாப்‌ 
பிள்ளை வீட்டை அடைந்தவுடன்‌ அங்கு சாம்‌ 
பிராணி போடுவார்கள்‌. மாப்பிள்ளையின்‌ 
தாய்‌ மாமன்‌, தாய்‌, தந்தை, அண்ணன்‌, 
அக்கா, அண்ணி, மற்ற உறவினர்கள்‌, ஊர்‌ 
பெரியவர்கள்‌ மணமக்களை வாழ்த்துவார்கள்‌. 
வாழ்த்தி முடிந்தவுடன்‌ எல்லோரும்‌ சாப்பிடு 
வார்கள்‌. பெண்‌ தன்‌ வீட்டிலிருந்து மடியில்‌ 
எடுத்து வந்த அரிசியை ஆண்‌ ஜாத்தியின்‌ 
மனைவியினுடன்‌ சேர்ந்து சமையல்‌ செய்வாள்‌. 


419 


பெண்‌ சமைத்த சோற்றை ஒரே இலையில்‌ 
மாப்பிள்ளையும்‌ பெண்ணும்‌ எதிர்‌ எதிரே உட்‌ 
கார்ந்து சாப்பிடுவார்கள்‌. பெண்‌ ஒரு பிடி 
சாதத்தை மாப்பிளைக்கும்‌, மாப்பிள்ளை ஒரு 
பிடி சாதத்தைப்‌ பெண்ணுக்கும்‌ ஊட்டுவார்‌ 
கள்‌. இதைப்போன்று மாறிமா றிக்‌ கொடுத்து 
சாப்பிடுவார்கள்‌. அன்று மற்ற இருள ஆட 


வரும்‌ பெண்டிரும்‌ ஆட்டங்கள்‌ ஆடியும்‌, பாட்‌ 
டுக்களைப்‌ பாடியும்‌, இசைக்கருவிகளை இசைத்‌ 
தும்‌ இரவு வெகு நேரம்‌ வரை மணமக்களை 
ம௫ழ்ச்சி வெள்ளத்தில்‌ திளைக்கச்‌ செய்வார்‌ 
கள்‌. இந்த இசை நிகழ்ச்சியுடன்‌ திருமண 
விழா நிறைவுறுகிறது. 


Reference 


i} 


E. Thurstan; Castes and Tribs of Southern India 
Volume II 0-4 1909. 

8001௦ - Economic survey of the 

Niligiri Tribes 1962. 

Meterials collected in field work. 


டூ. R. Damodaran: 


R. Perialvar: 
1. இங்கு கூடியிருக்கற சபைக்கு ஒரு சரணம்‌ 
ஏழு உலகங்களுக்கும்‌ ஒரு சரணம்‌ 
தந்தை உலகத்‌ இற்கும்‌ ஓரு சரணம்‌ 
தாய்‌ உலகத்திற்கும்‌ ஒரு சரணம்‌ 
2. முல்பு போனேன்‌ பின்பு போனன்‌ 
தனியாக ஒஅ௩ இ வந்தேன்‌ 
தவளை போல்‌ தவழ்ந்து வந்தன்‌ 
காட்டிலுள்ள தினையை மாவு இடித்து வந்தேன்‌ 
பெண்ணை யுடையவனே 
நெல்லின்‌ கரிக்கைப்‌ புல்லை வெட்டி, வந்தேன்‌ 
பெண்ணையுடையவனே 


* அகமணக்குழு உட்பிரிவுகள்‌ 


7. குப்பை 


2. சம்பை 


3. கல்கட்டி 
4. குறுநகெ 
த, தெவனெ 
6. கொடுவே குப்பெ 
7. புங்கெ குப்பெ 


ஜாத்தியார்‌ நியமனம்‌ பெறும்‌ 


சம்பெ, கல்கட்டி, தெவனெ, 
கொடுவேபுங்கே 

குப்பெ, தெவனெ, குறுதகெ 
குப்பெ, தெவனெ, குறுநகெ 
சம்பெ, கல்கட்டி, தெவனெ 
சம்பெ, குப்பை, குறுநகெ 


கோட்ட சீங்கெழுள்ளை வெட்டி 
பெண்ணை யுடையவனே 
உரிச்சீங்கெமுள்ளை வெட்டி 
பெண்ணையுடையவனே 
உள்ளங்கை அகல நீலத்தைத்‌ தந்து 
பெண்ணை தந்து பெண்ணையுடை யவனே 
திறந்த வீட திறந்தபடி, 
எரிகிற விளக்கு எரிகிறபடி. 
சமைத்த சோறு சமைத்தபடி 
விரித்த பாய்‌ விரித்தபடி. 
வெட்டின கத்தி வெட்டின பட 
உன்‌ சம்மணமும்‌ என்‌ சம்மணமும்‌ 
ஒன்றானதோ சேர்ந்ததா 
சேரவில்லை, சேரவில்லை, சேரவில்லை 
ஒன்றாகச்‌ சேர்ந்து விட்டது. 


மண உறவுக்குரிய 


பிரிவு பிரிவு 


சம்பெ, கல்கபிடி, 
தெவனெ, கொடுங்புக்கெ 
குப்பெ, தெவனெ, குறுநகெ 
குப்பெ, தெவனெ, குறுநகெ 
சம்பெ, கல்கட்டி, தெவனெ 
சம்பெ, குப்பை, குறுநகெ 
குப்பெ 

குப்பெ 


மகாத்தர்களின்‌ உறவுமுறைச்‌ சொற்கள்‌ 
கேர கப்மையா எம்‌. ஏ. 


1கோத்தர்கள்‌ எனும்‌ பழங்குடி மக்கள்‌ நீலகிரியில்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌. இவர்‌ 
ளது பழக்க வழக்கங்களும்‌, மொழியும்‌ மற்ற பழங்குடி மக்களினின்றும்‌ வேறுபட்டவை ஆகும்‌. 
இவர்கள்‌ தங்களது மொழியை * கோவ்மான்த்‌'' என அழைக்கின்றனர்‌. இவர்கள்‌ பேசும்‌ 
கோத்தமொழி தென்‌ திராவிட மொழிக்‌ குடும்பத்தைச்‌ சார்ந்ததாகும்‌. மானிடவியலாரில்‌ 
சிலர்‌ இஃது கன்னட மொழியின்‌ களைமொழி எனக்‌ கூறியுள்ளனர்‌. அனால்‌ பேராசிரியர்‌ 
எமனோ அவர்களது ஆய்வினின்றும்‌, 3என்னுடைய மொழி ஆய்வினின்றும்‌ இஃது தனித்‌ திரா 
விட மொழி என்றும்‌, எம்மொழியின்‌ களை மொழியல்ல என்றும்‌ தெரியவருகின்றன. இவர்‌ 
களிடையே நிலவும்‌ உறவு முறையை (Kiற5hiற)ப்‌ பற்றி இவண்‌ காண்போம்‌. 


இரத்தக்‌ கலப்பாலும்‌, பெற்றோர்‌ கால்வழியாலும்‌, மணஉறவினாலும்‌, ஒரே குழுவினர்‌ 
ஓரே இடத்தில்‌ வாழும்‌ தன்மையாலும்‌ உறவு முறை அமைகிறது. சமுதாயத்தில்‌ சமுதாய 
நடைமுறை அடிப்படையில்‌ இருந்து எழுவதுதான்‌ உறவுமுறைப்‌ பெயர்கள்‌ என டாக்டர்‌ 
ரிவர்ஸ்‌ கூறுகிறார்கள்‌. சமுதாயத்தில்‌ ஓரின மக்களின்‌ பண்பாட்டு வரலாற்றை எடுத்து இயம்‌ 
புவதற்கு உறவுமுறைப்‌ பெயர்கள்‌ பெரிதும்‌ பயன்படுகின்றன என டாக்டர்‌ ஐராவதிகர்வே 
கூறுகிறார்கள்‌. 


கோத்தர்களிடையே தந்தைக்கால்வழி அமைப்பும்‌ (patrilineal), தாய்க்கால்வழி 
அமைப்பும்‌ ((ரi/iறeal) உள்ளன. 


எண்‌ உறவு முறைப்‌ விளிக்கும்‌ உறவு அமைப்பு பேசுபவர்‌ குறிப்புகள்‌ 
பெயர்‌ முறை 
ர. பேரீண்‌ பேணா] தந்தையின்‌ தந்தை ஆ, பெ — 
பேரீணோ தாயின்‌ தந்தை ப்‌ — 
2 பேரல்‌ பேரவா] தந்தையின்‌ தாய்‌ ப்ப — 
பேரவோ தாயின்‌ தாய்‌ $3 டீ 
3 அய்ன்‌ அயா][ தந்தை; ர தொடாள்‌, 
அயோ தந்தையின்‌ சகோதரர்‌ ட்ட குள்௱ள்‌ என்பன 
தாயின்‌ சகோதரியின்‌ ப முறையே மூத்த, 
சுணவன்‌ 9» இளைய, என்பவற்‌ 
வளர்ப்புத்‌ தந்‌ைத 5) றைக்‌ குறிக்கும்‌. 
தீ அவ்‌ அவா/ தாய்‌ ர தொடாச்‌ 
அவோ தாயின்‌ சசோ தரி A குளாச்‌ என்பன 


421 


எண்‌ உறவுமுறைப்‌ 


10 


11 


12 


13 


422 


பெயர்‌ 


கராள்‌ 


அக்ன்‌ 


கடாச்‌ 


மாம்ன்‌ 


மேய்ம்‌ 


௮ண்தம்ன்‌ 


அய்ள்‌/ 


விளிக்கும்‌ 
முறை 


அணே 


கராளே 


அகா] 
அகோ 


கடாசே 


மாமா/ 
மாமோ 


மேய்மே 


௮ண்தமா/ 


உறவு அமைப்பு 


பேசுபவர்‌ 


தந்தையின்‌ சகோ தரரின்‌ 


மனைவி 
வளர்ப்புத்‌ தாய்‌ 


மூத்த சகோதரன்‌ 


23 


தந்தையின்‌ சகோதரரின்‌ 


மகன்‌ 


தாயின்சகோ தரியின்‌ மகன்‌ ,, 


இளைய சகோதரன்‌ 


தந்தையின்‌ சகோதரரின்‌ 


மகன 


தாயின்‌ சகோதரியின்‌ 


மகன 


மூத்த சகோதரி 


தந்தையின்‌ சகோ தரரின்‌ 


மகள்‌ 


தாயின்‌ சகோதரியின்‌ மகள்‌ ,, 


இளைய சகோ தரி 


தந்தையின்‌ சகோதரரின்‌ 


மகள்‌ 


தாயின்‌ சகோதரியின்‌ மகள்‌ ,, 


தந்தையின்‌ சகோதரியின்‌ 


கணவன்‌ 

தாயின்‌ சகோதரர்‌ 
மனைவியின்‌ தந்தை 
கணவனின்‌ தந்தை 


தந்தையின்‌ சகோதரி 
தாயின்‌ சகோதரரின்‌ 


மனைவி 
மனைவியின்‌ தாய்‌ 
கணவனின்‌ தாய்‌ 


கணவனின்‌ சகோதரர்‌ 


அண்தமோ சகோதரியின்‌ கணவனின்‌ 


௮ய்ளே/ 


சகோதரார்‌ 


மனைவியின்‌ சகோதரர்‌ 


(அய்ள்பாவன்‌) (அய்ள்பாவா சகோதரரின்‌ மனைவியின்‌ 
அய்ள்பாவோ) சகோதரர்‌ 


நாதூய்ன்‌ 


நாதூயா/ 
நாதூயோ 


கணவனின்‌ சகோதரர்‌ 
மனைவியின்‌ சகோ தரி 


குறிப்புகள்‌ 


முறையே மூத்த, 
இளைய என்பவற்‌ 
றைக்‌ குறிக்கும்‌. 
தன்‌ வயதில்‌ 
மூத்தவராயின்‌ 


தன்‌ வயதில்‌ 
இளையவராயின்‌ 


தன்‌ வயதில்‌ 
மூத்தவராயின்‌ 


தன்‌ வயதில்‌ 
இளையவராயின்‌ 


எண்‌ உறவு முறைப்‌ விளிக்கும்‌ உறவு அமைப்பு பேசுபவர்‌ குறிப்புகள்‌ 


பெயர்‌ முறை 

14 மொக்‌ மொகே மகள்‌ ஆ; பெ 
கணவனின்‌ சகோதரரின்‌ 
மகன்‌ பெ 
சகோதரியின்‌ மகன்‌ பெ 
மனைவியின்‌ சகோ தரியின்‌ 
மகன்‌ ஆ 

15 மோள்‌ மோளே மகள்‌ ஆ;பெ 
கணவனின்‌ சகோ தரரின்‌ 
மகள்‌ பெ 
சகோதரியின்‌ மகள்‌ பெ 
மனைவியின்‌ சகோ தரியின்‌ 
மகன்‌ ஆ 

16 மீண்வெட்‌ மீண்வெடே மகனின்‌ மனைவி ஆ; பெ 
சகோதரியின்‌ மகள்‌ ஆ 
சகோ தரரின்‌ மகள்‌ பெ 
கணவனின்‌ சகோ தரியின்மகள்‌ பெ 
மனைவியின்‌ சகோ தரரின்மகள்‌ ஆ 

17 மோளான்‌ மோளானே மகளின்‌ கணவன்‌ ஆ; பெ 
கணவனின்‌ சகோ தரியின்மசன்‌ பெ 
மனைவியின்‌ சகோ தரரின்மகன்‌ ஆ 

18 அள்‌ ஆளோ கணவன்‌ பெ 

(ஆளே) 
19 .- பெட்‌ பெடே மனைவி ஆ 
20 மாள்‌ மாளே சகோதரத்துவ உரிமை 


2. பேரவ்‌:- 


, அய்ன்‌:- 


- அவ்‌:- 


கொண்ட நண்பன்‌ ஆ 


. பேரீள்‌:- தந்தையின்‌ தந்தையையும்‌, தாயின்‌ தந்தையையும்‌ இச்சொல்லால்‌ அழைக்கின்‌ 


றனர்‌. 

தந்தையின்‌ தாயையும்‌, தாயின்‌ தாயையும்‌ இச்சொல்லால்‌ குறிக்கின்றனர்‌. 
தந்தையும்‌, தந்தையுடன்‌ பிறந்த சகோதரர்கள்‌, தாயுடன்‌ பீறந்த சகோதரியின்‌ 
கணவன்‌, ஆகியோர்கள்‌ விளிக்க இச்சொல்‌ பயன்படுகிறது. அவர்கள்‌ தந்தை 
யின்‌ வயதிற்கு மூத்தவர்‌ எனில்‌, “டுதாடாள்‌”* எனும்‌ சொல்லையும்‌, தந்தையின்‌ 
வயதிற்கு இளையவரெனில்‌ “*குளாள்‌?' எனும்‌ சொல்லையும்‌ சேர்த்து முறையே 
“டுதாடாளய்ன்‌'' எனவும்‌, “குளாளய்ன்‌'' எனவும்‌ அழைக்கின்றனர்‌. 
தாயையும்‌, தாயின்‌ சகோதரியையும்‌, தந்தையின்‌ சகோதரரின்‌ மனைவியையும்‌ 
இச்சொல்லால்‌ குறிக்கின்றனர்‌. தாயின்‌ வயதிற்கு மூத்தவரெனின்‌ '£தொடாச்‌'? 
எனும்‌ சொல்லையும்‌; தாயின்‌ வயதிற்கு இளையவரனின்‌ ““குளாசவ்‌'' எனவும்‌ 
அழைக்கின்‌ றனர்‌. 

தன்னுடன்‌ பிறந்த மூத்தவரையும்‌, தாயின்‌ சகோதரியின்‌ மகனையும்‌, தந்தையின்‌ 
சகோதரரின்‌ மகனையும்‌-தன்‌ வயதில்‌ மூத்தவர்‌ எனின்‌-இச்சொல்லால்‌ விளிக்கின்‌ 
றனர்‌. 


423 


6. கடாள்‌:- தன்னுடன்‌ பிறந்த இளையவரையும்‌; தாயின்‌ சகோதரியின்‌ மகளையும்‌, தந்தை 
யின்‌ சகோ தரிரின்‌ மகளையும்‌-தன்‌ வயதில்‌ இளையவரெனின்‌-இச்சொல்லால்‌ விளிக்‌. 

கின்றனர்‌. ்‌ 

7. ௮கன்‌:- தன்னுடன்‌ பிறந்த மூத்தவரையும்‌, தாயின்‌ சகோதரியின்‌ மகளையும்‌, தந்தையின்‌ 
சகோதரரின்‌ மகளையும்‌-தன்வயதில்‌ மூத்தவரெனின்‌-இச்சொல்லால்‌ அழைக்கின்‌ 
றனர்‌. 

8. கடாச்‌:- தன்னுடன்‌ பிறந்த இளையவரையும்‌, தந்தையுடன்‌ பிறந்த சகோதரரின்‌ மகளை 
யும்‌, தாயின்‌ சகோதரியின்‌ மகளையும்‌-தன்‌ வயதில்‌ இளையவரெனின்‌ இச்சொல்‌ 
லால்‌ குறிக்கின்றனர்‌, 

9. மாமன்‌:- தாயுடன்‌ பிறந்த சகோதரர்‌, தந்தையின்‌ சகோதரியின்‌ கணவன்‌, தன்மனைவி 
யின்‌ தந்தை, தன்‌ கணவனின்‌ தந்தை ஆகியோர்களைக்‌ குறிக்க இச்சொல்‌ பயன்‌ 
படுகிறது. 

10. மேய்ம்‌:- தந்தையின்‌ சகோதரி, தாயின்‌ சகோதரரின்‌ மனைவி, தன்‌ மனைவியின்‌ தாய்‌, 
தன்‌ கணவனின்‌ தாய்‌ ஆகியோர்களை இச்சொல்லால்‌ அழைக்கின்றனர்‌. 

11. அய்ள்‌ தன்‌ சகோதரியின்‌ கணவன்‌. தன்‌ மனைவியின்‌ சகோதரர்‌ ஆயெவர்களைக்‌ குறிக்க 

(அய்ள்பாவ்ன்‌) ஆண்கள்‌ பயன்படுத்தும்‌ சொல்‌. 

12: அன்தம்ன்‌:- தன்‌ கணவனின்‌ சகோதரர்‌ அல்லது தன்‌ சகோதரியின்‌ கணவன்‌ இவர்களை 
இச்சொல்லால்‌ கூறுகின்‌ றனர்‌. 

13. நாதுூய்ன்‌:- தன்‌ கணவனின்‌ சகோதரிகள்‌ அல்லது தன்‌ சகோதரரின்‌ மனைவியை இச்‌ 
சொல்லால்‌ பெண்கள்‌ அழைக்கின்றனர்‌. தன்‌ மனைவியின்‌ சகோதரிகளை 
அழைச்கும்போது ஆண்கள்‌ இச்சொல்லைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. 

14, மொக்‌:- தன்‌ மகன்‌, தன்‌ சகோதரியின்‌ மகன்‌, தன்‌ மனைவிபின்‌ சகோதரியின்‌ மகள்‌ 
இவர்களைக்‌ குறிக்க ஆண்‌ இச்சொல்லை உபயோேரகிக்கின்றான்‌. பெண்‌ தன்‌ 
மகன்‌, தன்‌ சகோதரியின்‌, தன்‌ கணவனின்‌ சகோதரரின்‌ மகள்‌ இவர்களைக்‌ 
குறிக்க இச்சொல்லைப்‌ பயன்படுத்துகிறாள்‌ . 

15. மோள்‌:- தன்மகள்‌, தன்‌ சகோதரியின்‌ மகள்‌, தன்‌ கணவனின்‌ சகோதரரின்‌ மகள்‌ 
ஆகியோர்களை இச்சொல்லால்‌ பெண்‌ கூறுவாள்‌. தன்‌ மகள்‌, தன்‌ சகோதரன்‌ 
மகள்‌, தன்‌ மனைவியின்‌ சகோதரியின்‌ மகன்‌ ஆகியவர்களை கூறுவதற்கு ஆண்‌ இச்‌ 
சொல்லைப்‌ பயன்படுத்துறொன்‌ 

16. மீண்வெட்‌:- தன்‌ மகனின்‌ மனைவி, தன்‌ சகோதரியின்‌ மகள்‌, அல்லது தன்‌ மனைவியின்‌ 
சகோ கரரின்‌ மகள்‌ ஆகியோர்களைக்‌ கூற அணும்‌, தன்‌ சகோதரரின்‌ மகள்‌, தன்‌ 
கணவனின்‌ சகோதரியின்‌ மகள்‌ ஆகியோர்களைக்‌ கூறப்‌ பெண்ணும்‌ இச்சொல்லைப்‌ 
பயன்‌ படுத்துகின்‌ றனர்‌. 

17. மோளாள்‌:- தன்‌ மகளின்‌ கணவன்‌, தன்‌ சகோதரரின்‌ மகள, தன்‌ கணவனின்‌ சகோ தரி 
யின்‌ மகள்‌ -- இவர்களைக்‌ கூறப்‌ பெண்ணும்‌, தன்‌ சகோதரியின்‌ மகள, தன்‌ 
மனவியின்‌ சகோதரரின்‌ மகள்‌ -- இவர்களைக்‌ குறிக்க ஆணும்‌ இச்சொல்லைக்‌ 
கையாளுகின்றனர்‌. 

18. ஆள்‌ :- பெண்ணின்‌ கணவன்‌ 

19. பெட்‌ :- ஆணின்‌ மனைவி 

20. மாள்‌ :- தான்‌ மணம்‌ செய்யும்‌ இல்லத்தில்‌ அல்லது ஊரில்‌ தன்னுடன்‌ மணம்‌ செய்யும்‌ 
உரிமையுடைய உயிர்‌ நண்பன்‌, இவருக்குத்‌ தன இல்லத்தில்‌ சகலவிதமான காரி 
யங்களில்‌ சம பங்கும்‌ மரியாதையும்‌ உண்டு, 


424 


] மற்றவர்களை விளிக்கும்போது -- தன்‌ உறவு முறையுள்ளவர்களின்‌ பெயர்‌ னகரத்தில்‌ 
முடிந்தால்‌ பெண்‌ “ஓ எனும்‌ விளியுருபையும்‌, ஆண்‌ ஆ” எனும்‌ விளியுருபையும்‌ பயன்படுத்து 
கின்றனர்‌. ஏனைய மெய்யில்‌ (மகரம்‌ அல்லது ளகரம்‌ அல்லது ணகரம்‌) முடி யும்‌ உறவுமுறைப்‌ 
பெயர்களில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலரும்‌ £ஏ' எனும்‌ விளியுருபைப்‌ பயன்படுத்‌ துகின்றனர்‌. 


உதாரணமாகக்‌ கீழேயுள்ளவற்றைக்‌ காணலாம்‌. 


பெண்‌ :- அயோ நீம்‌ இய்க்வாம்‌. 
““ஓ! அப்பா! நீங்கள்‌ இங்கே வாருங்கள்‌! ” 
ஆண்‌ :- அயா நீம்‌ இய்க்வாம்‌. 


“ஓ! அப்பா! நீங்கள்‌ இங்கே வாருங்கள்‌!” * 
ஆண்‌-பெண்‌: கராளே நீ ஓகாத ! 

“ஏ! தம்பி நீ போகாதே!” 

இவ்வாறு விளியுருபைப்‌ பயன்படுத்தும்‌ தன்மை குறிப்பிடக்தக்கது. 

மற்றகோகாலில்‌ தனக்கு உறவினர்கள்‌ இல்லையெனில்‌, அக்கோகாலில்‌ உறவு 

முறையை ஏற்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. எப்படியெனில்‌ கோத்தர்‌ ஒருவரின்‌ முழங்காலைத்‌ 
தொட்டு, தன்‌ நெற்றி அவருடைய முழங்காலில்‌ படும்படி வணங்குவார்‌. அவரும்‌ இதைப்‌ 
போல்‌ செய்வார்‌. இப்படி அவர்கள்‌ செய்யின்‌ அவர்கள்‌ இருவரும்‌ உடன்பிறந்த சகோதரர்கள்‌ 
போல்‌ கருதப்படுவார்கள்‌. இதற்குப்பின்‌ அவ்விருவரும்‌ ஒரே வீட்டில்‌ மணம்‌ செய்துகொள்ள 
லாம்‌. இத்தகைய உறவுமுறையை ““மாள்‌'' என்று அழைக்கின்றனர்‌. இத்தகைய வழக்கம்‌ 
திலகிரியிலுள்ள மற்ற பழங்குடி மக்களிடையே இல்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
கோத்தர்களது சமூக அமைப்பினை அறிவதற்கும்‌ ஆராய்வதற்கும்‌ உறவுமுறை பெரிதும்‌ பயன்‌ 
படுகின்றது. 


Foot Notes 


1 கோ. சுப்பையா - கோத்தர்கள்‌ - ஓர்‌ அறிமுகம்‌, - 89, மதுரை - 1 
2 Prof. M.B. Emencau - Kota Texts, California university Publication, 44, California, U.S.A. 


3 0, Subbiah-A Desoriptivo Grammer of Kota Language (Ph.D. in Progress), Annamalai Univers'ty. 


SELECTED BIBLIOGRAPHY 


ச்‌ 


] M.B. Emeneau- Dravidian Kinship Terms., Dravidian Lingustics, Ethnology and Folk Tales, 
ஞர்‌, of Linguistics, Annamalal university, Annamalainagar. 


2 ஜுர, Karvo= Kinship organization in India, Asia Publishiag House, Bombay. 
3 Dr. D.N. Majumdar - Races and Cultures of India, Asia Publishing House, Bombay, 


4 Dr. David, G. Mondolbaum - The Kotas in their social setting year Book of the American 
Philosophical Bocicty 1957. 


ந 0, Subbiah - Field Notes on Kotas (Unpublished), 


425 


கண்ணப்பரும்‌ கடவுளும்‌ 


0.0 அறுபத்து மூன்று நாயன்மார்கள்‌ 
செயற்கருஞ்‌ செயல்கள்‌ செய்த பெரியவர்‌ 
களாக வைத்து எண்ணப்படுகின்‌ றனர்‌. 
அவர்களுள்‌ கண்ணப்பர்‌ ஒருவர்‌. 


0.1. 1. கண்ணப்பரின்‌ கதைவளர்ச்சி 
யையும்‌ 2 சுண்ணப்பரின்‌ தந்‌ைத வழிபாட்‌ 
டுக்கும்‌ கண்ணப்பரின்‌ சிவ வழிபாட்டுக்கு 
மிடையே உள்ள மாறுபாடுகளையும்‌ 3. கண்‌ 
ணப்பரைச்‌ சிவனடி யாராக்குவதில்‌ உள்ள 
மூன்று கட்டங்களையும்‌, 4, சிவனடியாராக்கு 
வதில்‌ நந்தனார்க்கும்‌ கண்ணப்பர்க்கும்‌ 
இடையே காட்டப்பட்ட வேறுபாடுகளையும்‌ 
அவற்றிற்கான காரணங்களையும்‌ ஆராய்வதே 
இக்கட்டுரையின்‌ நோக்கம்‌. 


1.1. கண்ணப்பருக்கு அவர்‌ பெற்றோ 
ரீட்ட பெயர்‌ திண்ணன்‌ என்பது. இது தற்‌ 
கால இனக்குழுப்‌ பழங்குடி மக்களில்‌ ஆண்‌ 
பால்‌ பெயராக இருப்பதைக்‌ காணலாம்‌, 
அடியாராக ஆனபிறகு இவருக்கு இடப்பட்ட 
பெயர்தான்‌ கண்ணப்பர்‌ என்பது. 


பெரிய புராணம்‌ கூறும்வழியே கண்ணப்‌ 
பரின்‌ கதையைக்‌ காண்போம்‌. பொத்தப்‌ 
பிநாட்டில்‌, உடுப்பூரில்‌, வேடர்க்கதிபதியாக 
வீளங்கினான்‌ நாகன்‌. அவனுக்கு நீண்டநா 
ளாகக்‌ குழந்தை இல்லாதிருந்து வேலையும்‌ 
கொற்றவையயும்‌ இன்னுங்‌ காட்டிலுள்ள 
சிறு தெய்வங்களையும்‌ வழிபட்டு ஒரு மகனைப்‌ 
பெறுறொன்‌; அவனே இண்ணன்‌. 


426 


௨. மீனாட்சி சுந்தரம்‌ 


வனவிலங்குகள்‌ குறவர்களின்‌ பயிர்களுக்‌ 
குத்‌ தீமை விளைவித்தன. அவ்விலங்குகளை 
வேட்டையாடத்‌ தலைமையேற்று வரும்படிக்‌ 
குறவர்கள்‌ தம்‌ தலைவனிடம்‌ வேண்டினர்‌. 
நா கன்‌ முதுமையடைந்து விட்டதால்‌, திண்‌ 
ணனைத்‌ தலைவனாக்கிக்‌ கொற்றவையை வழிப 
டச்‌ செய்து வேட்டைக்கு அனுப்பினான்‌. 


கொடிய பல விலங்குகளைத்‌ திண்ணன்‌ 
வேட்டையாடினான்‌, திண்ணனும்‌, நாணன்‌ 
காடன்‌ என்ற அவனிரு தோழர்களும்‌ குழுவி 
லிருந்து பிரிந்து ஒரு காட்டுப்‌ பன்‌ றியைத்‌ 
துரத்திச்‌ செல்கின்றனர்‌. அரிதில்‌ முயன்று 
அதைக்‌ கொன்றான்‌ திண்ணன்‌, 


நாணன்‌, அருகிலிருந்த மலையில்‌ குடுமித்‌ 
தேவர்‌ இருப்பதாகக்‌ கூறி,பன்றியைக்‌ காடன்‌ 
சுடுவதற்குள்‌ கண்டு ஓர்‌ கும்பிடு போட்டு 
வரலாம்‌ என்று திண்ணனை அழைத்தான்‌. 
திண்ணன்‌ குடுமித்‌ தேவரைக்‌ கண்டவுடன்‌ 
ஆறாக்‌ காதல்‌ கொண்டான்‌. முனிவர்‌ ஒருவர்‌ 
அவருக்கு மலரிட்டு வழிபட்டிருப்பதை 
அறிந்து தானும்‌ அவ்வாறே வழிபடநினை த்‌ 
தான்‌, இறங்க மனமின்றி அக்குன்‌ றிலிருந்து 
இறங்கி சுட்டுவைத்திருந்த பன்றி ஊனினை 
சுவைபார்த்து எடுத்துத்‌ தேக்கிலையிற்‌ 
கொண்டு சென்று ௮க்குடுமித்‌ தேவருக்கு 
அமுது செய்வித்தான்‌. இரவுமுழுவதும்‌ கண்‌ 
விழித்து ௮வரைக்‌ காத்தான்‌. 


நாணனும்‌ காடனும்‌ இனக்குழுத்‌ தெய்வ 
தம்பிக்கையுடையவர்கள்‌, வேல்‌, மரம்‌, 
கொற்றவை முதலிய தெய்வங்களை சடங்கு 
கள்‌ பலிசள்‌ மூலம்‌ வழிபாடு செய்பவர்கள்‌, 
எனவே, அவர்களுக்குத்‌ திண்ணன்‌ செயல்‌ 
விபரீதமாகப்பட்டது. வேண்டி அழைத்தும்‌ 
வராமற்‌ போகவே, அவனது பெற்றோரிடம்‌ 
செய்தியைக்‌ கூறுவதற்கு அவனைத்‌ தனியே 
விட்டு விட்டுத்‌ திரும்பினர்‌. பிறகு திண்ண 
னின்‌ பெற்றோர்கள்‌ வந்து அழைத்தபோது, 
அவன்‌ திரும்பிவர மறுத்து விட்டான்‌. இர 
வில்‌ கண்விழித்துக்‌ காப்பது, பகலில்‌ வேட்‌ 
டையாடி மாலையில்‌ ஊன்‌ உணவைப்‌ 
படைத்து வழிபடுவது இவ்வாறே ஐந்து நாட்‌ 
கள்‌ கழிந்தன. 


மாலையில்‌ திண்ணன்‌ ஊனமுது படைத்து 
வழிபடுகின்றான்‌ . முனிவர்‌ பகலில்‌ மலரிட்டுத்‌ 
தமது ஆகம முறைக்கேற்ப வழிபடுகின்றார்‌. 
அந்த ஐந்து நாட்களும்‌ திண்ணனை முனிவர்‌ 
காணவில்லை. திண்ணன்‌ முனிவரைக்‌ காண 
வில்லை, திண்ணனின்‌ வழிபாட்டில்‌ அவர்‌ 
அருவருப்‌ படைகிறார்‌. முனிவரின்‌ கனவில்‌ 
சிவன்‌ தோன்றி, “அவனுடைய அறிவெல்‌ 
லாம்‌ நமையறியும்‌ அறிவு?” (பாடல்‌ 157) 
அவனை, அறிவிலன்‌ என்றிகழாது நாளை அவ 
னது அன்பை மறைந்திருந்து காண்க'” என்று 
கூற முனிவர்‌ ஓளிந்திருந்தார்‌. 


ஆறாவது நாள்‌, 
யாடி, உணவு கொண்டு வரும்பொழுது பல 
திய சகுனங்களைக்‌ சுண்டான்‌; விரைந்து வந்‌ 
தான்‌. குடுமித்‌ தேவரின்‌ ஒரு கண்ணிலே 
இரத்தம்‌ வழிவதைக்‌ கண்டான்‌, அக்‌ 
கொடுமை இழைத்த குற்றவாளியை நாற்‌ 
புறமும்‌ தேடினான்‌. எவரையுங்‌ காணாமல்‌, 
வழிகின்ற இரத்தத்தினைத்‌ தடுத்து நிறுத்தத்‌ 
தானறிந்த பச்சிலைகளின்‌ சாறெடுத்துப்‌ 
போட்டான்‌. குருதி கொட்டுவது நிற்க 
வில்லை. உறுப்பிற்கு உறுப்பிடல்‌ என்ற தனது 
குல மரபுப்படி தன்‌ கண்ணை அம்பால்‌ 
அகழ்ந்து அப்பினான்‌. புண்‌ கண்ணாயிற்று 
மற்ற கண்‌ புண்ணாயிற்று, எஞ்சியிருந்த ஒரு 
கண்ணையும்‌ புதிதாகத்‌ தோன்றிய புண்ணில்‌ 
அப்ப நினைத்த திண்ணன்‌ தன்‌ செருப்புக்‌ 
காலை, சிவலிங்கத்தில்‌ அப்புண்ணின்‌ அருகில்‌ 


17 


திண்ணன்‌ வேட்டை . 


ஊன்‌ றி, எஞ்சிய கண்ணை அம்பால்‌ தோண்ட 
முற்படும்‌ பொழுது சிவன்‌, அவன்‌ செயலைத்‌ 
தடுத்து ““கண்ணப்ப'” என்ற பெயரிட்ட 
மைத்து என்றும்‌ தன்பக்கம்‌ நிற்கும்படி 
நிறுத்திக்‌ கொண்டார்‌. 

12. இக்கதையின்‌ மூல அம்சங்கள்‌ இலக்‌ 
கியத்தில்‌ பெரிய புராணத்திற்கு முன்னரே 
காணப்படுகின்றன. எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
தோன்றிய சுந்தரரது திருத்தொண்டத்‌ 
தொகையில்‌ கண்ணப்பர்‌ பெயரை அவர்‌ 
சுட்டியுள்ளார்‌. திருத்தொண்டத்‌ தொகை 
யில்‌ குறிப்பிடப்பட்ட அடியார்கள்‌ ஒவ்வொ 
ருவர்‌ கதையையும்‌ சுருக்கமாகக்‌ கூறும்‌ 
திருத்தொண்டத்‌ திருவந்தாதியில்‌ கண்ணப்‌ 
பர்‌ பெயருங்‌ குலமும்‌, அவர்‌ சிவனடியாரா 
வதற்குத்‌ தகுதி பெற்றதற்குரிய செயலும்‌ 
கூறப்பட்டுள்ளன. திருத்தொண்டத்தொகை 
காலத்தில்‌ கண்ணப்பர்‌ கதை வாய்வழிக்‌ 
கதையாக வழங்கியிருத்தல்‌ வேண்டும்‌. 
பெரியபுராணம்‌ அவரது குலத்தின்‌ பண்பாடு, 
வாழ்க்கை முறைகள்‌, அவற்றை விடுத்துக்‌ 
கண்ணப்பர்‌, உயர்ந்த சாதிகள்‌ வர்க்கங்‌ 
களின்‌ சமயத்தையும்‌ வணக்க முறையையும்‌ 
ஏற்றுக்கொண்டது ஆயெ செய்திகளை விரி 
வாகக்‌ கூறுறெது. 


1,8. ““கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்‌ 
பந்கு அடியேன்‌!” என்று திருத்தொண்டத்‌ 
கொகையில்‌ சுந்தரர்‌ கண்ணப்பரைக்‌ குறிப்‌ 
பிடுகின்றார்‌. 


1-4. “நிலத்திற்‌ நிகழ்‌ இருக்காளத்தியார்‌ 
திருநெற்றியின்‌ மேல்‌ நலத்திற்‌' பொழிதரு 
கண்ணிற்‌ குருதி கண்டுணடுங்கி வலத்திற்‌ 
கடுங்கணையாற்றன்‌ மலர்க்கண்‌ இடந்தப்‌ 
பினான்‌ குலத்திற்‌ கிராதனங்‌ கண்ணப்பனா 
மென்று கூறுவதே!” என்று அவரைப்பற்றிச்‌ 
சிறிது விரிவாகக்‌ கூறியுள்ளார்‌ நம்பியாண்‌ 
டார்‌ நம்பி. இப்பாட்டில்‌ நாம்‌ மேற்கூறிய 
படி கண்ணப்பரின்‌ குலம்‌ கிராதன்‌ என்பதும்‌ 
௮வரது கண்பிடுங்கி அப்பிய செயலும்‌ கூறப்‌ 
பட்டது. 


15. சேக்கிழார்‌ பெரிய புராணம்‌ எழுது 
வதற்கு முன்‌ கண்ணப்பரைப்பற்றி மாணிக்க 
வாசசரும்‌ திருநாவுக்கரசரும்‌ தமது பாடல்‌ 
களிற்‌ குறிப்பிடுதின்‌ றனர்‌. 


427 


“கண்ணப்பன்‌ ஒப்பதோர்‌ அன்பின்மை 
கண்டபின்‌ 
என்னப்பன்‌ என்னொப்பில்‌ என்னையுமாட்‌ 
கொண்டருளி 
வண்ணப்‌ பணித்தென்னை வாவென்ற வான்‌ 
கருணே 
சுண்ணப்‌ பொன்னீற்றற்கே சென்றூதாய்‌ 
( கோத்தும்பீ!” 


என்று கண்ணப்பரது அன்புடைமை தம்மை 
விடச்‌ சிறந்ததென்று புகழ்கிறார்‌ மாணிக்க 
வாசகர்‌. 


**தரப்பதோர்‌ வில்லும்‌ அம்பும்‌ கையுடை 
இறைச்சிப்‌ பாரம்‌ 
தோற்பெருஞ்‌ செருப்புந்‌ தொட்டுத்‌ 
தூயவாய்க்‌ கலசமாட்டித்‌ 
தீப்பெருங்‌ கண்கள்‌ செய்யக்‌ குருதி 
நீரொழுகத்‌ தன்கண்‌ 
கோப்பது பற்றிக்‌ கொண்டார்‌ குறுக்கை 
வீரட்டனாரே!'” 


என்று 7ம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த திருநாவுக்‌ 
கரசர்‌ தருக்குறுகைத்‌ திருநேரிசைத்‌ திருப்பதி 
கத்தில்‌ கண்ணப்பர்‌ செய்த வழிபாட்டு 
முறையைக்‌ காட்டுகின்றார்‌. இச்செய்யுள்‌ 
முன்காட்டிய வற்றுக்கெல்லாம்‌ முந்தியது. 
இதனைப்‌ பின்பற்றி நம்பியாண்டார்‌ திருவத்‌ 
தாதிச்‌ செய்யுள்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 


7:6. இவ்வாறு அன்‌ புநெறியில்‌ முதிர்ந்த 
மாணிக்கவாசகரும்‌ நாவுக்கரசரும்‌ கண்ணப்‌ 
பரின்‌ அன்பு வழிபாட்டினையும்‌ தியாகத்தை 
யும்‌ போற்றுகின்றனர்‌. இவர்களிருவருக்கும்‌ 
கண்ணப்பரின்‌ வேடர்குலம்‌ கண்ணிற்‌ பட 
வில்லை. நம்பியாண்டார்‌ நம்பி “குலத்திற்‌ 
இராதன்‌” என்று குலத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌ என்பது எண்ணத்தக்கது. 


“. சுந்தரருக்கும்‌ நம்பியாண்டார்‌ நம்‌ 
பிக்கும்‌ மனப்பான்மையில்‌ வேறுபாடு காணப்‌ 
படுவது இயல்பே, சுந்தரர்‌ இறையடியார்‌ 
(நந்தனார்‌) மனப்பப ன்மையைச்‌ அருக்கமாகச்‌ 
“சசெம்மை* என்று குறிப்பிடுகின்றார்‌ ஆனால்‌ 
தம்பியாண்டார்‌ நம்பி, பக்தியைப்‌ பற்றிச்‌ 
சிறப்பாகக்‌ கூறும்‌ அதே வேளையில்‌ சம்பந்தப்‌ 
பட்ட அடியாறாடைய சமூக அந்தஸ்தையும்‌ 


428 


164, 156, 162, 


சுட்டுவது கூர்ந்து கவனிக்கற்பாலது,”?1 
கைலாசபதி அவர்கள்‌ நந்தனார்க்குச்‌ சொன்ன 
இவ்விளக்கம்‌ கண்ணப்பருக்கும்‌ பொருந்தும்‌. 


1-7. மணிவாசகர்‌ கண்ணப்பரின்‌ அன்‌ 
பிற்குத்‌, தன்னன்பு இணையாகாது என்று 
மட்டுமே குறிக்கிறார்‌. திருநாவுக்கரசர்‌ இறை. 
வன்‌ கண்ணில்‌ குருதியைக்‌ கண்டவுடன்‌ தன்‌ 
கண்ணைப்‌ பெயர்க்க அம்பினைக்‌ கண்ணில்‌ 
ஊன்‌ றியதனை மட்டுமே குறிக்கின்றார்‌. 


1:8. அக்குடுமித்‌ தேவரைத்‌ திண்ணனைத்‌. 
தவிர வேறு ஒரேயொருவர்‌ வழிபட்டதாகச்‌ 
சேக்கிழார்‌ கூறுகின்றார்‌. 138ச5வது பாடலில்‌ 
அவரை அறிமுகப்படுத்தி, 140, 752, 155, 
166, 184-வது பாடல்களில்‌ 
திரு, மா, அருள்‌, மறை, ஞானமா முனிவர்‌ 
என்று அடைமொழி புணர்த்து எட்டு இடங்‌ 
களிற்‌ கூறி 149வது பாடலில்‌ அந்தணர்‌ என்‌ 
றும்‌ 109வது பாடலில்‌ பார்ப்பான்‌ என்றும்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. அம்முனிவரின்‌ வழிபாடு 
ஆகம வழிபாடு என்பதனை, 


*ஏய்தியசீர்‌ ஆகமத்தில்‌ இயம்பிய பூசனைக்‌ 
கேற்பக்‌ 
கொய்த மலரும்‌ புனலும்‌ முதலான 
கொண்டனைதந்தார்‌'” 


என்று சேக்கிழார்‌ குறிப்பிடுகின்றார்‌. சவகோ 
சரியார்‌ என்று அவர்க்குப்‌ பெயரிகின்றார்‌. 
இது மேல்‌ சாதியாருடைய கோயில்‌ வழி 
பாடாகும்‌. 


1.9 திண்ணன்‌ வழிபட்டதனால்‌ டந்த 
இறைச்சி எலும்புத்‌ துண்டுகளைக்‌ கண்ட 
அவர்‌, திடுக்குற்று, அகல மிதித்தோடி, 
“இந்த அநுசிதங்‌ கெட்டேன்‌; யார்‌ செய்‌ 
தார்‌ என்றழிவார்‌”” என்று கூறுகின்றார்‌ சேக்‌ 
கிழார்‌. ஆனால்‌ திண்ணன்‌ குடுமித்தேவரை 
கண்டவுடன்‌ ஆராக்‌ காதல்‌ கொண்டான்‌. 
“இந்தப்‌ பச்சிலையொடு பூவும்‌ பறித்திட்டு 
நீரும்‌ வார்த்து மச்சிது செய்தார்‌ யாரே'* 
என்று நாணனிடம்‌ கேட்டான்‌ அவன்‌. அன்‌ 
ரோர்‌ நாள்‌ உன்‌ தந்தையுடன்‌ வேட்டைக்கு 
வந்தபோது, “குளிர்ந்த நீர்‌ இவரையாட்டி 
ஒன்றிய விலைப்‌ பூச்சூட்டி முன்பறந்தோர்‌ 
பார்ப்பான்‌ அன்றிது செய்தான்‌; இன்றும்‌ 


அவன்‌ செய்ததாகும்‌'' என்றான்‌. இதைக்‌ 
கேட்டவுடன்‌, “திருக்காளத்தி நாயகர்க்கு 
இனிய செய்கை எண்ணிய இவை கொலாம்‌” 
எனக்கருதிக்‌ கடைப்பிடிக்கத்‌ தொடங்கி 
விட்டான்‌. 


இதிலிருந்து திண்ணன்‌ முனிவரின்‌ வழி 
பாட்டு முறையை அறிந்தவுடன்‌ அப்படியே 
பின்பற்றத்‌ தொடங்கி என்றும்‌, ஆனால்‌, 
முனிவர்‌ திண்ணனின்‌ வழிபாட்டை, “அநுசித 
மாசுக்‌ கருதி வெறுத்து அதற்குப்‌ பரிகாரம்‌ 
செய்து, மீண்டும்‌ நீராடிவந்து வழிபடுகன்றார்‌ 
என்றும்‌ அறிகின்றோம்‌. 


1,10. அந்தணர்‌ முனிவர்‌ போன்ற மேல்‌ 
சாதியினர்‌ வழிபாட்டினை வேட்டுவக்‌ குடியி 
னர்‌ ஏற்றுக்கொள்ளுதல்‌ வேண்டுமெனச்‌ சிவ 
கோசரியார்‌ கருதினார்‌, வேட்டுவரது வழி 
முறையை வெறுத்தொதுக்கும்‌ அந்தணர்‌ 
போன்ற உயர்‌ சாதியினரது மனத்‌ தயக்கத்‌ 
தையே சேக்கிழார்‌ சிவசோசரியாரின்‌ மனத்‌ 
தயக்கத்தில்‌ வைத்துக்‌ காட்டியுள்ளார்‌ என்ற 
குறிப்பும்‌ இதன்‌ மூலம்‌ நமக்குக்‌ கிடைக்‌ 
கின்றது. 


1.11, சவகோசரியாரை சேக்கிழார்தான்‌ 
அறிமுகப்படுத்துகிறார்‌. சேக்கிழார்‌ படைத்த 
புதிய பாத்திரமே சிவகோசரியார்‌ என்று 
கொள்ளலாம்‌. இராசராச சோழன்‌, குலோத்‌ 
துங்க சோழன்‌ போன்ற சோழப்‌ பெருவேந்‌ 
தர்கள்‌ காலத்திலேயே நிறையக்‌ கற்கோயில்‌ 
கள்‌ கட்டப்பட்டன. அக்சோயில்களில்‌ வழி 
பாடு செய்விக்க அந்தணர்கள்‌ நியமிக்சுப்பட்‌ 
டனர்‌. அவர்களுக்கும்‌ கோயில்களுக்கும்‌ 
நிலங்கள்‌ ஒதுக்கப்பட்டன, எனவே அக்கால 
கட்டத்தில்‌ விளங்கிய சேக்கிழார்‌ சிவகோசரி 
யாரைப்‌ புதிதாகப்‌ படைத்துள்ளார்‌ என்று 
கொள்வதே ஏற்புடையதாகும்‌. 


2,0. இனி, கண்ணப்பரின்‌ தந்தை வழி 
பட்ட சிறு தெய்வ வழிபாட்டிற்கும்‌ கண்ணப்‌ 
பர்‌ வழிபட்ட சிவ வழிபாட்டிற்கும்‌ இடையே 
யுள்ள மாற்றங்களின்‌ வளர்ச்சியை முறை 
யாகப்‌ பார்ப்போம்‌. 


2,1. வேடர்க்கதிபதியாக விளங்கிய நாக 
னின்‌ குல இயல்பு கூறவந்த சேக்கிழார்‌, 


“குற்றமே குணமாக வாழ்வான்‌; கொடு 
மையே தலைநின்றுள்ளான்‌* என்று கூறு 
கின்றார்‌. இவன்‌ நீண்ட நாள்‌ குழந்தை 
யின்றி யிருந்து “செவ்வேல்‌” (முருகவேள்‌) 
முன்றிலிற்‌ சென்று வழிபட்டான்‌. அதாவது 
வேலை வணங்கினான்‌, வேல்‌ வழிபாட்டோடு 
கொற்றவையையும்‌ வழிபடுதின்றான்‌. அத்‌ 
துடன்‌ காட்டிலுள்ள சிறு தெய்வங்களையெல்‌ 
லாம்‌ வழிபடுகின்றான்‌. 


2.2, மகன்‌, திண்ணன்‌ கன்னிவேட்டை 
யாடப்‌ போவதற்கு முன்‌, தேவராட்டியை 
அழைத்து மகன்‌ வெற்றிபெற, “காட்டி 
லுறை தெய்வங்கள்‌ விரும்பியுண்ணக்‌ காடு 
பலி ஊட்டு'' என்றான்‌, அவளும்‌ ““டகொற் 
றவன தெய்வங்கள்‌ மகிழ ஊட்டுவன குறை 
வின்றிக்‌ கொடுபோனாள்‌. திண்ணன்‌. வேட்‌ 
டைக்குரிய வேடந்தரித்து நின்ற வேளை, 
"கானப்‌ பலிநேர்‌ சுடவுட்‌ பொறையாட்டி”* 


வந்தாள்‌ ““தந்தையினும்‌ பெரிய நன்மை 
பெறுக'” என்று வாழ்த்தினாள்‌. 
2:3 இவை காட்டுவகென்ன? திண்ண 


னின்‌ தந்தையும்‌ அவன்‌ முன்வரும்‌ குறிஞ்சி 
நில மக்களுக்கே உரிய முறையில்‌ காட்டியுள்ள 
சிறுதெய்வங்களையும்‌ வேலையுமே வழிபட்ட 
னர்‌; சிவவழிபாடோ, சிவலிங்க வழிபாடேஈ 
செய்திலர்‌ என்பதேயாம்‌. 


நடுகடல்‌ வழிபாடுகள்‌ (பின்னர்‌ விரி 
வாகப்‌ பார்ப்போம்‌) போலவே, வேல்‌ வழி 
பாடுகளும்‌ மிகப்‌ பழங்காலத்திலேயே இருந்‌ 
தன. “வேலால்‌ வீரர்க்கு வெற்றியுள்ள 
தாகுக, என வேலினைச்‌ குறித்து விளக்கேற்றி 
வழிபடுதல்‌ மரபு"! இதனைத்தான்‌ தொல்காப்‌ 
பியர்‌, “வேலை நோக்கிய விளக்கு நிலை'* 
என்று பாடாண்‌ திணைக்குரிய துறைகளுள்‌ 
ஒன்றாக வைத்துக்‌ குறிப்பிடுகின்றார்‌.3 


இன்று மூருகனை வழிபடும்‌ முறை வேறு; 
அன்று வேலை வழிபட்டமுறை வேறு, :*திருப்‌ 
பரங்குன்றத்தில்‌ இருவகை வழிபாட்டு முறை 
கள்‌ வருணிக்கப்படுகின்றன. கோயிலில்‌ சிலை 
உருவில்‌ செவ்வேலை வழிபட்ட செய்தியோடு 
கோயிலுக்கு வெளியே கடம்ப மரத்தடியில்‌ 
வேலன்‌ வெறியாட, பொதுமக்கள்‌ வேலையும்‌ 


429 


, கடம்ப மரத்தையும்‌ 
பட்டுள்ளது” 

“தமிழ்‌ நாட்டில்‌ முருக வழிபாட்‌ 
டிற்குத்‌ தோற்றமாயிருந்தது வேலன்‌ வெறி 
யாடல்‌. இது ஓர்‌ இனக்குழு வழிபாட்டு 
(Tribal worship) முறையாகும்‌.  மரவழி 
பாடும்‌ வேல்வழிபாடும்‌ உருவ வழிபாட்‌ 
டுக்குப்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முத்தியன 
என்பதை மானிடவியலாளர்‌ விளச்கியுள்ள 
னர்‌''ஃ 


வழிபட்டதும்‌ கூறப்‌ 


““குலங்களாகவம்‌ குடிகளா கவும்‌ (Tribes 
an ௦125) மக்கள்‌ வாழ்ந்த புராதனக்‌ 
கூட்டுமுறை வாழ்க்கையிலே, கொற்றவை, 
வேலன்‌, வருணன்‌ முதலிய தெய்வங்களே 
சிறப்புடையதாயிருந்‌்தன”'5 


“பழந்தமிழர்கள்‌ தடைகளைத்‌ தவிர்க்‌ 
கவும்‌ வெற்றி பெறவும்‌ நோய்களைத்‌ தீர்க்கவும்‌ 
வேலன்‌ வெறியாடி முருகு என்ற தெய்வ 
அவேசங்‌ கொண்டு வருவது மொழிதலை 
நம்பினர்‌ என்றே ௮கஇலக்கிய செய்திகளிலி 
ருந்து தெரிகிறது. இத்தெய்வம்‌ குறிஞ்சிநில 
மக்களது தெய்வம்‌” *4 


““மேலமலையில்‌ இன்றும்‌ வாழ்ந்து வரு 
கின்ற இனச்குழு மக்கள்‌ இதுபோன்‌ ற வேலன்‌ 
வழிபாட்டினை நடத்தி வருகின்றனா்‌. அங்‌ 
குள்ள பூம்பொறை நாதர்‌ கோயிலுக்குத்‌ 
தமது காணிக்கைப்‌ பொருள்களை ஓர்பெட்டி 
யில்‌ எடுத்துச்‌ சென்று வைத்து வழிபடுகின்‌ 
றார்கள்‌. இதற்கு தேவப்பெட்டி வைத்தல்‌ 
என்று பெயர்‌. அவர்களின்‌ இந்த விழா 
““குன்னூட்டு விழா” என்‌ றழைக்சப்படு 
தின்றது ஆனால்‌ பிற்காலத்தில்‌, அவ்விடத்தில்‌ 
“பூம்பொறை நாதன்‌? என்ற பெயரில்‌ 
முருகன்‌ இடம்‌ பெறுகிறான்‌. "0 


24 நாகன்‌ குறிஞ்சி நிலத்தில்‌ வாழ்ந்த 
வேடர்‌ தலைவனாதலால்‌, அவனுக்கு வேலே 
தெய்வம்‌ என்பது சாலவே பொருந்தும்‌. அத்‌ 
துடன்‌ தேவராட்டி, “இகாற்றவன தெய்‌ 
வங்கள்‌ மகிழ ஊட்டுவன குறைவின்‌ றிக்‌ 
கொடு போனாள்‌?” என்ற சேக்கிழார்‌ வாக்கு 
குன்னூட்டு விழாவிற்குக்‌ கொண்டு செல்‌ 
இன்ற *தேவபெட்டி வைத்தலு'டன்‌ பெரிதும்‌ 
உடன்‌ படுகின்‌ றது. 


430 


“திருக்காளத்தி மலைமிசை எழுந்து 
செவ்வே கோணமில்‌ குடுமித்தேதவர்‌ 
இருப்பர்‌?” அவரை, காடன்‌ பன்றியைச்‌ சுடு 
வதற்குள்‌ கண்டு வணங்கி வந்து விடலாம்‌ 
என்று மட்டுமே நாணன்‌ கூறுகிறான்‌; பூவிட்டு 
வழிபட்டதைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ பொழுதும்‌ 
பார்ப்பான்‌ ஒருவன்‌ செய்த வழிபாடு என்று 
விருப்பற்று கூறுகின்றான்‌. ஏனெனில்‌ தன்‌ 
மரபு வழிபாட்டிலேயே நாணன்‌ மனம்‌ 
ஊன்றி நிற்கின்றது. இவனுக்கும்‌ திண்ண, 
னுக்குமிடையே தோன்றிய முரண்பாட்‌ 
டினைச்‌ சற்று விரிவாகப்‌ பின்னால்‌ பார்ப்‌ 
போம்‌. 


2:6 இனக்குழு மக்கள்‌ குன்று, மரம்‌, 
வேல்‌ என்று பல பொருள்களை வழிபட்டனர்‌ 
என்று பார்த்தோம்‌, £கொற்றவன தெய்வங்‌ 
கள்‌ மகிழ்‌ என்று வரும்‌ தொடரால்‌ நாக 
னும்‌ பல தெய்வங்களை வழிபட்டனன்‌ 
என்றறிகின்றோம்‌. ஆனால்‌ திண்ணன்‌ சிவலிங்க 
வழிபாட்டில்‌ மட்டும்‌ ஈடுபடுகின்றான்‌. இம்‌ 
மாற்றமும்‌ கவனிக்கத்‌ தக்கது. 


2:7 அடுத்து, நாகன்‌ வேலனை வழிபட்டு 
வேண்டிக்‌ கொள்ளும்‌ வேண்டுதல்‌ முறைக்கும்‌ 
திண்ணனின்‌ வேண்டுதல்‌ முறைக்கும்‌ 
இடையே உள்ள வேறுபாடு தன்‌ மகன்‌ கன்னி 
வேட்டைக்கு போகும்‌ போது அவன்‌ வெற்றி 
பெறவேண்டு மென்ற நோக்கத்தோடு 
வேலன்‌ மூலம்‌ வேலையும்‌, தேவராட்டி மூலம்‌ 
கொற்றவையையும்‌ வழிபடச்‌ செய்றொன்‌. 
வேட்டையின்‌ வெற்றியாகிய லோகாயத 
இன்பமே அவனது நோக்கமாக அமை 
கின்றது. 


“வேலும்‌ கடம்பமரமும்‌ வேலன்‌ மீதேறி 
வாழ்த்துக்‌ கூறும்‌ தெய்வமும்‌ இத்தகைய 
விழாக்களை நடத்தும்‌ நிலையில்‌ தங்களைச்‌ 
செல்வமும்‌ மகிழ்ச்சியும்‌ உடையவர்களாக 
வைத்திருச்க வேண்டும்‌ என்பதே அவர்கள்‌ 
விருப்பம்‌.”*7 


ஆனால்‌ திண்ணன்‌ குடுமித்தேவரை வழி 
பட்டுத்‌ தனது நலனுக்காக யாதும்‌ வேண்ட 
வில்லை. தன்னலம்‌ அனைத்தையும்‌ அழிக்கின்‌ 
முன்‌, இரவு முழுவதும்‌ தூங்காமல்‌ சண்‌ 
விழித்துக்‌ காக்கின்றான்‌; பகலில்‌ வேட்டை 


'யாடித்‌ தானுண்ணாமல்‌ படைக்கிறான்‌ . உணவு 
உறக்கத்தை தியாகம்‌ செய்து, “கூடும்‌ அன்‌ 
பினால்‌ கும்பிடலே அன்றி வீடும்‌ வேண்டஈ 
விறலின்‌ விளங்‌இனார்‌”*8 என்ற பக்திமான்கள்‌ 
வரிசையில்‌ முன்நின்று சைவசித்தாந்த 
முறைக்கேற்ற ஆகம வழிபாடாக இறைவனே 
மிகவும்‌ விரும்பத்தக்க வழிபாடாக - அமை 
கின்றது திணணனின்‌ வழிபாடு. 


2 8 திண்ணனின்‌ வழிபாட்டு முறை தன்‌ 
மரபு மக்களின்‌ வழிபாட்டிவிருந்து மாறுபடு 
கினறது. அதாவது இனக்குழு மக்களின்‌ 
இயல்புக்கேற்ற வழிபாட்டு முறையின்‌ போக்‌ 
கில்‌, கருத்து மட்டும்‌ பக்தியில்‌ வீடுபெறு 
நோக்காக மாற்றப்படுகிறது. 


9:0 குடுமித்தேவரைப்‌ பற்றி சேக்கிழார்‌ 
குறிப்பிடும்‌ பொழுது, *'திருக்காளத்இமலை 
கொழுந்தாயுள்ள ஏகநாயகரைக்‌ கண்டார்‌”' 
என்று கூறுகின்றார்‌. “ஏகநாயகர்‌” என்ற இத்‌ 
தொடருக்கு, தனிப்‌ பெருங்கடவுள்‌, உலகு 
யாவையும்‌ படைத்தளித்துத்‌ துடைக்கும்‌ 
சக்தியென்பதே பெருள்‌. இத்தகைய 
கருத்து இனக்குழு மக்களிடம்‌ இல்லாத 
தொன்று, அவர்கள்‌ ஓவ்வொரு நலனுக்கும்‌ 
ஓவ்வொரு தெய்வத்தை வழிபடும்‌ பலதெய்வ 
வணக்க மரபுடையவர்கள்‌. 


3.1 கோயில்களின்‌ எட்டு வகைகளைக்‌ 
குறிப்பிடும்‌ பொழுது, திருநாவுக்கரசர்‌ 
*கொடிக்கோயில்‌' என்று ஒன்றைக்‌ குறிப்பிடு 
கின்றார்‌, 


1 


“மலைமீதும்‌ மலைச்சாரல்களிலும்‌ உள்ள 
இதுபோன்ற தனிப்பட்ட லிங்கவடிவங்களை, 
வழிபட எப்போதாவது வரும்‌ அடிவார மக்‌ 
கள்‌, மீண்டும்‌ ௮வ்விடத்தைக்‌ கண்டுகொள்ள 
நன்கு உயரமான மூங்கில்களைப்பந்தல்‌ போல 
போட்டு அவைகளைக்‌ கூடாரம்‌ போன்று 
வளைத்துக்‌ கட்டினர்‌.' 10 


318. இம்மாதிரியான லிங்க வடிவங்கள்‌ 
குறிஞ்சி நிலத்தில்‌ விளங்கின வென்றால்‌ 
அவை ஏன்‌ மாடு பிடிப்போரில்‌ (வெட்சி 
கரந்தை) வீர மரணம்‌ அடைந்த அந்நில மக்‌ 
களின்‌ நடுகற்களாக இருக்கக்கூடாது ? 
“பெயரும்‌ பீடும்‌ எழுதியதர்தொறும்‌ பீலி 
சூட்டிய நடுகல்‌''!! என்ற சான்றோர்‌ செய்யு 


18 


ளால்‌ பாதையோரங்களில்‌ நடப்பட்ட இம்‌ 
மாதியான நடுகற்களில்‌ முகமும்‌ கண்ணும்‌ 
உருவஈமாகச்‌ செதுக்கப்படும்‌ என்று அறிகின்‌ 
ரோம்‌. குடுமித்‌ தேவரின்‌ கண்‌, கதையில்‌ முக்‌ 
இய அங்கம்‌. பிற்கால லிங்க வடிவங்களில்‌ 
கண்‌, கல்லிலேயே செதுக்கப்படுவதில்லை என்‌ 
ற.றிகின்றோம்‌. “கொடிக்‌ கோயில்‌' என்ற 
குறிப்பால்‌ இதுபோன்ற லிங்க வடிவிலான 
நடுகற்கள்‌ பிற்காலத்தில்‌ சவாலயங்களாயின 
என்னலாம்‌. 


3.3. இதுகாறும்‌ பார்த்தவற்றுல்‌ 
சிவலிங்க வடிவிலான நடுகல்லை வழிபட்ட 
திண்ணன்‌, சிவகோசரியார்‌ வழிபட்டதை 
விடச்‌ சிறப்பாக வழிபட்டவனாகக்‌ காட்டப்‌ 
பட்டு சவனடியாராக ஆககப்படுகன்றான்‌. 


3.4, இப்பொழுது திண்ணன்‌, கண்ணப்‌ 
பராக அதாவது குறிஞ்சி நிலத்‌ தலைவன்‌ ஒரு 
வன்‌ சிவனடியாராக ஆவதில்‌ உள்ள மூன்று 
கட்டங்கள்‌ தெளிவு படுகின்றன. கண்ணப்‌ 


. பரின்‌ தந்தை நாணன்‌ வழிபட்ட இனக்‌ குழு 


வழிபாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்ததாகக்‌ 
காட்டப்பட்டு, கண்ணப்பரின்‌ இனக்குழு 
வழிபாடும்‌ மேட்டுக்குடி மக்கள்‌ வழிபாடும்‌ 
கலந்ததாக மாற்றப்பட்டு, தியாகமாகமாறும்‌ 
உச்சகட்டத்தை அடைகின்றது. 


4.0 கொடுற்தண்டனை அல்லது தியாகத்‌ 
தால்‌ சிவனடியாராக மாற்றப்பட்டவர்களில்‌ 
மற்றுமொரு குறிப்பிடத்‌ தக்க சிவனடியார்‌ 
நந்தனார்‌ என்ற திருநாளைப்போவார்‌ ஆவார்‌. 
அவரைப்பற்றி மிகத்‌ தெளிவாக டாக்டர்‌. ௧. 
கைலாசபதி அவர்கள்‌ தமது -புலைப்பாடியும்‌ 
கோபுரவாசலும்‌' என்றசட்டுரையில்‌ ஆராய்ந்‌ 
துள்ளார்கள்‌. 12 


4.1 நந்தனார்‌ சோழநாட்டில்‌ கொள்ளிட 
நதிக்கரையில்‌ விளங்கிய ஆதனூர்‌ என்ற சிற்‌ 
நூரின்‌ அருகில்‌ சிறு குடிசைகள்‌ நிறைந்த 
புலைப்பாடியில்‌ பிறந்தவர்‌. அவர்‌ சிவன்‌ மீது 
அன்பு கொண்டு சிவன்‌ கோயில்களுக்கு, பேரி 
கைக்குத்‌ தோலும்‌, வீணை போன்ற இசைக்‌ 
கருவிக்கு நரம்பும்‌ பூசைக்கேற்ற கோரோசனை 
யும்‌ கொடுத்து வழிபட்டு வந்தார்‌. ஒரு நாள்‌ 
திருப்புன்கூர்‌ சென்றார்‌. கோயிலின்‌ வெளியே 
நின்று வணங்க இடையூறாக இருந்த தந்தியை 


431 


ர பகை 


நந்தனுக்காகச்‌ சிவன்‌ விலகச்‌ சொன்னான்‌. 
அங்கே பள்ளமாகக்‌ கடந்த இடத்தைத்‌ 
தோண்டி திருக்குளமாக்கினார்‌, நந்தனார்‌. அவ 
ருக்குத்‌ தில்லைக்குப்‌ போக வேண்டுமென்ற 
ஆவல்‌ ஏற்பட்டது; ஆனால்‌ போக முடிய 
வில்லை. “நாளைப்‌ போவேன்‌' என்று சொல்‌ 
லியே நாளைக்‌ கடத்தியதால்‌, “நாளைப்‌ போ 
வார்‌' என்ற பெயரைப்‌ பெற்றார்‌. ஒரு நாள்‌ 
மிகமுயன்று தில்லை சென்றார்‌. ஊரின்‌ உள்ளே 
புகாமல்‌ எல்லையிலேயே வலம்‌ வந்தார்‌, சிவன்‌ 
அந்தணர்‌ கனவில்‌ தோன்றி நந்தனாருக்கு 
தெருப்புக்குழி தயார்‌ செய்யச்‌ சொன்னான்‌, 
அந்நெருப்பில்‌ இறங்கி அந்தணர்‌ கோலம்‌ 
அடைந்து கோயிலினுள்‌ சென்று மறைந்தார்‌. 
இதுவே சேக்கிழார்‌ காட்டும்‌ திருநாளைப்‌ 
போவாரின்‌ வரலாற்றுச்‌ சுருக்கம்‌. 


4.2. ''இருநாளைப்‌ போவார்‌ புராணத்‌ 
இலே நந்தனார்க்குப்‌ பிற மனிதர்‌ எவருக்கும்‌ 
முரண்பாடேோ மோதலேோ கிடையாது.”'18 
ஏனென்றால்‌ ''அவர்‌ கோயில்‌ உள்ளே புகா 
மல்‌ ஜாதி வரம்பில்‌ நின்று வழிபட்டதால்‌ 
அவரது ஜாதியாருடன்‌ முரண்பாடு ஏற்பட 
வில்லை '* ஆனால்‌ கண்ணப்பர்‌ வரலாற்றில்‌ 
திண்ணன்‌ குடுமி தேவரைக்‌ கண்டேன்‌; 
வணங்கினேன்‌; வந்தேன்‌ என்று வராமல்‌ 
“வங்னேப்‌ பற்றிப்‌ போதா வல்லுடம்பு”” 
(பாடல்‌ 116) போன்று மாறிவிட்டான்‌ என்று 
பழிக்கின்றான்‌ நாணன்‌, **நங்குலத்‌ தலைமை 
விட்டான்‌'' (பா. 117) என்று எண்ணுகின்‌ 
ஜுன்‌, “*தண்ணா! நீதான்‌ மால்கொண்டாய்‌? 
எங்கள்‌ முன்பெரு முதலிள்லையோ? என்று 
கூறுகின்றான்‌. பித்தம்‌ பிடித்ததா உனக்கு 
எங்கள்‌ குலத்தலைவன்‌ நீயல்லவா? நீ போய்‌ 
விட்டால்‌ எங்கள்‌ குலத்திற்கு யாவர்‌ தலைவரு 
ளர்‌ என்று கவல்கின்றனர்‌. . அவர்கட்குத்‌ 
தலைவனில்லாத குலமாக ஆகிவீடக்‌ கூடாதே 
தங்கள்‌ குலம்‌ என்பதிலே தான்‌ கண்ணும்‌ 
கருத்தும்‌ எனவே அவன்‌ மனத்தை மாற்று 
தற்கு **தேவராட்டியை நாகனோடு மேவி 


தாங்‌ கொணர்ந்த தீர்க்க வேண்டும்‌ (பா. 


120) என்று போகின்றனர்‌. 

4.3 இண்ணனைப்‌ பிரிந்ததால்‌ அவன்தாய்‌ 
பெரிதும்‌ வருந்தி தோய்ப்படுக்கையில்‌ வீழ்‌ 
இறாள்‌. அவளையும்‌ அழைத்துக்‌ கொண்டு 
நாணன்‌ வருகின்றான்‌ **எல்லாம்‌ போதிதது 


432 


காணுநெறி தங்கள்‌ குறி வாராமல்‌ கைவிட்‌ 
டார்‌” (பா.758) இதிலிருந்து திண்ணணின்‌ 
பெற்றோரும்‌ நண்பரும்‌ அவன்‌ செய்த வழி 
பாடு தம்‌ குலமரபு வழிபாட்டுக்குப்‌ பொருந்‌ 
தாத ஒன்று என்பதனை எவ்வளவோ எடுத்‌ 
துரைத்து போராடித்‌ தோற்று விட்டனர்‌ 
என்றறிகின்றோம்‌. இது நந்தனார்க்கும்‌ 
கண்ணப்பருக்குமுள்ள முரண்பாடு. 


இந்த முரண்பாடுகளுக்குச்‌ சமாதானம்‌ 
தருகின்றார்‌, கோவை அறிஞர்‌ சிவக்கவிமணி 
சி.கே, சுப்பிரமணிய முதலியார்‌ அவர்கள்‌. 


“தத்தம்‌ குலமரபு பிழையாது நின்றே 
சிவன்பால்‌ பக்தி செய்யலாம்‌. குல நலம்‌, 
மரபு, முதலிய ஒழுக்கத்தையும்‌ நிலையினையும்‌ 
உளங்கொண்ட நிலையிலுள்ளோர்‌ அதுபற்றி 
விதித்த தருமங்களின்படி நடத்தல்‌ வேண்‌ 
டும்‌” ... .. “மக்கட்‌ கூட்டத்தினுள்‌ பிறப்‌ 
பினாலும்‌ சிறப்பினலுங்‌ உயர்வும்‌ தாழ்வும்‌ 
காலத்திற்கும்‌ இடத்திற்கும்‌ ஏற்றவாறு எந்‌ 
நாளும்‌ உண்டு என்பதனை மறுக்க இய 
லாது.” 14 


44 கண்ணப்பர்‌ புராணத்திற்கும்‌, திரு 
நாளைப்‌ போவார்‌ புராணத்திற்கும்‌ இடையில்‌ 
ஏற்பட்ட இந்த முரண்பாடுகளுக்டுக்‌ காரணம்‌ 
சாதி, குலம்‌ போன்றவற்றால்‌ ஏற்பட்ட ஏற்‌ 
றத்தாழ்வே என்பதை 9, கே. எஸ்‌. அவர்கள்‌ 
தெரிந்தோ தெரியாமலோ தெளிவு படுத்தி 
விட்டார்கள்‌. 


ஆனாலும்‌ பச்தி நெறியில்‌ கண்ணப்பருக்கு 
எவ்வகையிலும்‌ ஈடு கொடுக்கத்‌ தக்க வகை 
யில்‌ விளங்கிய திருநாளைப்‌ போவார்க்கு இயில்‌ 
மூழ்‌கித்தான்‌ சிவவருதிற்‌ செல்ல விதித்த விதி 
சிவக்கவிமணியின்‌ மதியைக்‌ குடைந்தெடுத்து 
மனச்சான்றை உறுத்தியதால்‌ மேலும்‌ ஒரு 
சமாதானம்‌ கூறுரின்றார்‌, 


*தனக்வெனவேர்‌ செயலற்றுத்‌ தான்‌ 
சிவமாய்‌ நிற்கும்‌ நிலையில்‌ அளவும்‌ அற நூல்‌ 
களில்‌ (தரும சாத்திரங்களில்‌) ஒழுகவேண்டிய 
யதே முறை, தன்னுணர்வு, “உறங்கெவள்‌ 
கைப்பொருள்‌ போல்‌” தரனே கழன்று விழும்‌ 
நிலைவரும்பே! து வீழ்ந்தொழியும்‌, கண்ணப்ப 
நாய றுர்க்குத்‌ தண்ணுணர்வு காளத்தி நாத. 


ரைக்‌ கண்டதும்‌ ஒழிந்து போயிற்று. அவர்‌ 
பின்னர்ச்‌ சாதிநிலை ஒழுக்கம்‌ கடந்த நிலை 
யினராவார்‌, இங்கு தந்தனார்க்குத்‌ தண்னு 
ணர்வு நினைவிலிருந்தது அதனை ஒழித்தல்‌ அவ்‌ 
வுடம்பினை ஓழித்தோம்‌ என்ற நிலை வந்த பின்‌ 
னரே கூடும்‌, ஆதலின்‌ இறைவர்‌ அவர்க்கு 
அந்நிலையினைக்‌ கூட்டுவிச்க எரியின்‌ முழ்கி 
எழுந்து வருமாறு அருள்‌ புரிந்தனர்‌ என்க'' 15 


“வாதம்‌ நுணுக்கமாக இருந்தபோதும்‌ 
நடைமுறைக்கு ஒத்து வருவதாயில்லை. சிவக்‌ 
கவிமணி யதார்த்தத்தை ஆராய முற்பட்‌ 
டால்‌ அது எங்கு சென்று முடியும்‌ என்பதை 
அவர்‌ நன்கறிந்தவராதலால்‌ நந்தனார்‌ உடலை 
யொழித்து உன்னதமான நிலையை அடைந் 
தார்‌ என்து நொண்டிச்‌ சமாதானங்‌ கூறுகின்‌ 
றார்‌. உண்மை என்னவென்றால்‌ நந்தனார்க்கு 
(எரிமூழ்குவதைத்‌ தவிர) வேறு வழியில்லை'' 
என்று இதற்கு கைலாசபதி அவர்கள்‌ அழகா 
கப்‌ பதில்‌ கூறியுள்ளார்கள்‌. 

4.5 இதில்‌ கண்ணப்பரைப்‌ பற்றிக்‌ 
கூறும்பொழுது சிவக்‌ கவிமணியவர்கள்‌ '*தன்‌ 
னுணர்வு காளத்தி நாதரைக்‌ கண்டவுடன்‌ 
ஒழிந்து போயிற்று” என்று கொண்ட முடிவு 
எந்த அளவிற்கு உண்மை என்பதைப்‌ பார்ப்‌ 
போம்‌. 


(1) திண்ணன்‌ ஊன்‌ உணவைச்‌ சுட்டுப்‌ 
பக்குவம்‌ செய்து தனக்குச்‌ சுவையாக இருப்‌ 
பதையே இறைவனுக்கும்‌ சுவையாக இருக்‌ 
கும்‌ என்று எண்ணிக்கொண்டு படைப்பது; 
(2) கண்ணில்‌ இரத்தம்‌ வழிவதைக்‌ கண்டவு 
டன்‌ தனது வில்லால்‌ “அக்காயம்‌ செய்த மற 
வரை அல்லது விலங்கினைக்‌ கொல்வேன்‌” 
என்று கூறிக்கொண்டு நாலாபுறமும்‌ தேடி 
யது. (8) தனது குல மரபுப்படி ௮க்‌ குருதி 
யைத்‌ தடுக்கப்‌ பச்சிலைகளைப்‌ பயன்படுத்திப்‌ 
பார்த்தது (பா. 176) ஆகிய இந்த இடங்களி 
லெல்லாம்கூட தன்‌ முனைப்பு அழித்துபட்ட 
தாக சவக்‌ கவிமணியவர்கள்‌ நினைக்கிறாரா? 


4 6, உண்மை என்னவென்றால்‌, நந்த 
னார்‌ நிலவுடைமை அமைப்பினுள்‌ இணைக்கப்‌ 
பட்ட உழவுத்‌ தொழில்‌ செய்யும்‌ மிகத்‌ 
தாழ்ந்த சாதியின்‌ உறுப்பினர்‌. அவர்களை 
உயர்த்தித்‌ தங்களுக்குச்‌ சமமாக ஆக்குவ 


தற்கு உயர்‌ சாதியினர்‌ விரும்பவில்லை. ஏற்‌ 
கனவே அடிமையாகிவிட்ட அவர்கள்‌ தங்கள்‌ 
சாதி நிலையிலிருந்து பிறழ்ந்து தங்களைப்‌ 
போலவே கோயில்‌ நுழைவு உரிமை பெற்று 
விட்டால்‌ தங்களுக்கு அடங்கிப்‌ பணிபுரிய 
மாட்டார்கள்‌ என்றெண்ணினார்கள்‌. அத 
ல்தான்‌ நந்தனார்க்குக்‌ கோயிலுனுள்‌ 
நுழைய எதிர்ப்புக்‌ காட்டினார்கள்‌. ஆயினும்‌ 
நந்தனார்‌ பெரிய புராண காலத்திற்கும்‌ 
அதற்கு முன்னரும்‌ நா யனாராக ஏற்றுக்கொள்‌ 
ளப்பட்டவர்‌. எனவே அவரது சாதியை' 
மாற்றி உயர்‌ சாதிச்காரராக ஆக்கக்‌ .கருதி 
னர்‌. இதனால்‌ தீக்குள்‌ இறங்கி, புலால்‌ ௨௫ 
நீங்கிப்‌ புனித உருப்‌ பெற்றதா கக்‌ கதை புனை 
யப்பட்டது. அவர்‌ சாதியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ பொதுவான உரிமை இது 
வன்று; நந்தனாரைப்‌ போன்று உயிரை நீத்‌ 
துப்‌ யுத்துயிர்‌ பெற்று உயர்‌ குலத்தினனானவ 
னுக்குக்‌ கோயில்‌ நுழைவுப்‌ பாக்கியம்‌ உண்டு 
என்று கூறி நந்தனாரைப்‌ புலையர்‌ சாதியிலி 
ருந்து பிரித்து, மேல்சாதியினராக மாற்றிய 
பின்னரே அவர்க்குச்‌ சிவபதவியளிக்சுப்பட்‌ 
டது. 


4 7. திண்ணனது சமுதாயமும்‌, அச்‌ சமூ 
தாயத்தில்‌ அவன்‌ நிலைமையும்‌ நந்தனாருடை 
யவை போன்றவை அல்ல. திண்ணன்‌ நில 
வுடைமைச்‌ சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட 
சுதந்திரமான இனக்குழுச்‌ சமுதாயத்தில்‌ 
தோன்றியவன்‌. அதுமட்டுமன்றி அவன்‌ 
திரா தர்‌ தலைவரின்‌ மகன்‌; கிராதர்‌ குழுவின்‌ 
வருங்காலத்‌ தலைவன்‌; அக்குழுவின்‌ பண்‌ 
பாழிகளைப்‌ பாதுகாக்க வேண்டியவன்‌. அப்‌ 
பண்பாட்டின்‌ வழிபாட்டு முறைகளைப்பற்றி 
முன்னர்‌ விரிவாக விவரித்தோம்‌. குழுவின்‌ 
இன்ப நலன்களை வேண்டித்தான்‌ அவர்கள 
வழிபாட்டு முறைகள்‌ இருந்தன. குழுவிற்கு 
வெளியே ஒரு பரந்த சாம்ராஜ்ய உணர்விற்கு 
அவம்கள்‌ பண்பாட்டுக்‌ கருத்துக்களின்‌ வியா 
பகம்‌ இல்லை, எனவே இவர்கள்‌ சோழ சாம்‌ 
ராஜ்யத்துக்குள்‌ இணைக்கப்படாமல்‌ இருந்த 
னர்‌. அவர்களை இணைத்துக்‌ கொள்ளும்‌ பண்‌ 
பாட்டு இணைப்பாக அவர்களது வழிபாட்டு 
முறையை இணைத்துக்‌ கொள்ள வேண்டிய 
தேவையிருந்தது. ஆனால்‌ ரன ஃகுழு வழி 
பாட்டு முறை உறுதியானது; மாற்ற இயலா 


433 


தத; எனவே, ஊன்‌ உணவு படைத்தல்‌ முத 
லிய அதே வழிபாட்டு முறையைக்‌ கருத்தை 


மட்டும்‌ மாற்றி இணைத்தனர்‌. 


4 8. ஆகம வழிபாட்டின்‌ பிரதிநியான 
சிவகோசரியார்‌, முதலில்‌ இம்‌ முறையை 
வெறுத்துப்‌ பின்னர்‌ சிவனாணையால்‌ அம்‌ 
முறையை ஏற்றுக்‌ கொள்கின்றார்‌. பூசனை 
முறைகளைவிட “அன்பு” தான்‌ முக்கியமானது 
என்ற கருத்தை வலியுறுத்தி, கிராதர்‌ குல 
வழக்கங்களையே, சிவவணக்ஈமாச ஒரு 
தெய்வ வணக்கமாக இணைக்க முயலுகிறது 
பெரிய புராணத்திலுள்ள கண்ணப்பரின்‌ 
கதை. 


4 9. இந்த இணைப்பு, வருங்கால அரசி 
யல்‌ ஏணைப்பினை எளிதாக்க அமைக்கப்பட்ட 


காகும்‌ சோழப்‌ பேரரசு கடல்களுக்கு அப்‌ 
பாலும்‌ விரிந்து செல்லவேண்டும்‌ என்று எண்‌ 
ணிய காலகட்டத்தில்‌ இனக்குழு மக்கள்‌ 
வணங்யெ தெய்வமும்‌, சைவர்களின்‌ தெய்வ 
மும்‌ ஒன்றென்று காட்டுவதன்‌ மூலம்‌ ஓரரசுத்‌ 
தத்துவத்தை அனைத்து மக்களும்‌ ஏற்றுச்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்பதே சேக்கிழாரின்‌ 
நோக்கம்‌. ஏனெனில்‌, அரசியல்‌ மாற்றத்‌ 
துக்குப்‌ பண்பாட்டு மாற்றம்‌ பாதையமைத்‌ 
துக்‌ கொடுக்கும்‌ என்பதை சேக்கிழார்‌ நன்கு 
ணர்ந்தவராதலால்‌ சோழப்‌ பேரரசை ஏற்‌ 
றுக்கொள்ளும்‌ இனக்குழு மக்களின்‌ கருத்து 
மாற்றத்திற்காகவே கண்ணப்பரின்‌ கதை 
யைப்‌ புராணமாகப்‌ பாடியுள்ளார்‌ என்று 
கொள்வதே பொருத்தமான தாகும்‌. 


சான்றாதாரங்களும்‌ அடிக்குறிப்புகளும்‌ 


1 டாக்டர்‌ க கைலாசபதி, 'அடியும்‌ முடியும்‌” 
பக்கம்‌ 274. பாரி நிலையம்‌, சென்னை 1, 

2 பேராசிரியர்‌ க. வெள்ளை வாரணஞர்‌ - “தமிழ்‌ 
வரலாறு” பக்‌. 157. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழக வெளியீட 

3 தொல்காப்பியம்‌-பொருளதிகாரம்‌- நூற்பா. 87 

த பேரா ரியர்‌ நா. வானமாமலை - “பரிபாடலில்‌ 
முருக வணக்கம்‌ ஆராய்ச்சி, ஜூலை 71 பக்கம்‌ 
2.8-247.243 

த டாக்டர்‌ க. கைலாசபதி - பண்டைத்‌ தமீழர்‌ 
வாழ்வும்‌ வழிபாடும்‌. பக்கம்‌ 22. ட 

சீ பேராசிரியர்‌ நா- வானமாமலை-'சிலப்பதிசாரத்‌ 

இல்‌ நாட்டுப்‌ பண்பாடும்‌, காவயப்‌ பண்பாடும்‌ 

ஓருமித்தல்‌.” ஆராய்ச்சி ஜன. 70 பக்‌, 945-940. 

பேராசிரியர்‌ நா. வரனமாமலை - பரிபாடலில்‌ 


> 


முருக வணக்கம்‌” பக்‌. 248, 

8 பெரியபுராணம்‌- இருக்கூட்டச்‌ சிறப்பு-பாடல்‌ 8 

ஓ “பெருக்காறு' என்று தொடங்கும்‌ அப்பர்‌ 
திருத்தாண்டகம்‌. 

1 பி.டி. இராசன்‌, கோயில்‌ மாநகர்‌ 
மீனாட்சி கந்தரர்‌ காயில்‌ வரலாறு) பக்‌. 6. 


(மதுதை 


1! அகநானூறு 191. . 
டாக்டர்‌ ச, கைலாசபதி - “அடியும்‌ முடியும்‌” 
பக்‌, 28! 


15 ர 9 7 


14 திருநாளைப்‌ போவார்‌ புராணம்‌ (குறிப்புகள்‌) 
தீருத்தெண்டர்‌ புராணம்‌ - இரண்டாம்‌ பகுதி 
பக்‌ 1898. ௧. கைலாசபதி அவர்கள்‌ காட்டிய 
மேற்கோள்‌. 

15 டாக்டர்‌ க. கைலாசபதி அவர்கள்‌ காட்டிய 
மேற்கோள்‌. அடியும்‌ முடியும்‌. பக்‌. 308. 

குறிப்புக்கள்‌!- 

1 இக்கட்டுரைக்குக்‌ கருக்‌ கொடுத்த பேராசி 
ரியர்‌ நா. வானமாமலை அவர்களுக்கும்‌; உருக்‌ 
கொடுக்க நூல்கள்‌ மூலமாக உதவய இலங்கைப்‌ 
பல்கலைக்கழக, டாக்டர்‌ க. கைலாசபதி அவர்கட்‌ 
கும்‌ உளம்‌ நிறைந்த நன்றி. 

2 ஆராய்ச்சிக்‌ குழுவில்‌ இக்கட்டுரை வாசக்‌ 
கப்பட்டபோ து, மதுரைப்‌ பல்கலைக்கழக விரிவுரை 
யாளர்‌ கனகசாபாபதி அவர்கள்‌ சிவகோசரியார்‌ 
பாத்கரப்‌ படைப்புச்‌ சேக்கிமாரால்‌ படைக்கப்‌ 
ட்டது என்ற கருத்தை ஏற்க இயலாத என்று 
தடையெழுப்பினர்கவ. செக்கிழார்க்கு முன்பு 
கண்ணப்பரைப்‌ பாடியவர்களில்‌ ஓருவரும்‌ இவ 
கோசரியாரைக்‌ குறிப்பிடவில்லை; குறிப்பிட்டதாக 
இலக்கிய ஆதாரம்‌ உளதாயின்‌ ஏற்றுக்‌ கொள்‌ 
வேன்‌ என்றதற்கு விடையளித்தேன்‌. தலைமை 
வகித்த பேராசிரியர்‌ நா. வானமாமலை அவர்கள்‌ 
அதற்குரிய ஆதாரத்தை வாய்மொழி இலக்கியமா 
கிய நாட்டுப்‌ பாடல்களிலும்‌ காடலாம்‌ என்று 
கூறினார்கள்‌. 


பண்டைத்‌ தமிழரின்‌ 


மய்கள்‌ பற்றிய கருத்து 


[இக்‌ கட்டுரையில்‌ தமிழவன்‌ சங்க காலம்‌ என 
அழைக்கப்படும்‌ முதல்‌ நூற்றாண்டு முதலிய சில 
நூற்றாண்டுகளில்‌ வழங்கி வந்த பேய்களைப்‌ பற்றிய 
நம்பிக்கைகளை சங்க இலக்கியச்‌ சான்றுகளிலிருந்து 
தொகுத்தளித்த, இக்கருத்து மிக முற்பட்ட 
எழுத்து முற்காலத்தில்‌ தேரன்‌ றிய புனேகதைகளிலி 
ருந்து வளர்‌ ந்தது என்பதை எங்கல்ஸின்‌ சமுதாய 
வளர்ச்சிக்‌. கொள்கையை அடிப்படையாகக்‌ 
கொண்டு எழுதியுள்ளார்‌. இக்கட்டுரையின்‌ முறை 
யியலில்‌ இலக்கியம்‌, மானிடவியல்‌, சமூகவீயல்‌ 
ஆய மூன்று துறைகளின்‌ ஆய்வுப்‌ பயன்கள்‌ 
இணைக்கப்பட்டுள்ளன.] - நா. வா. 


7.0. அறிவியல்‌ வளர்ந்த இன்றையச்‌ 
சமுதாயத்தினரிடையே காணப்படும்‌ பேய்‌ 
கள்‌ பற்றிய எண்ணத்தைப்‌ போலப்‌ பழங்‌ 
காலத்‌ தமிழ்ச்‌ சமுதாயத்தினரிடம்‌ பேய்‌ 
களைப்‌ பற்றிய எண்ணம்‌ இருந்திருக்கிறது. 
இதற்குப்‌ பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
சான்று கூறுகின்றன. இப்பண்டைத்‌ தமிழ்‌ 
இலக்கியங்களை நுணுகி ஆயும்போது “பேய்‌” 
என்னும்‌ எண்ணம்‌ எவ்வாறு தோன்றியது, 
வளர்ந்தது என்னும்‌ கேள்விகளுக்கு விடை 
இடைக்கிறது. எல்லா இனக்குழுக்களிடமும்‌ 
(Tribes) இப்பேய்‌ பற்றிய எண்ணம்‌ இருந்‌ 
இருக்கிறது என்பனத மானிடவியலார்‌ கூறு 
வர்‌. எனவே மானிடவியல்‌ உண்மைகளோடு 
தமிழிலக்கியச்‌ சான்றுகளையும்‌ சேர்த்துப்‌ 
பார்க்கும்போதுதான்‌ இத்தலைப்பைப்‌ பற்றிய 
நம்‌ சிந்தனையை முழுமையாக்க இயலும்‌. 


19 


தமிழவன்‌ 


1.1. இக்கட்டுரையில்‌ தமிழிலக்கியங்க 
ளான குறுந்தொகை, அகநானூறு, புறநா 
னூறு நற்றிணை, பதிற்றுப்பத்து, பரிபாடல்‌, 
பட்டினப்பாலை, மதுரைக்காஞ்சி, சிறுபாணாற்‌ 
றுப்படை, திருமுருகாற்றுப்படை,;! சிலப்பதி 
காரம்‌ போன்றவற்றையும்‌ பழந்தமிழ்‌ இலக்‌ 
கண . நூலான தொல்காப்பியத்தையும்‌ 
ஆதாரங்களாக எடுத்துள்ளோம்‌, மேலும்‌ 
இனக்குழு நிலையிலிருந்த பழஞ்சமூதாயங்‌ 
களின்‌ சமூக அமைப்போடும்‌ எண்ணங்க 
ளோடும்‌ ஒப்பீடு செய்யும்‌ முறையியலையும்‌ 
இவ்வாய்வுக்‌ கட்டுரையில்‌ காணலாம்‌. மானி 
டவியலார்‌ சமூகவியலார்‌ ஆய்வு முடிவு 
களும்‌ இக்கட்டுரைக்கு முக்கிய சான்றாதாரன்‌ 
களாகப்‌ பயன்பட்டுள்ளன. 


2.0. இனித்‌ தமிழிலக்கிய நூல்கள்‌ பேய்‌ 
கள்‌ பற்றிக்‌ குறிப்பிடுவனபற்றிக்காண்போம்‌, 


2.1. தலை: பிளவுபட்ட தலையை உடை 
யவளாகப்‌ பேய்மகள்‌ தோன்றுவாள்‌ என்‌ 
னும்‌ பொருள்பட *கவைத்தலைப்‌ பேய்மகள்‌'1 
என்று தமிழிலக்கியம்‌ கூறுகிறது. தாழை 
யைப்பற்றி விளக்க வந்த ஆசிரியர்‌ பேயின்‌ 
தலைபோன்ற தாழை என்று விளக்க (பேய்‌ 
தலைய பிணர்‌அரை தாழை” என்று மொழிந்‌ 
துள்ளார்‌” கண்ணைத்தொட்டு உண்டு நாற்ற 
மடிக்கும்‌ தலையை உடைய பேய்‌ என்னும்‌ 
பொருள்தரும்‌ *சண்தொட்டுண்ட கழிமுடை 


435 


கருந்‌ தலை'3 என்று பேயின்‌ தலையை வருணிக்‌ 


- இன்றார்‌ ஒரு புலவர்‌. 


2.2. கண்‌: கடுமையான நோக்குடை 
யன என்பதை மதுரைக்காஞ்சி *கவையடி 


கடுநோக்கம்‌'4 என்று குறிப்பிடுகன்றது. 
“கருங்கண்‌ பேய்மகள்‌'5 என்று பதிற்றுப்‌ 
பத்தும்‌, பறையின்‌ கண்போன்ற கண்களை 


உடைய பேய்‌ என்பதைப்‌ 'பறைக்கண்‌ பேய்‌ 
மகள்‌” என்று சிலம்பும்‌? விளக்குஇன்‌ றன. 


2.௮, பல்‌: குறுந்தொகைப்‌ பாடல்‌ 
யானையின்‌ பறந்த அடிகளை வருணிக்கும்‌ 
போது பேயின்‌ பல்போன்ற பெரிய நகங்களைக்‌ 
கொண்ட பரந்த அடிகளைக்‌ கொண்ட களிறு 
என்று விளக்கம்‌ தகும்‌ “பமூஉப்‌ பல்‌ அன்ன 
பாவுகிர்ப்‌ பாவறி...களிறு'? என்றுகூறுறெது. 
புறநானூறு யானைக்கோடு போன்ற வெண்‌ 
மையான பல்‌ என்பதை விளக்க 'களிற்றுக்‌ 
கோட்டன்ன வால்‌எயிறு”8 என்று குறிப்பிடு 
கிறது. பிறழ்ந்த நிலையில்‌ வரிசைக்கிரம 
மின்றி இருக்கும்‌ பற்களைக்‌ கொண்ட பிளந்த 
பெரிய வாய்‌ என்னும்‌ பொருள்பட '*பிறழ்பல்‌ 
பேழ்வாய்‌'? என்று திருமுருகாற்றுப்படை 
கூறுகிறது. 


24, வாய்‌: வன்மையான வாயை 
உடைய பேய்‌ என்பதை விளக்கும்‌'வல்வாய்ப்‌ 
பேய்‌” என்னும்‌ சொற்றொடரும்‌, “பேழ்‌ 
வாய்‌...பேய்‌'!10 என்றும்‌ இலக்கங்களில்‌ வரு 
கிறது. 


2.5. நா: நெருப்பு எழுந்து எரிவது 
போல்‌ காட்சிதரும்‌ நாக்கு என்பதை “எரி 
மறிந்தன்ன நாவின்‌ பேய்மகள்‌'11 என்று 
பண்டை நூல்கள்‌ குறிப்பிடுகின்‌ றன. 


2.6. காது; கறுப்பு நிறத்தை உடைய 
மறியைக்‌ காதில்‌ தொங்கவிடப்பட்டிருக்கும்‌ 
காது என்று கூறும்‌ “இலங்கெயிற்றுக்‌ ௧௬ 
மறிக்காது”1” என்னும்‌ கூற்றும்‌, கூகை, 
பாம்பு, போன்றன தூங்குவதும்‌, மார்புவரை 
ஆடுகின்றதுமான காது என்று கூறும்‌ (கூகை 
யொடு பாம்பு தூங்க முலையசைக்கும்‌ 
காது'! என்னும்‌ கூற்றும்‌ இலக்யெங்களில்‌ 
வருகின்றன. 


436 


2.7. மாலை: பேய்கள்‌ பிணங்களின்‌ 
குடலை மாலையாகப்‌ போட்டிருக்கும்‌ என்பதை 
குடர்த்தலைமாலை34 விளக்குகிறது. 

2.8. கை: நீண்ட பெரிய கைகள்‌ என்‌ 
பதை விளக்கும்‌ (தடக்கை”15 என்று பேயின்‌ 
கை வருணிக்கப்படுகிறது. 


2.9. விரல்‌: *மாணா...விரல...' என்று 
சியப்பில்லாத விரலைப்‌ பேய்கள்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ என்பதை ஒரு பாடல்‌ விளக்குகிறது, மே 
லும்‌ குருதிபடிந்த கூர்மையான நகத்தை 
உடைய கொடுமையான விரல்‌ என்பதைக்‌ 
குறிக்கும்‌ தருதியாடியகூருகிர்‌ கொடுவீரல்‌'16 
என்று திருமுருகாற்றுப்படை விளக்குகிறது. 


2.10. கூந்தல்‌: புண்தொட்டுக்‌ குருதி 
யால்‌ தீட்டப்பட்ட கூந்தலை உடைய பேய்‌ 
மகளிரைப்‌ பற்றிப்‌ புறம்‌ கூறுகிறது!17, 


2,11. குரல்‌; “அழுகுரல்‌ பேய்மகள்‌ ”18 
என்று பேய்களின்‌ குரல்‌ ஒருவர்‌ அழுவது 
போல்‌ கேட்கும்‌ என்னும்‌ கருத்து ஒரிடத்தில்‌ 
வருகிறது. 


2.12. அடி: கவையடிப்‌ பேய்மகள்‌ 10 
என்று பேய்களின்‌ ௮டி.கள்‌ மனிதரைப்‌ போ 
லன்றி வேறுவிதமாகக்‌ காட்சிதரும்‌ என்னும்‌ 
செய்தி வருகிறத, 


2.13. உடம்பு: பிணந்தின்னும்‌ உடம்பு 
என்னும்‌ பொருள்பட பிணத்தின்‌ 
யாக்கை'!₹0என்று பட்டினப்பாலை கூறுறெது, 
பேய்‌ நிறம்‌ விளங்கும்‌ உருவங்கொண்டு அலை 
யும்‌ என்பதை “நிறங்கிழர்‌ உருவு”21 என்றும்‌ 
அஞ்சத்தக்க உருவுடன்‌ இருக்கும்‌ என்பதை 
அஞ்சுவரு பேய்மகள்‌”, “உருகெழு பேய்‌ 
மகள்‌?₹* என்‌ டிம்‌ இலக்கியங்கள்‌ விளக்கு 
கின்றன. 


2.14. உணவு : மலர்பலிஉணீஇய என 
ஒரு பாடல்‌ குறிப்பிடுவதால்‌ மலரைத்‌ தெய்‌ 
வங்களுக்குப்‌ பலியிடுதல்‌ போல பேய்களுச்‌ 
கும்‌ இட்டுள்ளனர்‌ என்பது தெரிகிறது, பேய்‌ 
கள்‌ பிணத்தை உணவாக உட்சொள்ளும்‌ 
என்பதையும்‌ பழந்தமிழ்‌ நூல்கள்‌? குறிப்பிடு 
கின்றன. பிணங்களைப்‌ பேய்கள்‌ தின்பதை 
“அரும்‌ பெறல்‌ பிண்டம்‌....... பேய்மகள்‌ 


கைபுடையூஉ நடுங்க தெய்தோர்‌ தூஉய 
நிறைமகிழ்‌ இரும்பலி' 24 என்றும்‌, வெண்மை 
யான நிணத்தை உண்பவள்‌ 
“வெண்நிணச்‌ சுவையினள்‌*, நிணத்தின்‌ 
வாயள்‌” “ஷிளர்ஊன்‌ தின்ற...35 என்னும்‌ 
வாக்கியங்களாலும்‌ இலக்கியங்கள்‌ விளக்கு 
கின்றன. 


என்பதை 


2.15. ஆட்டம்‌ : பேய்கள்‌ பற்றியகுறிப்‌ 
புக்கள்‌ வரும்‌ பெரும்பான்மை இடங்களும்‌ 
அவை பிணத்தைத்‌ தின்று ஆடுகின்றன என்‌ 
னும்‌ சருத்தைக்‌ கூறுகின்றன. பேய்கள்‌ 
காலைப்‌ பெயர்த்து ஆடுகின்றன? என்றும்‌ 
துணங்கைக்கூத்தைப்‌ பேய்கள்‌ அடுகின்‌ றன 
என்றும்‌?" குடல்களை அணைத்துப்‌ பேய்மகள்‌ 
ஆடுகிறாள்‌ என்பதை *வரிக்குடர்‌ அடைச்சி... 
பேய்மகள்‌ ஆட”? என்றும்‌ பின்தேர்க்குர 
வை பேய்‌ ஆடும்‌ என்பதைப்‌ பின்தேர்க்‌ 
குரவை பேயாடு'?? என்றும்‌, குருதி பரந்த 
களத்தில்‌ பேயாடும்‌ என்பதை, *குருதி மன்‌ 
த்துப்‌ பேயாடும்‌'30 என்றும்‌ இலக்கியங்கள்‌ 
பலவிதமாக விளக்கிக்‌ கூறுகின்றன. மேலும்‌ 
பிணத்திலிருந்து வடியும்‌ குருதியில்‌ பேய்மகள்‌ 
கூந்தலை இட்டு ஆடுவாள்‌! என்பதைச்‌ சிலம்‌ 
பும்‌ கூறுகிறது. 


2,76, மற்றும்‌ சில செய்திகள்‌: பேய்கள்‌ 
சுடுகாட்டுப்‌ பிணங்கள்‌ எரியும்போது அங்கே 
இருக்கும்‌ என்பதை இலக்கியம்‌ கூறுகிறது.35 
பிணத்தைப்‌ பேய்மகளிர்‌ தழுவிக்கொண்டு 
நிற்பர்‌? என்பதும்‌ புரிகிறது. இப்பேய்கள்‌ 
நடு இரவில்‌ சஞ்சரிக்கும்‌ என்ற நம்பிக்கையும்‌ 
இருந்திருக்றெது34 போரில்‌ புண்பட்டவர்களை 
பேய்‌ காக்கும்‌ என்னும்‌ செய்தி நற்றிணையி 
லும்‌ தொல்காப்பியத்திலும்‌ வருகின்றன? 
புண்பட்ட கணவனைப்‌ பேய்‌ நெருங்குமுன்‌ 
மனைவி அவனிடம்‌ வருதலைத்‌ “தொடா௮க்‌ 
காஞ்சி' என்பர்‌ தொல்காப்பியர்‌ 30 பேய்‌ 
குழந்தைகளைப்‌ பறித்துச்‌ சென்றுவீடும்‌ என்ற 
நம்பிக்கை இருந்தது. பேயுடன்‌ நரியும்‌ 
சேர்ந்தலையும்‌ செய்தியும்‌ உள்ளது. 

2.17. மறக்களவேள்வி: பேய்‌ மகளிர்‌ 
போர்க்களங்களில்‌ தான்‌ சாட்சி தருவதாகப்‌ 
பெரும்பான்மை இலக்கியங்களும்‌ கூறுகின்‌ 
றன. பேய்மகளிர்‌ பிணங்களை த்‌ தின்பர்‌ இக்‌ 
கருத்துக்‌ கற்பனை மிகுந்த புலவனிடம்‌ பல்‌ 


வேறு வடிவங்களைப்‌ பெறுகிறது. பிணங்களை 
பேய்கள்‌ சமைத்து இன்னுமென்றும்‌; சமைச்‌ 
கின்ற அடுப்பின்‌ வருணனை பற்றியும்‌ புலவர்‌ 
கள்‌ கற்பனை நயம்பட எழுதியுள்ளனர்‌. இது 
தான்‌ மறக்கள வேள்வி என இலக்கணங்கள்‌ 
கூறும்‌. புறநானூறு மறக்கள வேள்வி பற்றிக்‌ 
குறிப்பிடுவதாவது “பகைவர்‌ தலைகளை அடுப்‌ 
பாக வைத்துக்‌ கூவிளம்‌ கட்டையை விறகாக 
வைத்து வரிக்குடல்களைச்‌ சமைக்க தலையில்‌ 
பொருந்தாது ெக்கும்‌ மண்டை ஒட்டை 
அகப்பையாகவும்‌ வன்னிமரக்‌ கொம்டைக்‌ 
காம்பாகவும்‌ கொண்ட துடுப்பினல்‌ ஈனாத 
பேய்‌ மகள்‌ தோண்டித்‌ துளாவிச்‌ சமைத்த 
பெரிய பிண்டம்‌ போய்ச்‌ சமையற்காரனால்‌ 
ஏந்திக்காட்ட..... 39 என்று பாடல்‌ பொருள்‌ 
சொல்கிறது. இங்கு பேய்ச்‌ சமையல்‌ பற்றிக்‌ 
கற்பை ஓவியம்‌ நீட்டித்‌ தந்துள்ளார்‌ புலவர்‌. 
இதுபோலவே பேய்கள்‌ சமையல்‌ செய்வது 
பற்றி மதுரைக்காஞ்சியிலும்‌10 செய்திகள்‌ 
வருகின்றன. சிலப்பதிகாரக்‌ சாப்பியமும்‌ 
மறக்கள வேள்விபற்றிக்‌ குறிப்பிடுகிறது*1, 


3.0 மேற்கண்டவாறு பழந்தமிழர்கள்‌ 
பேயைப்பற்றிய எண்ணங்கள்‌ கொண்டிருந்‌ 
தனர்‌. பேயைப்பற்றி அவர்கள்‌ கொண் 
டிருந்த கருத்துக்களையும்‌ ஊகங்களையும்‌ 
விளக்க இவ்வளவு ஆதாரங்களும்‌ போதும்‌. 
இனி இக்‌ கருத்துக்கள்‌ பழந்தமிழர்‌ உள்ளங்‌ 
களில்‌ எவ்வாறு உருப்பெற்றன எனப்‌ பார்த்‌ 
தல்‌ வேண்டும்‌. 


3.1. பேயைப்‌ பற்றிய உடல்வருணனை 
மனித உடல்‌ வருணனையோடு ஓத்தள்ளது. 
ஆனால்‌ ஒருவித பயங்கரத்தை அவ்வருணனை 
தந்துள்ளது. மனிதன்‌ பயப்படும்படி பேய்‌ 
களின்‌ உடலுறுப்புகள்‌ வருணிக்கப்பட்டு 
உள்ளன. பேய்களும்‌ தலை, கண்‌, பல்‌, வாய்‌, 
கை, காது, கால்‌, கூந்தல்‌ என்னும்‌ மனித 
உடலின்‌ உறுப்புகள்‌ உள்ளன. இது ஒரு 
பெண்ணின்‌ விகாரமிக்க தோற்றமாக அமைந்‌ 
துள்ளது. இவ்வாறு மனித உடல்‌ வருணனை 
யோடு அதனின்று வேறுபட்ட பயங்கரச்‌ த்‌ 
திரமும்‌ தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும்‌ 
மனித வடிவ ஒற்றுமையே பேய்க்கற்பனையின்‌ 
அடிப்படையாக உள்ளது, 


437 


3.2. பேய்கள்‌ ஈடுபட்டுள்ளதாகக்‌ சுரு 
தப்படும்‌ செயல்கள்‌ அனைத்தும்‌ பெண்களுக்‌ 
குரியதாகவுள்ளன. துணங்கைக்‌ கூத்தாடல்‌, 
சமைத்தல்‌ முதலியவை அவை. கூந்தல்‌, 
மார்பு போன்றன பெண்களோடு தொடர்பு 
டையனவாகும்‌. 


3.3, பிணங்களோடு வாழ்தல்‌, நிணத்‌ 
தையும்‌ குருதியையும்‌ உண்ணுதல்‌, குருதியால்‌ 
கூந்தலைப்‌ பூசுதல்‌, போன்றன பழங்கால 
பிணந்தின்னி மாந்தரின்‌ (௦811115815) செயல்‌ 
களாகும்‌. தற்கால இனக்குழு மக்களில்‌ 
பிணந்தின்னி மாந்தரின்‌ செயல்களும்‌ இவ்‌ 
வாறே உள்ளன. 


இந்த மூன்று செய்திகளும்‌ தமிழிலக்கி 
யங்கள்‌ தரும்‌ சான்றுகளின்‌ அடிப்படையில்‌ 
தம்‌ நெஞ்சில்‌ நிற்கவேண்டியனவாகும்‌. 


4.0. இனி, பழைய தமிழனின்‌ நெஞ்சில்‌ 
தோன்றிய இந்தப்‌ பேய்பற்றிய எண்ணத்தின்‌ 
தோற்றத்தைக்‌ காண்போம்‌. இதற்குப்‌ 
பண்டைய மனித உளவியலை அறியவேண்டும்‌. 
லேக்லின்ட்ஸே (1,8௦1: Lindsay) என்னும்‌ 
மானிடவியல்‌ ஆய்வாளர்‌ பழங்கால மனித 
னின்‌ இயல்பைப்‌ பற்றிக்‌ கூறியதைக்‌ காண்‌ 
போம்‌. 


“ஒருபுறம்‌ பழங்கால மனிதன்‌ இயற்கை 
யீன்‌ சிறு பகுதிகளில்‌ தனது சக்தி பயன்படு 
வதைக்‌ கண்டான்‌. மறுபுறம்‌ அவனுக்கு அப்‌ 
பாற்பட்ட சிக்கல்‌ நிறைந்த இயற்கைச்‌ சக்தி 
கள்‌ அவனை அச்சுறுத்திக்‌ கொண்டிருந்தன. 
அவற்றைப்பற்றி அவனுக்கு எதுவும்‌ தெரிய 
வில்லை. தான்வெற்றி கண்ட பகுதியில்‌ தனது 
செயல்கள்‌ காரண காரியத்‌ தொடர்புடன்‌ 
இயங்குவதைக்‌ கண்டான்‌. இவ்வுணர்வின்‌ 
அடிப்படையிலே இயற்கையின்‌ முழுத்‌ தன்‌ 
மையும்‌ அறிந்து கொள்ளும்‌ பெரு மு யற்சியில்‌ 

்‌ இறங்கினான்‌.” 45: இவ்வாறு இறங்கிய மனிதன்‌ 
காரணத்தைக்‌ கண்டு பிடிக்காத போது, தன்‌ 
கற்பனையின்‌ உதவியால்‌, கற்பனைக்‌ காரணத்‌ 
தைக்‌ கண்டான்‌. அதன்‌ மூலம்‌ ஆறுதல்‌ 
பெற்றான்‌. அதன்‌ விளைவே இனக்குழு மனி 
தர்களிடத்தில்‌ காணப்படும்‌ புராணக்‌ கதை 
கள்‌. 13 சூரியன்‌ எப்படிக்‌ கிழக்கிலிருந்து 
டூமற்ேசே போகிறது என்பதற்குக்‌ காரண 


438 


கண்டு பிடிக்க இறங்கிய அதி மனிதனுக்கு 
உண்மைக்‌ காரணத்தைக்‌ கண்டுபிடிக்க முடி. 
யாதபோது, சூரியன்‌ தன்‌ குதிரை வண்டியில்‌ 
சவாரி செய்வதாகக்‌ கற்பனை செய்யும்‌ போது 
திருப்தி ஏற்பட்டது. இவ்வாறு மனிதன்‌ 
இயற்காதீதமான மனச் சத்‌ திரறங்களைக்‌ 
கற்பனை செய்துகொண்டு அவற்றைநம்பினான்‌. 
இதுபோல்‌ தமிழனின்‌ காரண காரிய போலிச்‌ 
இந்தனை மூலம்‌ எழுந்த கற்பனையாக (myth 
making) தாரம்‌ பேய்‌ மகளிர்‌ தோற்றத்தைக்‌ 
கூறலாம்‌. நோய்‌, இயற்கை விபத்துக்கள்‌, 
போர்கள்‌ முதலியவற்றால்‌ சங்க முற்கால 
மக்கள்‌ பாதிக்சுப்பட்டனர்‌. அத்‌ துன்பங்‌ 
களுக்குக்‌ காரணங்களை அவர்களால்‌ அறிய 
முடியவில்லை. எனவே அச்சமும்‌, வருங்‌ 
காலத்தில்‌ நம்பிக்கையின்மையும்‌ அவர்கள்‌ 
மனத்தில்‌ தோன்றின. இத்தகைய சூழலில்‌ - 
மக்களின்‌ ஆறுதலுக்காக அமானுஷ்ய சக்தி 
களைக்‌ கொண்ட தெய்வங்களைக்‌ கற்பனையில்‌ 
படைத்து அவற்றிடம்‌ சரணடைந்தனர்‌ பழங்‌ 
காலத்தார்‌. இதுபோல்‌ அச்சத்தின்‌ மனவுரு 
வாகப்‌ (ஓersonification) பேய்‌ மகளிரைப்‌ 
படைத்தனர்‌ என்றும்‌ முடிவுக்கு வரலாம்‌. 
இதற்குச்‌ சங்க இலக்கியத்தில்‌ சான்றுகள்‌ 
உள. “பேஎ” என்ற சொல்‌ அச்சம்‌ என்ற 
பொருளில்‌ அன்று பயன்‌ படுத்தப்பட்டுள்ளது. 
*பேமுதிர்‌ கொல்லி? 44 


“இருமுந்நீர்‌ பேஎ நிலைஇய இரும்பெளவத்து4*5 
“பெருவிழாக்‌ கழிந்த பேஎமுதிர்‌ மன்றத்து 40 
“மருங்குல்‌ நுணுகிய பேஎமுதிர்‌ நடுகல்‌? 47 


இச்‌ சான்றுகள்‌ மூலம்‌ “பேஎ” என்னும்‌ 
சொல்‌ அச்சம்‌ என்னும்‌ பொருளில்‌ பயன்‌ 
பட்டுள்ளதை உணரலாம்‌. 


4.1. இவ்வாறு “அச்சத்தின்‌ மன௨ரு 
வாகத்‌ தோன்றும்‌ பேய்‌” என்னும்‌ எண்ணத்‌ 
தைப்போன்ற எண்ணங்கள்‌ பிற நாடுகளிலும்‌ 
தோற்றம்‌ பெற்றுள்ளன. நாகரிக முற்காலத்‌ 


தில்‌ வேட்டையாடிய மனிதன்‌ இயற்கையின்‌ 


ஆற்றல்களை எதிர்த்துப்‌ போராடுகிற வலிமை 
ய.ந்றவனாயிருந்தான்‌. இயற்கையின்‌ ஆற்றலைத்‌ 
தன்‌ தேவைக்கேற்ப ஆளுறெ வலிமையை 
அவன்‌ பெறவில்லை. இயற்கையின்‌ இயக்கத்‌ 
திற்குரிய காரணங்களை அவன்‌ ஆய்ந்தறிய 


முடியா நிலையில்‌ இயற்கையின்‌ ஆற்றலின்‌ பல 
அம்சங்களை அவன்‌ கற்பனையில்‌ மனிதவிகார 
மாகவும்‌, விலங்கு விகாரமாகவும்‌ அமைந்த 
பேயுருவங்களாகப்‌ படைத்து அவற்றை நம்பி 
னான்‌. திடீரென தோன்றும்‌ தீயிலிருந்து தீயு 
மிழும்‌ டிராகன்‌ களாகவும்‌, ஆயிரந்தலை நாகங்‌ 
களாகவும்‌ கற்பனை செய்தான்‌. நோய்களுக் 
குச்சில பேய்களின்‌ கோபம்‌ காரணமென 
நம்பினான்‌. பெருங்காற்றைப்‌ பேய்க்‌ காற்று 
என நினைத்தான்‌. இயற்கை தன்‌ இச்சைப்படி 
நடக்காவிடில்‌ அவற்றைத்‌. தனக்கு விரோத 
மான, பயங்கரப்‌ பேய்கள்‌ என எண்ணினான்‌. 
இவ்வாறு பேய்களை அவன்‌ கற்பனையில்‌ உரு 
வாக்கனான்‌. இயற்கையோடு போராடிய 
மனிதன்‌ தனது கைகளாலும்‌ மூளையாலும்‌ 
இயற்கையை மாற்ற அறிந்து கொண்ட 
யொழுது பேயையும்‌ மந்திரத்தால்‌ அடக்கி 
ஆளலாம்‌ என்றும்‌ பலி முதலியவற்றால்‌ வசப்‌ 
படுத்தலாம்‌ என்றும்‌ நினைத்தான்‌. இம்மாதிரி 
எண்ணங்கள்‌ உலகம்‌ முழுதும்‌ காணப்பட்டன 
என்று மானிடவியலார்‌ கருதியுள்ளனர்‌. 


5.8, அடுத்ததாக வேறொரு பிரச்சினை 
எதிர்கொள்ளுகின்றது. ஏன்‌ பேயைப்‌ பெண்‌ 
ணுருவில்‌ கண்டனர்‌? இதற்கு விடை கண்‌ 
டாக வேண்டும்‌. இதற்கு அன்றைய சமூக வர 
லாற்றையும்‌ சமூக ஸ்தாபனங்களையும்‌(௦ciக] 
institutions) சமூகவியல்‌ மானிடவியல்‌ 
மோக்கில்‌ காணவேண்டுப்‌. 


5.1. பழங்கால சமூகத்தை மூன்று பிரிவு 
களாக மார்கன்‌ (Organ) பகுத்துள்ளார்‌. 
அவை வருவாறு. 


7, காட்டு மிராண்டி காலம்‌ (8817802137) 

2. நாகரிக முற்காலம்‌ (Barbarism) 

3. நாகரிகக்‌ காலம்‌ (Civilization) 
இம்மூன்று காலகட்ட வரலாற்றையும்‌ ஓரளவு 
விளங்கிக்‌ கொள்ளவேண்டும்‌, 


1. கரட்டுமிரரண்டிக்‌ காலம்‌: 


இக்காலத்தைக்‌ இழ்நிலை (lower stage) 
இடை நிலை (middle stage)sகடைநிலை(பupper 
stage) என்று மூன்றாகப்‌ பிரிப்பர்‌. காட்டு 
மிராண்டிக்‌ காலம்‌ மனிதவரலாற்றின்‌ ஆரம்ப 


20 


காலமாகும்‌. பழங்களையும்‌ வேர்களையும்‌ உண்‌ 
டான்‌. மெருகேற்றப்படாத கற்களைப்‌ பயன்‌ 
படுத்தினான்‌, உரசித்‌ தீயைக்‌ கண்டான்‌. இக்‌ 
காலத்தின்‌ கடைச்‌ நிலையில்‌ வேட்டையாட 
வில்லும்‌ அம்பும்‌ கண்டு பிடித்தான்‌. இதுவே 
அவனது இக்காலத்‌ தலையாய சாதனை. 


2. நரகரிக முற்கரலம்‌: 


இக்காலத்தையும்‌ மேற்கூறியது போல்‌ 
மூன்றாகப்‌ பகுப்பர்‌. இக்காலத்தில்‌ பானை 
செய்யக்‌ கற்றுக்‌ கொண்டான்‌. பயிரிடவும்‌ 
விலங்குகளைப்‌ பிடிக்கவும்‌ அறிந்தான்‌, மனித 
னைத்‌ தின்னும்‌ சமூகப்பழக்கம்‌ மெதுவாக 
மறையத்தொடங்கியது. இக்காலக்தின்‌ கடை 
நிலையில்‌ தான்‌ எழுத்துக்களைக்‌ கண்டு பிடித்‌ 
தான்‌, கிரேக்கர்களின்‌ வீரயுகமும்‌, ரோம அர 
சுத்‌ தோற்றத்திற்குச்‌ சற்று முந்திய காலமும்‌ 
நாகரிக முற்காலத்தின்‌ கடைநிலைக்‌ காலத்தை 
(upper stage of barbarism) சார்ந்தது 
எனலாம்‌, மேலும்‌ நிலத்தைப்‌ பயன்படுத்தி 
விவசாயம்‌ செய்யவும்‌ கற்ற காலம்‌ இதுவே. 
இக்கால கடைநில்யைத்‌ தான்‌ ஹோமரின்‌ 
இலியட்‌ விளக்குகிறது எனலாம்‌, 


3. நாகரிகக்‌ காலம்‌: 

இயற்கையை மேலும்‌ மேலும்‌ தனது 
செயல்பாடுகளின்‌ மூலம்‌ மாற்றுறெபொழுது 
மனிதன்‌ அனுபவ௮றிவும்‌, கொள்கையறிவும்‌, 
பெற்றான்‌. அவற்றைப்‌ பயன்‌ படுத்தித்‌ 
தொழில்களை வளர்த்தான்‌, 


5.2. இனி, இக்‌ கால கட்டங்களில்‌ எவ்‌ 
வெப்‌ பகுதியுடன்‌ சங்ககாலத்தைக்‌ கொண்டு 
வந்து சேர்ப்பது என்பது இங்கு கேள்விக்குரி 
யதாகிறது. கிரேக்க புராணக்‌ கதைகளும்‌ 
(றரths) கிரேக்கக்‌ காவியமும்‌ நாகரிக முற்‌ 
காலமும்‌ நாகரிகக்‌ காலமும்‌ இணையும்‌ கால 
கட்டத்தைப்‌ பிரதிபலிப்பதுபோல்‌ சங்க 
காலத்தின்‌ முற்காலப்‌ பாடல்கள்‌ இக்கால 
கட்டங்களின்‌ நினைவுகளையும்‌ நம்பிக்கை எச்‌ 
சங்களையும்‌ மிகவும்‌ பிற்காலத்திலும்‌ கொண்‌ 
டுள்ளன எனலாம்‌. 


5.3. மேலும்‌ “குடும்பம்‌, தனிச்சொத்து 
அரசு ஆகியவைகளின்‌ தோற்றம்‌ என்னும்‌ 
நூலில்‌ ரோம அரசு கிரேக்க அரசு போன்ற 


439 


வைகளின்‌ தோற்றம்பற்றி நன்கு ஆயப்பட்‌ 
டுள்ளது.” 48 இதுபோல்‌ தமிழக வரலாற்றுத்‌ 
தொடக்க காலத்திலும்‌ இனக்குழுக்கள்‌ 
அழிந்து அரசு தோன்றியது. இதுபற்றிப்‌ 
பேராசிரியர்‌ நா. வானமாமலை அவர்கள்‌ கூறு 
வது காண்போம்‌. :**இந்நூலை (சங்க இலக்கி 
யத்துள்‌ ஒன்றாகிய புறநானூற்றை) ஆழ்ந்து 
படித்தால்‌ இனக்குழு வாழ்க்கை அழிந்து 
நிலவுடைமைச்‌ சமுதாயம்‌ வளர்ச்சி பெறுகிற 
காலத்தை இந்‌ நூலில்‌ சொல்லப்படும்‌ நிகழ்ச்‌ 
சிகன்‌ குறிக்கன்றன என்றறியலாம்‌. சங்க 
நூலிலே காலத்தால்‌ பிற்பட்டவை இனக்‌ 
குழுக்களின்‌ தலைவர்களுக்கும்‌ முடிமன்னர்க 
ளுக்கும்‌ இடையே நடைபெற்ற போர்களைப்‌ 
பற்றிப்‌ பேசாமல்‌ சேர, சோழ, பாண்டியர்‌ 
களிடையே, நடைபெற்ற போர்களையே 
குறிப்பிடுகின்றன. எனவே சங்க நூல்களின்‌ 
இறுதிக்‌ காலத்தில்‌ இனக்குழுக்கள்‌ அழிந்து 
நிலவுடைமையும்‌ மன்னர்‌ ஆட்சியும்‌ தோன்றி 
விட்டன என்று யூகம்‌ செய்யலாம்‌. 49 


இக்‌ கூற்றிலிருந்தும்‌ சங்க காலப்‌ பாடல்‌ 
கள்‌ சில குழு வாழ்க்கையை ஒழித்து நிலைத்த 
நாசுரிகத்திற்குச்‌ சமுதாயம்‌ மாறிய கால 
கட்டத்தில்‌ தோன்றின என்னும்‌ கூற்று வலி 
யுறுகின்றது. 


5.4, இதுவரை சமுதாய மாற்றம்‌ பொது 
வாகச்‌ சமுதாயங்களில்‌ எப்படி. நிகழ்ந்தன 
என்பதைப்‌ பார்த்தோம்‌. மேலும்‌ இச்‌ சமு 
தாய மாற்றத்தின்‌ எந்தப்படியின்‌ நினைவெச்‌ 
சங்களைச்‌ சங்க இலக்கிய முற்காலப்‌ பாடல்‌ 
கள்‌ காட்டுகின்றன என்பதையும்‌ கண்டோம்‌, 
இனி இந்தச்‌ சமுதாய மாற்றத்தால்‌ ஏற்படும்‌ 
இல கருத்து அம்சங்களில்‌ ஒன்றான பேயும்‌ 
பெண்ணும்‌ ஒன்றித்தலை, இப்‌ பகுதியில்‌ சற்று 
விரிவாகக்‌ காண்போம்‌. 


5.5. தியாமட்‌ என்ற பாபிலோனியப்‌ 
பேயும்‌ இரினோம்‌ என்னும்‌ கிரேக்கப்‌ பேயும்‌ 
தாய்த்தெய்வங்களாகவும்‌ உலகைப்‌ படைத்த 
மூலத்‌ தாயாராகவும்‌ பண்டைய மக்களால்‌ 
கருதப்பட்டன. இவைகள்‌ இவ்வாறு கருதப்‌ 
பட்டதற்கு அன்றைய சமூகச்‌ சூழ்நிலையே 
காரணம்‌. காட்டுமிராண்டிக்‌ காலத்திலி 
குத்து (Savagery) நாகரிகமுற்கால. (Barba- 
71201) விவசாயத்திற்குச்‌ சமுதாயம்‌ மாறும்‌ 


போது உலகமெங்கும்‌ பெண்ணாதிக்கச்‌ சமுதா 
யம்‌ தோன்றியுள்ளது. பெண்கள்‌ விவசாயத்‌ 
தில்‌ முன்ணணியில்‌ இருந்தவர்கள்‌. எனவே 
அவர்களே தலைவியராக விருந்தனர்‌, இச்‌ 
காலத்தில்‌ பெண்‌ தெய்வங்கள்‌ தோற்றம்‌ 
பெற்றன. இவ்வாறு மிகுதியான செழிப்‌ 
பைத்தரும்‌ சக்திகளையும்‌ ஆற்றல்வாய்ந்த 
இயற்கையம்சங்களையும்‌ அக்கால மனிதன்‌ 
பெண்ணின்‌ சக்தியாகவே நினைத்தான்‌. 
எனவே அச்‌ சக்திகளைப்‌ பெண்ணாகவே உரு 
வகம்‌ செய்தான்‌. இவ்வாறே தனக்கு அச்‌ 
சத்தை விளைக்கும்‌ இனம்‌ காணவியலாச்‌ சக்தி 
களையும்‌ பெண்ணின்‌ அம்சமாகக்‌ கண்டான்‌. 
இவ்வாறு பேய்‌ மகளிர்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
தோன்‌ றியது. 50 2 

5.6. சங்க காலத்திலும்‌ பெண்‌ தெய்வ 
வழிபாடுகள்‌ இருந்திருக்கன்றன. கொற்றவை 
லழிபாடும்‌, முருகனின்‌ தாய்‌ பழையோள்‌ என்‌ 
றும்‌ வருவன பெண்‌ சக்தியின்‌ மூக்கியத்துவத்‌ 
தைக்‌ காட்டுவனவே. உலகப்பொதுமைப்பண்‌ 
பான பெண்ணாதிக்கச்‌ சமுதாயமாக முன்‌ சங்‌ 
கச்‌ சமுதாயமும்‌ இருந்திருக்கிறது. பெண்ணா 
திக்கக்‌ சமுதாயத்திற்கு பல்லாண்டுகளுக்குப்‌ 
பிற்பட்ட சமுதாயப்‌ படப்பிடிப்பே சங்கச்‌ 
சமுதாயம்‌. எனவே பெண்ணாதிக்கச்‌ சமுதா 
யம்‌ ஒரு காலத்திலிருந்தது என்பதின்‌ எச்சமே 
கொற்றவை வழிபாடு முதலியன. பெண்ணா 
இக்கச்‌ சமுதாயப்‌ பெண்‌ சக்தி விசேடத்தால்‌ 
பேய்‌ மகளிர்‌ பற்றிய எண்ணம்‌ தோற்றம்‌ 
பெற்றது என்பது சங்கச்‌ சமுதாயத்தைப்‌ 
பொறுத்தவரையிலும்‌ இவ்வாறு உண்மையா 
கிறது. 


6.0. அடுத்ததாக, இரத்தம்‌ நிணம்‌ 
இவற்றைத்‌ தின்னும்‌ குணம்‌ இப்‌ பேய்‌ மகளி 
ருக்கு ஏற்பட்ட காரணத்தைக்‌ காண்போம்‌. 
ஹட்டன்‌ (11ம11௦ற0) என்பவர்‌ தற்காலத்தில்‌ 
பல இடங்களில்‌ மனிதர்களைப்‌ பலி கொடுக்‌ 
கும்‌ வழக்கத்தைச்‌ சுட்டிக்காட்டி. இது மனி 
தனை உண்ணும்‌ பழக்கத்தின்‌ எச்சமே (Relics 
of Cannibalism) என்கிறார்‌. 51 மேலும்‌ 
நாகரிக முற்காலத்தில்‌ மனிதனை உண்ணும்‌ 
பழக்கம்‌ மெல்ல மறைய ஆரம்பித்தது என்று 
முன்னர்‌ பார்த்தோம்‌. எனவே தமிழகத்தி 
லும்‌ மனிதனை உண்ணும்‌ பழக்கம்‌ நாகரிக 
முற்காலத்திற்கு முன்‌ இருந்திருக்கும்‌. அது 


பின்‌ சமுதாயம்‌ வளரும்போது மறைந்திருக்‌ 
கும்‌. முந்திய சமுதாயப்படியில்‌ ஏற்பட்ட 
கருத்துக்கள்‌ அச்‌ சமுதாயம்‌ மாறிய பின்னும்‌ 
மாற்றமுற்ற சமுதாயத்திலும்‌ கருத்து எச்சங்‌ 
களாக எஞ்சிநிற்கும்‌. பெண்ணாதிக்கம்‌ பிற்‌ 
காலச்‌ சமுதாயத்தில்‌ இல்லையெனினும்‌ 
பெண்ணாதிக்கச்‌ சமுதாயத்தில்‌ தோன்றிய 
“பேய்‌ மகளிர்‌' என்னும்‌ எண்ணம்‌ நிலைத்து 
நின்றதுபோல மனிதனை உண்ணும்‌ பழக்கமும்‌ 
சமுதாயம்‌ மாறியதால்‌ பிற்காலச்‌ சமுதாயத்‌ 
தில்‌ கருத்து எச்‌ சமர க வேறொரு உருவம்‌ 
பெற்று நிலைத்திருந்தது. இவ்வாறு மனிதனை 
உண்ணும்‌ பழக்கம்‌ “பேய்‌ மகளிர்‌” நிணமும்‌ 
குருதியும்‌ உண்டு அருந்துபவர்‌ என்னும்‌ எண்‌ 
ணமாக உருப்பெற்றது. மேலும்‌ பிள்ளைக்‌ 
கறி சமைத்த அடியார்‌ கதையும்‌ மனித மாம்‌ 
சம்‌ உண்ணும்‌ பண்டை வழக்கத்தின்‌ எச்ச 
மாக இருக்கலாம்‌ எனவே பேய்‌ மகளிர்‌ 
நிணமும்‌ குருதியும்‌ உட்கொள்ளும்‌ பழக்கம்‌ 
பண்டைச்‌ சமுதாயத்தின்‌ எதாவது இனக்‌ 
குழுக்களிடம்‌ இருந்த பழக்கமாகலாம்‌. 52 
சமுதாயத்தைவிட்டு மறைந்த மனிதப்பலி, 
நரமாம்சம்‌ உண்ணும்‌ வழக்கம்‌ ஆகியன 
வழக்காயிருந்த காலத்தில்‌ அம்‌ மக்கள்‌ உள்‌ 
ளத்தில்‌ பிணந்தின்னும்‌ பேய்கள்‌ என்னும்‌ 
கற்பனை தோன்றுவது இயல்பே. 


7.0. டாக்டர்‌ கைலாசபதி தமது பேய்‌ 
மகளிர்‌ என்னும்‌ கட்டுரையில்‌ பேய்‌ மகளிர்‌ 
சாலினி போன்ற தேவராட்டியர்‌ அல்லது மந்‌ 
திரவாதி போன்ற ஷாமன்கள்‌ என்று கூறு 


கிறார்‌.58 இவர்கள்‌ மானிடப்‌ பெண்களே, 
ஆனால்‌ ஓர்‌ நம்பிக்கையால்‌ தாம்‌ மானிட 
நிலையை விட்டு நீங்கி வேறொர்‌ ஆவியின்‌ ஆற்‌ 
றலால்‌ பேசுவதாகவும்‌ செயல்படுவதாகவும்‌ 
உணர்கின்றனர்‌. அந்தக்‌ கற்பனைதான்‌ மனி 
தாதீதமான சக்தியுள்ள பேய்‌ என்ற கற்பனை. 
இக்கற்பனையின்‌ உருவெளித்தோற்றமே 
(Lollicination) பேய்‌ மகளிர்‌ பற்றிய வருண 
னைகள்‌. சங்கப்‌ புலவர்கள்‌ அவர்கள்‌ காலத்து 
சமுதாய உளவியல்‌ நிலைக்கு (S௦cial Psycho- 
1௦93) உட்பட்டவர்களே. எனவே மக்கள்‌ 
உள்ளதெனக்‌ கருதிய பேய்‌ மகளிரையும்‌, 
பேய்‌ மகளிரின்‌ செயல்களையும்‌ உண்மையென 
நம்பியே வருணித்தார்கள்‌. ஷாமன்களும்‌ 
சாலினி போன்ற பெண்‌ பூசாரிகளும்‌ இந்த 
நம்பிக்கைக்கு இரையாகித்‌ தாமே உயிர்‌ 
மாற்றம்‌ பெற்று விட்டதாக எண்ணியவர்‌ 
களே. அவர்களைப்‌ பிரமையான சமூக நம்‌ 
பிக்கைகளைத்‌ தாங்கியிருந்தவர்கள்‌ எனக்‌ கூற 
லாம்‌. (bearers of illusory social beliefs) 


8.0. இதுவரை கூறினவற்றைத்‌ தோ 
குத்து அவற்றின்‌ சாராம்சத்தை முடிவில்‌ 
காண்போம்‌, அக்கால மக்களின்‌ இயற்‌ 
கையை வெல்லும்‌ ஆற்றலின்மையின்‌ காரண 
மாகத்‌ தோன்றிய அச்சத்தின்‌ மன உருவகம்‌ 
பெண்ணாதிக்க சமுதாயத்தின்‌ நினைவெச்சம்‌ 
பிணந்தின்னும்‌ அக்காலப்‌ பழக்கம்‌ ஆகிய 
அம்சங்களின்‌ ஒருமிப்பே *:பேய்மகளிர்‌'” 
என்னும்‌ எண்ணத்தின்‌ தோற்றமாகும்‌ என்‌ 
னும்‌ முடிவுக்கு வரலாம்‌. 


441 


ONO 


வ 


442 


சான்றுகளும்‌ ஆதாரங்களும்‌ 


பதிற்றுப்பத்து 19:15 
அகம்‌ 130 
திருமுருகாற்றுப்படை 51 
மதுரைக்காஞ்சி 162-163 
பதிற்றுப்பத்து 80:95-87 
சிலப்பதிகாரம்‌-சால்‌ காள்‌ 
குறுந்தொகை 180 
புறநானூறு 971 
திருமுருகாற்றுப்படை 45 


புறம்‌ :56 
சிறுபாணாற்றுப்பட 198 

ன 196 
இருமுருகாற்றுப்படை 48 
புறம்‌ 371 


புறம்‌ 870 திருமுரு 52 
திருமுருகாற்றுப்படை 60 

புற! 82 சிலம்பு கால்கோள்‌ 210 
புறம்‌ 370 

சிறுபாண்‌ 198, புறம்‌ 22 மதுரை 182 
பட்டினப்பாலை 260 

புழம்‌ 62 

திருமூரு 49, புறம்‌ 971 
மதுரைக்காஞ்சி 24 சிறுபாண்‌ 198 
பதிற்றுப்பத்து 80:95 

புறம்‌ 859, புறம்‌ 371, புறம்‌ 392 திர 57 
மதுரைக்காஞ்சி 182, புறம்‌ 359 
மதுரை 843] திருமுருகு 57 

புறம்‌ 970 

சிலம்பு. கால்‌?காள்‌ 241 
பதற்றுப்பத்து 35:8 

சிலம்பு கால்கோள்‌ 200 

புறம்‌ 950, 859. 

புறம்‌ 359 

தற்றிணை 319, 171 


'பெகும்புண்ணுறுநர்க்குப்‌ பேய்போல” 


96 


40 
41 
42 


43 


44 
45 
49 
47 
48 


49 
50 


சட்‌ 
52 


58 


ற்‌ 349:1 *புண்னோன்‌ பேய்‌ ஓம்பிய 
பேய்ப்பக்கமும்‌' தொல்‌ புறத்திணை 19 
“இன்னகை மனைவி பேஎய்‌ புண்ணோன்‌ 
துன்னுதல்‌ கடிந்த தொடா௮க்‌ காஞ்சி 
யும்‌ -தொல்‌ புற 19 
“மாசில்‌ கற்பின்‌ மடவோள்‌ குழவி பேஎய்‌ 
வாங்கக்‌ கைவீட்டாங்கு' --நற்‌ 16;7-—8 
“பேயொடு கண ரி திரிதரும்‌” - புறம்‌ 879 
பொருந்தாத்‌ தெவ்வர்‌ அருந்தலை 
அடுப்பில்‌ 
கூவிள விறகின்‌ ஆக்குவரி நுடங்க 
ஆனா மண்டை வன்னியம்‌ தடுப்பின்‌ 
ஈனா வேண்மாள்‌ இடந்தழந்தட்ட 
மாமறி பிண்டம்‌ வாலுவன்‌ ஏந்த 
புற 872:5-10 
மதுரைக்காஞ்சி 26-38 
சிலப்பதிகாரம்‌ கால்கோள்‌ [242-244 
க. கைலாசபதி நூலில்‌ வரும்‌ மேற்கோள்‌ 
பண்டைத்தமிழர்‌ வாழ்வும்‌ வழிபாடும்‌ 
பக்‌. 78 
General Anthropology — by-Boas and 
others %, 011 
குறுந்தொகை 4:5 
மதுரைக்காஞ்சி 75 
பட்டினப்பாலை 255 
அகநானூறு 297:7 
The origin family, Private Proporty and 
State 
ஆராய்ச்சி 1970-அக்‌ பக்‌ 21 
பழஞ்சமுதாயப்‌ பெண்ணாதிக்சும்‌ அதிலி 
ருந்து சங்கக்காலப்‌ பேய்மகளிர்‌ 
தோற்றம்‌ என்னும்‌ கருத்து பற்றி 
பேரா, நா.வா அவர்களுடன்‌ உரையாடி 
யதில்‌ இடைத்த தெளிவுக்கு நன்‌ றியுடை 
யேன்‌. 
Castes in 7௦01௨ — by-Hutton 
இக்கருத்தை ௩, வித்தியானந்தனும்‌ 
கூறுகிறார்‌. தமிழர்சால்பு பக்‌.188 
பண்டைத்தமிழர்‌ வாழ்வும்‌ வழிபாடும்‌, 


தலைமக்கள்‌ கொலை 


[இக்‌ கட்டுரையில்‌ டாக்டர்‌ வீராசாமி தமிழ்‌ 
இலக்கிய தீ தின்‌ இரு சாப்பியங்களின்‌ முக்கிய கதை 
மாந்தர்களின்‌ கொலை நிகழ்ச்சிகளின்‌ சூழ்‌. நிலைகளை 
யும்‌, காரணங்களையும்‌ ஒப்பிடுகிறார்‌. --நா.வா.] 


“உயிர்க்‌ கொலை நீங்குமின்‌” (சிலம்பு 80. 
180) எனச்‌ சிலம்பும்‌, தீவினைகளில்‌ முதலில்‌ 
நிற்பது கொலை (மணி: 30, 66) என மணிமே 
கலையும்‌ தத்தம்‌ இறுதிக்‌ காதையிலே உரைக்‌ 
இன்றன. ஆயினும்‌ இவ்விரு காப்பியங்களின்‌ 
தலை மக்களே கொலையுறுகின்றனர்‌. அவர்‌ 
களின்‌ முடிவை இரு ஆசிரியர்களும்‌ வெவ்‌ 
வேறு நெறியில்‌ விளக்குகின்றனர்‌. 


சிலம்பின்‌ கொலைக்களக்‌ காதை-— கண்‌ 
ணகியை அடைக்கலமாகப்‌ பெற்ற மாதரி 
யின்‌ *இரும்பேர்‌ உவகை பொங்கும்‌ நிலையில்‌ 
தொடங்க, 'மண்ணகமந்தையின்‌ வான்‌ துயர்‌” 
பெருகும்‌ நிலையில்‌ முடிகிறது. இதன்‌ வாயி 
லாக மன்னவன்‌ செங்கோல்‌ வளைவதையும்‌, 
ஊழ்வினை முதிர்வதையும்‌ கோவலன்‌ வீழ்ச்சி 
யிலே காட்டுகின்றார்‌, இளங்கோவடிகள்‌. 
உதயகுமாரனை வாளால்‌ எறிந்த காதை மணி 
மேகலை அருள்‌ நெறியால்‌ சிறைக்‌ கோட்டம்‌, 
அறச்‌ கோட்டம்‌ ஆகும்‌ இன்ப நிலையில்‌ 
தொடங்கி விஞ்சையனாம்‌ காஞ்சனனின்‌ 
பாவம்‌ பெருகும்‌ நிலையில்‌ முடிகிறது, இரு 
காதைகளின்‌ தொடக்கம்‌ இன்ப ஓளி பரப்பு 
இன்றன. ஆனால்‌ முடிவோ வினையின்‌ முதிர்ச்‌ 
இயாக வீழ்கின்றன. 


21 


டாக்டர்‌ தா, வே. வீரசாமி, எம்‌.ஏ., பிஎச்‌.டி. 


துனி மனித வாழ்வில்‌ எவை எவை இன்ப 
மாச அமைந்தன என்பதை மாதரியின்‌ 
செயல்கள்‌ விளக்குகின்றன. “பதி எழு அறி 
யாப்‌ பழங்குடி'ப்‌ புகாரிலிருந்து வாழ வழி 
தேடி வந்தவர்களை முதலில்‌ “சுடிமனை? யில்‌ 
மாதரி தங்கச்‌ செய்கிறாள்‌. கோவலனுக்குக்‌ 
கோவலர்‌ வீடு காவலாக அமைகிறது, மாறா 
கப்‌ பாண்டிய நாடு அவன்‌ உயிரைப்‌ பறிக்கப்‌ 
போகிறது என்ற துயரக்‌ குரல்‌ பின்னணியில்‌ 
கேட்கிறது. தீங்கில்லா இடத்தில்‌ கவுந்தி 
அடிகள்‌ கொண்டு சேர்த்தாள்‌; *இனித்‌ துன்‌ 
பமுண்டோ?' எனக்‌ கேட்கும்‌ போது சாவாம்‌ 
பெருந்துயர்‌ வரப்போகும்‌ உணர்வு எழுகிறது. 
அடிசில்‌ சமைக்கக்‌ கலனும்‌ காயும்‌ கனியும்‌ 
சாலியரிசியும்‌ மாதரி உதவினாள்‌. ஆனால்‌ 
தலைமகன்‌ வாழ்வு நல்ல வண்ணம்‌ சமையுமா 
என்ற கேள்வி எழுகிறது, “கொடும்‌ பாடில்‌ 
லாக்‌ கோவலர்‌, வாழ்க்கையிலிருந்து இருக்‌ 
கையும்‌ உண்டிப்‌ பொருளும்‌ கிடைக்கின்றன 
கோவலன்‌ வாழ்க்கைக்கு, கண்ணகி அவற்‌ 
றைச்‌ செவ்வனம்‌ ஆக்கி, “அமுதம்‌ உண்க 
அடிகள்‌ ஈங்‌'கென அழைக்கிறாள்‌. அவள்‌ 
அளித்த அமுதம்‌ வரப்போகும்‌ கொலைச்செ 
யலைத்‌ தடுக்க இயலவில்லை. உணவுண்ணும்‌ 
நிலையில்‌ கோவலன்‌ கண்ணகி ஆகிய இரு 
வரைக்‌ சுண்டு கண்ணனும்‌ நப்பின்னையும்‌ 
போலும்‌ என ஆய்மகளிர்‌ விம்மிதம்‌ கொள்ளு 
கின்றனர்‌. இங்கு இவர்தம்‌ விம்மிதம்‌ 'விம்மி 
யமும்‌ அழுகையாசப்‌ போகிறதே என்ற ப்பி 
வுணர்வு பற்றிப்‌ படர்கிறது. 


443 


அரசன்‌ ஆணையால்‌ சிறைக்‌ கோட்டம்‌ - 
நல்வினை வயத்தால்‌ தீப்பிறப்பினோர்‌ நற்‌ 
பிறப்பு அடைவதைப்‌ போல--௮றச்‌ கோட்‌ 
டம்‌ ஆகியது, எனக்‌ கூறும்‌ போது கதைத்‌ 
தலைவியாய்‌ மணிமேகலையின்‌ பிறப்பும்‌, பின்‌ 
னர்ப்‌ புத்த மதத்தில்‌ சேர்ந்து பெற்ற பேறும்‌ 
பின்னணியில்‌ உருக்‌ கொள்கின்றன. புத்த 
சைத்யமும்‌ அறவோர்‌ பள்ளியும்‌ மனதிற்குக்‌ 
காப்பாக அமைய, அட்டிற்‌ சாலையும்‌ அருந்து 
நர்‌ சாலையும்‌ உடற்காப்பாக அமைகின்றன, 
எனவே, தனி மனிதர்‌ காப்பை விடப்‌ பொது 
அமைப்புகள்‌ தரும்‌ காவலையே மணிமேகலை 
வற்புறுத்துகிறது. அதன்‌ நெறிச்‌ சென்ற 
கதைத்‌ தலைவி உய்வதையும்‌ அ௮க்காவலைக்‌ 
கடந்த தலைமகன்‌ உதய குமரன்‌ வாளால்‌ எறி 
யுண்பதையும்‌ மறை முகமாகச்‌ சுட்டுகிறது. 


குறிப்பாற்றலால்‌ கொலைக்களக்‌ காதை, 
இனிமேல்‌ வரப்‌ போகும்‌ துன்ப நிகழ்ச்சி பற்‌ 
றிய துன்பப்‌ பெருக்கை மிகுவிக்கும்‌ வண்ணம்‌ 
கலை அழகோடு துலங்கவும்‌, மணிமேகலையின்‌ 
காதை நற்பிறப்பை நல்குகின்ற செய்வினை 
புரிதற்கு அறிவுப்பாதை அமைக்கிறது. மூன்‌ 
னது தனி மனிதர்‌ காப்பை வகைப்‌ படுத்திக்‌ 
காட்டும்போது இத்துணையும்‌ - கொல்க்குப்‌ 
பலியாக வேண்டியுளதே என்ற எண்ணத்‌ 
திற்கு அடியெடுத்துக்‌ கொடுக்கிறது. பின்‌ 
னது அற நிலைய அமைப்புகளின்‌ காப்பு துன்‌ 
பக்‌ காரணத்தைச்‌ சுட்டி அதன்‌ சுமையைக்‌ 
குறைக்கும்‌ போக்கு புலப்படுகிறது. 


கொலைப்படவிருக்கும்‌ கோவலனோ, தன்‌ 
பண்டைத்‌ தீ நெறியிலிருந்து மாறிவந்து, 
நாணுத்‌ தரும்‌ வறுமையைப்‌ போக்குதற்கு 
மனைவியின்‌ சிலம்பை முதலாகக்‌ கொண்டு 
இழந்த பொருள்‌ எல்லாம்‌ மீட்கத்‌ துடிப்ப 
வன்‌, தான்‌ பட்ட துன்பத்தை மறந்து வெஞ்‌ 
சுரத்தைக்‌ கடந்த தன்‌ மனைவியின்‌ மெல்ல 
டிக்கு இரங்குபவன்‌; பெற்றோர்‌ படும்‌ துன்‌ 
பத்தைப்‌ பெரிதாக மதிப்பவன்‌, வேண்டா 
மக்களோடு வீண்‌ வாழ்வு வாழ்ந்த தனக்கு 
நன்னெறி கிடைக்குமோ என ஏங்குபவன்‌; 
இற்‌ கடமை புரிதற்குரிய வாய்ப்பிழந்து 
இல்லப்‌ பெரியார்க்கு “வாயல்‌ முறுவல்‌' 
அளித்து, (யாவது மாற்றா உள்ள வாழ்க்கை” க்‌ 
கண்ணகியின்‌ கற்பை எண்ணி வியப்பவன்‌; 


444 


அதே காலத்து வறுமையில்‌ வாடும்‌ அவளது 
தனித்த நிலை கண்டு மனம்‌ வெதும்பி வீடும்‌ 
கண்ணீரை அவள்‌ காணல்‌ கூடாதென அன்‌ 
பால்‌ கரப்பவன்‌ - இங்ஙனம்‌ மாறிய வாழ்க்கை 
வாழும்‌ கோவலன்‌ சிலம்பில்‌ ஒன்று கொண்டு 
சென்று யான்‌ போய்‌ மாறி வருகுவன்‌” என்று 
கூறும்‌ போது கொலைக்‌ களக்‌ காதையின்‌ 
துன்பக்‌ கூறுகளெல்லாம்‌ ஒன்று சேர 
வருவதைதக்‌ காண்கிறோம்‌. இதைத்‌ 
தொடர்ந்து மண்ணக மடந்தையை மயக்‌ 
கொழிப்பவள்‌ போல்‌ தண்ணீர்‌ தெளித்த 
கண்ணகியை நோக்கி “மயங்கா தொழி” 
கெனக்‌ கோவலன்‌ கூறும்‌ மொழிகளில்‌ துன்‌ 
பத்தின்‌ முனைகள்‌ தெரிகின்றன. 


மணிமேகலையை அடைய விரும்பிய 
உதயகுமர3னா கதையின்‌ தொடக்கம்‌ முதல்‌ 
தோல்வி காண்பவன்‌. எனினும்‌ தான்‌ பிடித்த 
நெறியிலேயே விடாது செல்பவன்‌ *அறிவு 
டையோர்‌ பழித்தாலும்‌? மன்னவன்‌ சினந்‌ 
தாலும்‌ அம்பலம்‌ சென்று மணிமேகலையைப்‌ 
பற்றித்‌ தேரிலேற்றிச்‌ சென்று அவள்‌ மொழி 
கேட்பேன்‌' என்று மேலும்‌ மேலும்‌ ஆசை 
யைப்‌ பெருக்கிக்‌ கொள்பவன்‌, தன்‌ செயல்‌ 
தனக்குப்‌ பழி தரினும்‌ தான்‌ பெறநினைக்கும்‌ 
இன்பத்தையே பெரிதாக நினைப்பவன்‌. உல 
கோர்‌ பசிகளையும்‌ உலக அறவியல்‌ வழியில்‌ 
தன்‌ காமப்பசிதீர்க்க வாயில்‌ தேடுபவன்‌; தன்‌ 
மனைவி என்று கருதி உரையாடிய காஞ்சன 
னைப்‌ பொருட்படுத்தாத காயசண்டிகை வடி 
விலிருந்த மணிமேகலையே பரிந்துவந்து அற 
மொழி கூறுதற்குரியவன்‌. இங்ஙனம்‌ மாறா 
வாழ்க்கை உதயகுமரன்‌ தன்‌ மனதில்‌ ‘(இடை 
யிருள்‌ யாமத்து வந்து இவளை அறிவேன்‌” 
என எண்ணிச்‌ செல்லும்போது அவனைச்‌ சூழ 
விருக்கும்‌ இருளின்‌ செறிவை உணர்கிறோம்‌. 

இந தலை மக்களின்‌ கொலைக்கு முன்னர்‌ 
இருதலைவியரும்‌ முறையே தங்கள்‌ கருத்தைக்‌ 
கூறுகின்றனர்‌. தானே சமைத்துப்‌ பரிமாறும்‌ 
உணவைத்‌ தன்‌ கணவன்‌ உண்டு மகிழும்‌ 
காட்சியைத்‌ துய்த்திருந்த கண்ணகியிடம்‌ 
தான்‌ புரிந்த சிறுமைக்கு இரங்குகிறான்‌, கோ 
வலன்‌. அவன்‌ குறையைவிடக்‌ கண்ணகி 
அவன்‌ பெற்றோர்‌ உற்ற குறையைக்‌ கூறி அவ 
னது போற்றா ' ஒழுக்கத்தைச்‌ சுட்டுகிறாள்‌, 


அம்மொழிக்கிடையில்‌ தன்‌ இல்லற வாழ்‌ 
வினை எண்ணி ஏங்கிய ஏக்கத்தினையும்‌ புலப்‌ 
படுத்துறொள்‌. ஆயினும்‌ அவள்‌ வாயிலிருந்து 
“இனிமேல்‌ நன்கு வாழ்வோம்‌” என்ற நன்னம்‌ 
பிக்கை ஊட்டும்‌ ஒரு சொற்கூடப்‌ பிறவாதது 
வியப்பிற்குரியதே. 


மணிமேகலை தானே உதயகுமரனிடம்‌ 
சென்று நரைமூதாட்டி ஒருத்தியைக்‌ காட்ச 
அளவையாகக்‌ காட்டினாள்‌. மனிதனின்‌ காம 
இன்பத்திற்குத்‌ தரண்டுகோல்களாக விளங்‌ 
கும்‌ பெண்ணின்‌ கூந்தல்‌, நுதல்‌, புருவம்‌, 
கண்‌, மூக்கு, பல்‌, இதழ்வாய்‌, காது, முலை, 
தோள்‌ விரல்‌, தொடை, கணுக்கால்‌, அடி 
ஆகிய உறுப்புகளின்‌ இளமை அழகெல்லாம்‌ 
மாறி முதுமைக்‌ கொடுமையைக்‌ காட்டி நல்‌ 
லறிவு கொளுத்த முனைகிறுள்‌. அணியும்‌, 
அடையும்‌ உடம்பை மூடிமறைத்து வஞ்சம்‌ 
செய்ஃதைப்‌ புலப்படுத்துகிறாள்‌, மணிமேகலை 
யின்‌ பேச்சில்‌ வாழ்வின்‌ உண்மையைக்‌ 
காட்டி அறிவின்‌ தடைகளாம்‌ வஞ்சகங்களைக்‌ 
களையும்‌ முயற்சி வெளிப்படுகிறது. எனவே 
அவள்‌ வாழ்வின்‌ தடைகளைப்‌ போக்குவதற்கு 
வழிகாட்டுவதை உணர்கிறோம்‌. இது 
கண்ண நிலைக்கு மாறானதாகும்‌, 


கண்ணகி, தன்‌ கணவன்‌ நல்வாழ்வு 
வாழச்‌ சிலம்பைத்‌ தந்தாள்‌. மணிமேகலையோ 
உதயகுமரன்‌ உய்வதற்கு நன்னெறி காட்டி 
னாள்‌. கண்ணகி கொடுத்த சிலம்பைக்‌ 
கொண்டுசென்ற கோவலன்‌ கொல்ப்பட்‌ 
டான்‌. மணிமேகலை காட்டிய நெறியில்‌ 
செல்லாததால்‌ உதயகுமரன்‌ வெட்டுப்பட்‌ 
டான்‌. எனவே இரு காப்பியங்களிலும்‌ தலை 
மக்கள்‌ முடிவு கொலையாகிறது. ஆயினும்‌. ௮ம்‌ 
முடிவிற்குத்‌ தலைவியர்‌ காரணமல்லர்‌ என்பது 
வெளிப்படை. 


ஆதலால்‌ அம்முடிவிற்கு வேறு காரணங்‌ 
களிருத்தல்‌ வேண்டும்‌, நட்பு தலைமக்களை 
வீழ்த்தும்‌ காரணங்களில்‌ ஒன்றாகும்‌. கோவ 
லனின்‌ பழங்கால நட்பின்‌ துணைவுர்களாச 
மைந்தவர்கள்‌ வறுமொழியாளரும்‌ வம்பப்‌ 
ப்பத்‌ ஆவர்‌. அவர்களோடு குறுமொழி 
கோட்டி, நெடிமொழிபுச்கப்‌ பொச்சாப்‌ 
புண்டு தன்னிலை கெட்டதை உணர்கிறான்‌ 


கோவலன்‌, மண்ணுலக மக்களில்‌ இழிந்தவர்‌ 
கூட்டுறவு, தொடக்கத்தில்‌ இன்பமூட்டி இறு 
தியில்‌ கெட்டதைத்‌ தரும்‌. அங்ஙனம்‌ கெட்ட 
வர்க்கு “நன்னெறி உண்டோ?” என அங்கெ 
கோவலனின்‌ ஏக்கம்‌ அவன்‌ கண்ணகியிடம்‌ 
விடைபெறும்‌ போது நன்கு புலப்படுகிறது. 

ஆனால்‌, உதயகுமரனின்‌ துணைவராகக்‌ 
கீழ்மக்கள்‌ எவரையும்‌ தனித்துக்‌ காட்ட 
வில்லை சாத்தனார்‌. தென்றலைத்‌ தேராக 
உடையவனும்‌, மீன்கொடி பிடித்தவனும்‌, 
கரும்புவில்‌ உடையவனும்‌, மலர்க்கணை 
கொண்டவனும்‌ ஆகிய மன்மதன்‌ ஒருவன்‌ 
மட்டுமே மன்னன்‌ மகனின்‌ துணையாக அமை 
கிறான்‌. தீயவர்களின்‌ கூட்டுறவை இவ்வாறு 
உருவகமொன்றில்‌ பல கோலங்கொள்ளச்‌ 
செய்கிறார்‌ சாத்தனார்‌. 


இத்தகைய தீ நட்பிலிருந்து கோவலன்‌ 
விடுபட்டுப்‌ புறப்பகையை வென்றான்‌. எனில்‌ 
சிலம்பை விற்று மீண்டும்‌ செல்வ வாழ்வைப்‌ 
பெற்றிருக்கலாமே என்ற கேள்வி எழும்‌. தன்‌ 
தலைமகனின்‌ வீழ்ச்சியை அத்துணை எளிதில்‌ 
-- சாத்தனார்‌ போல- இளங்கோ அடிகள்‌ 
அமைக்கவில்லை. சிலப்பதிகாரத்‌ தலைமகன்‌ 
மீது நற்றுணையைப்‌ பற்றாத பிழையைப்‌ படர 
விடுகிறார்‌ அடிகள்‌, தீ நட்பை விடுவதுமட்டும்‌ 
ஆக்கமன்று, நன்னெறியில்‌ நல்லோர்‌ துணை 
யை நாடாவிடிலும்‌ வீழ்ச்சிவரும்‌ என்பதைக்‌ 
கலை நயம்படக்‌ கொலைக்களக்‌ காதை வற்‌ 
புறுத்துறது. 


தெளிவற்ற குழப்ப நிலையில்‌ கோவலன்‌ 
மாதரி இல்லத்தைவிட்டுச்‌ சென்றான்‌ என்‌ 
பதை அவன்‌ முன்னர்‌ இமில்‌ஏறு எதிர்ந்ததை 
இழுக்கென அறியாததால்‌ உணர்கிறோம்‌. 
குல அறிவு என்ற தகுதி இக்குறையை நீக்க 
ஒருவாறு துணைபுரியினும்‌ காடுகாண்‌ காதை 
யில்‌ “வஞ்சம்‌ பெயர்க்கும்‌ மத்திரத்தாலிவ்‌ 
ஐஞ்சி லோதியை அறிகுவன்‌ யான்‌” என்று 
தன்னம்பிக்கையோடு உண்மைகாண முயன்ற 
கோவலனின்‌ முன்னை அறிவு துணைபுரிந்திருக்‌ 
கலாம்‌. கண்ணகியிடம்‌ பிரியாவிடை பெறும்‌ 
போது அவள்‌ கூறிய ‘போற்றா ஒழுக்கம்‌ புரிந்‌ 
தீர்‌' என்ற சொல்லின்‌ சுமையே அவனைப்‌ 
புறநிகழ்ச்சி பற்றி ஆயும்‌ மனப்பாங்கை 
மறைத்திருத்தல்‌ கூடும்‌, எவ்வாறாயினும்‌ முன்‌ 


445 


னறிவிப்பாக வந்த இழுக்கை உணராமல்‌ 
போகின்ற கோவலன்‌, கொலைக்களம்‌ நோக்‌ 
இப்‌ போகின்றானே என்ற துன்ப உணர்வைத்‌ 
தூண்டிவிடுகிகிறது இந்நிகழ்ச்சி. இதன்‌ விளை 
வாகக்‌ கண்ணகியின்சிலம்பை விலையிடுதற்குத்‌ 
தேர்ந்தெடுத்த பொற்கொல்லன்‌ “கூற்றத்‌ 
தூதன்‌” என்பதைக்‌ கோவலன்‌ தெளிய 
வில்லை எனக்கூறிச்‌ செல்கின்றார்‌ இளங்கோ 
வடிகள்‌. 


பொற்கொல்லன்‌ நூற்றுவர்‌ பின்வர 
மெய்ப்பை புக்கு விலங்குநடைச்‌ செலவின்‌ 
கைக்கோற்‌ கொல்லனாகக்‌ கோவலன்‌ முன்‌ 
வருகிறான்‌. அவனைக்‌ கண்டதுமே பாண்டியன்‌ 
பெயரோடு சிறப்புப்பெற்ற கொல்லன்‌ எனத்‌ 
தெளிகிருன்‌ கோவலன்‌. தானாகவே அவனி 
டம்‌ சென்று “சிலம்பை விலையிடுதற்கு ஆவா 
யோ?' எனக்‌ கோவலன்‌ கேட்கும்‌ கேள்வி 
யிலே பண்டைச்‌ செல்வச்‌ செருக்கு முழுதும்‌ 
ஓலிக்கிறது. பொய்த்தொழிற்‌ கொல்லனோ 
பணிவோடு தன்‌ தொழிற்‌ பெருமையைக்‌ 
கூறினான்‌. பின்னர்க்‌ கோவலனிடம்‌ தான்‌ 
சென்று சிலம்பு பற்றி வேந்தனிடம்‌ கூறி 
வருமளவும்‌ தன்‌ சிறு குடிலிலிருக்குமாறு 
கூறிச்சென்றான்‌. அப்போது கோவலனும்‌ 
பொற்‌ கொல்லனுடன்‌ அரசனைக்‌ காணச்‌ 
சென்றிருந்தால்‌ கொலை தவிர்க்கப்‌ பட்டிருக்‌ 
கலாம்‌. அதற்ருக்‌ காரணம்‌ தன்‌ தாழ்வைப்‌ 
பிறர்‌ காணாவண்ணம்‌, மூன்றாம்‌ மனிதன்‌ 
வாயிலாகச்‌ சிலம்பை விற்ற பெருளைச்‌ 
கொண்டு வணிகம்‌ தொடங்க வேண்டும்‌ 
என்ற பொய்மைப்‌ பூச்சில்‌ கோவலன்‌ மயங்கி 
யிருந்தான்‌. புலம்‌ பெயர்ந்து வந்த கோவல 
னின்‌ இத்தகைய நாக்‌ இனை நன்குபயன்‌ 
படுத்திச்‌ கொண்டான்‌ பொற்‌ கொல்லன்‌, 
இங்ஙனம்‌ கோவலனின்‌ கொலை நிகழ்தற்கு 
முதற்‌ கட்சியாகப்‌ பொற்கொல்லனின்‌ சிறு 


குடில்‌ அமைகிறது. 


கொல்பற்றிய செயல்‌ முதிர்வதற்குப்‌ 
பேரிடமாக அமைகிறது பாண்டியனின்‌ 
கோயில்‌. ஆடலும்‌, பாடலும்‌, ஊடலும்‌ 
கலந்த அரண்மனையில்‌, அரசன்‌ அறிவூட்டும்‌ 
மந்இரச்‌ சுற்றம்‌ நீங்கிய சமயத்தைத்‌ தான்‌ 
வந்த காரியத்தைக்‌ கூறும்‌ காலமாகத்‌ தேர்ந்‌ 
தெடுத்‌.த.தில்‌ பொற்கொல்லனின்‌ காலஅறிவு 


446 


வெளிப்படுத்துகிறது. அமைச்சர்கள்‌ இருந்‌ 
இருப்பின்‌ ஒரு சமயம்‌ நிகழ்ச்சிசுளின்‌ போக்கு 
வேறுவகையில்‌ சென்றிருத்தல்‌ கூடும்‌, அரசன்‌ 
கோப்பெருந்‌ தேவியின்‌ வாயில்‌ நோக்கச்‌: 
சென்று அவளுடைய அருள்‌ வேண்டிக்‌ கடை 
காணும்‌ இடத்தைத்‌ தனக்கு ஏற்றஇடமாகக்‌ 
கொண்டது பொற்கொல்வனின்‌ இடஅறிவின்‌ 
சிறப்பு புலப்படுகிறது. வேறுஇடமாயிருப்பின்‌ 
அரசன்‌ அரசியின்‌ ஊடல்‌ தீர்க்கும்‌ விரைவில்‌ 
தன்‌ தெளிவு நிலையை இழக்காது - சிந்தித்துச்‌ 
செயலில்‌ ஈடுபட்டிருப்பான்‌. இங்ஙனம்‌ தக்க 
காலத்தையும்‌, இடத்தையும்‌ தேர்ந்தெடுத்த 
வன்‌ கூறும்‌ சொற்களையும்‌ தான்‌ நினைத்த 
நெறியில்‌ அரசனைச்‌ செலுத்தும்‌ வண்ணம்‌ 
“கோயிற்‌ சிலம்பைக்‌ கொண்ட கள்வன்‌ என்‌ 
சிறு குடியகத்து இருந்தான்‌” என்று சொன்‌ 
னான்‌. “கோயிற்‌ சிலம்பு£ என்ற தொடரின்‌ 
அழுத்தம்‌ ஊடல்‌ மயக்கத்தைத்‌ தீர்க்கும்‌ 
மருந்தாகும்‌ என்று அரசனின்‌ வேட்கையைத்‌ 
தூண்டவும்‌, “கள்வன்‌” என்ற சொல்‌-நடுநிலை 
தவறிக்‌ கோவலனையே கள்வன்‌ என நம்பச்‌ 
செய்துவிட்டது. அதன்‌ விளவாகவே கண்ண 
கியிடமும்‌ ௮வன்‌ *கள்வனைக்‌ கோறல்‌ கடுங்‌ 
கோலன்று” என்று கூறச்‌ செய்கிறது, எனி 
னும்‌ (தென்னவன்‌ தீதிலன்‌” என்ற பின்னை 
மொழிக்‌ கேற்ப அவன்‌ தன்பண்பிற்‌ கெடாது 
சிலம்பு பற்றி ஆயும்‌ பொறுப்பை ஊர்க்காவ 
லரிடம்‌ ஒப்படைத்து விடுகிறான்‌. அத்துடன்‌ 
நின்றிருந்தாற்கூட தலைமகனின்‌ கொலை 
நிகழ்ந்திராது. பொற்‌ கொல்லனின்‌ கால 
இடம்பற்றியஅறிவும்‌ அதற்கேற்ற சொல்லும்‌ 
பாண்டியனை இயக்க, “அரசியின்‌ சிலம்பைக்‌ 
காணின்‌ கொன்றச்‌ சிலம்பைக்‌ கொணர்க? 


எனக்‌ கொலைக்குரிய ஆணையிடுகிரறான்‌. 


இங்கு மற்றுமொரு சிக்கல்‌ வருகிறது. 
காவலர்‌ காண வேண்டிய சிலம்பு அரசியின்‌ 
சிலம்பா அல்லவா என அடையாளம்‌ காட்ட 
வேண்டிய பொறுப்பு பொற்கொல்லன்‌ கைக்‌ 
குக்கிடைத்து விடுகிறது. குற்றம்‌ சாட்டிய 
வன்‌ எவனோ அவனே சான்று சொல்வோனாக 
வும்‌ மாற்றப்படுகிறான்‌. மாதவி கோவல 
னுக்கு எழுதிய கடிதத்தையே அவன்‌ தன்‌ 
பெற்றோர்க்கு அனுப்பும்‌ கடிதமாக மாற்றும்‌ 
காப்பியத்திறம்‌ படைத்த கவிஞர்க்கு இது 
அரிய செயலன்று, எனவே தலைமகனின்‌ முடி 


விற்கு அத்திறன்‌ இங்கும்‌ பயன்படுகிறது. 
சாப்பிய வளர்ச்சியில்‌ பொற்கொல்லன்‌ 
குடிலில்‌ போட்ட விதையைப்‌ பாண்டியனின்‌ 
கோயிலைச்‌ சுற்றிப்‌ படர விடுகிறார்‌ அடிகள்‌. 

சிறு குடியிலிருந்து மன்னனின்‌ கோயி 
லுக்குச்‌ சென்ற கொலை நிகழ்ச்சி மறுபடியும்‌ 
சிறு குடிலையே வந்து சேர்கிறது. ஊர்க்‌ காவ 
லரைச்‌ சிலம்பு காண வந்தவர்‌ எனக்கூறினான்‌ 
பொற்கொல்லன்‌. அவர்கள்‌ சிலம்பை மட்டும்‌ 
பார்க்கவில்லை, அதை வைத்திருந்த கோவல 
னின்‌ வடிவையும்‌ பார்த்தனர்‌. அதன்‌ விளை 
வாகப்‌ பொற்‌ கொல்லனிடமே வெளிப்படை 
யாக “கொலைப்படு மகன்‌ அலன்‌' எனக்‌ கூறி 
னர்‌. தன்‌ கதைத்‌ தலைமகன்‌ கொலைக்குரிய 
இலக்கணம்‌ கொண்டவன்‌ அல்லன்‌ எனக்‌ 
கொல்ைபுரிய வந்தவர்வாயிலாகவே சொல்லச்‌ 
செய்வது மட்டுமன்றி அவர்களிடம்‌ தன்‌ 
பொறுப்பை நம்பிக்‌ கொடுத்ததில்‌ அரசன்‌ 
தவறிழைக்கவில்லை என்பதையும்‌ காட்டிவிடு 
கிறார்‌ அடிகள்‌. 


நிகழ்ச்சிகள்‌ தன்திட்டத்தித்கு எதிராகப்‌ 
போ௦தைஉணர்ந்த கருந்தொழிற்‌ கொல்லன்‌ 
தன்‌ நாவன்மையால்‌ அவர்‌ தம்‌அறிவை வேறு 
வழியில்‌ திருப்பத்‌ தொடங்கினான்‌. திருடர்‌ 
களில்‌ திறமை வாய்ந்தோர்‌ வகையை அடுக்‌ 
திக்காட்டி அவர்தம்‌ ஆற்றலை விரித்தான்‌. 
கோவலன்‌ என்ற தனி மனிதன்‌ கள்வனா என்ற 
ஐயத்திலிருந்து கள்வரின்‌ பொதுப்‌ பண்பா 
ராய்ச்சியில்‌ அவன்‌ பேச்சு நீண்டது, அதைக்‌ 
கேட்ட இளையோன்‌ ஒருவன்‌ தன்னிடமிருந்து 
தப்பிய கள்வனைப்‌ பற்றிக்கூறியதுடன்‌ “அரிது 
இவர்‌ செய்தி” எனப்பெரும்‌ அனுபவம்‌ பெற்‌ 
றவன்‌ போலக்கூறினான்‌. மற்ற காவலர்களோ 
தம்பண்பட்ட நிலையில்‌ வாளா இருத்தல்‌ 
கண்டு, தன்‌ பேச்சினை மேலும்‌ தொடர்ந்து 
தம்‌ கடமை தவறினால்‌ அலைக்கும்‌ வேந்தனும்‌” 
எனக்‌ கள்வர்‌ பற்றிய கருத்திலிருந்து அரச 
னின்‌ சினம்‌ என்ற எல்லைக்குள்‌ செல்லும்‌ 
போது ஆளும்‌ மன்னனின்‌ ஆணையையும்‌ அதை 
மறுப்பின்‌ கடைக்கும்‌ தண்டனை பற்றிய 
அச்சத்தையும்‌ சேர்த்து இளையோன்‌ பிணைப்‌ 
பதைக்‌ காண்கிறோம்‌, 


அப்போதும்‌ மற்ற மூதறிவுக்‌ காவலர்‌ 
மனம்‌ மருளவில்லை. இந்நிலையிலும்‌ தலைமசு 


த 


னின்‌ முடிவுக்குரிய செயலை யார்‌ செய்வது? 
பொற்கொல்லனோ கோவலன்‌ கள்வனே 
என்று நம்பச்‌ செய்கிறான்‌. காவலரில்‌ இளை 
யோன்‌ கள்வர்‌ செயலையும்‌ அரசனின்‌ ஆணை 
யையும்‌ பற்றிய அச்சத்தை ஊட்டுகிறான்‌. 
எனவே அச்சமே கொலையைச்‌ செய்விக்கும்‌ 
ஆற்றலாக மாறுகிறது, அதற்கு ஏற்ற கருவி 
யாக அறிவோ அல்லது உணர்வோ அமைய 
இயலாது. எனவே, அறிவற்ற கல்லா தவனும்‌ 
நல்லுணர்வற்ற கட்குடித்தவனும்‌ ஆகிய இழி 
மகன்‌ ஒருவன்‌ இளங்கோவின்‌ கையில்‌ கடைக்‌ 
கிறான்‌. அதன்‌ விளைவு ... வெள்வாள்‌ எறிந்‌ 
தது; விலங்கூடு இறுத்‌ தது; புண்ணுமிழ்‌ குருதி 
பொழிந்தது-என்று கோவலன்‌ கொலை நிகழ்ச்‌ 
சியைக்‌ கூறி, ஊழ்வினையின்‌ முதிர்வை மண்‌ 
மடந்தையின்‌ துயர்‌ பெருகக்‌ காட்டுகின்றார்‌ 
அடிகள்‌. 


மணிமேகலை ஆசிரியரோ தன்‌ தலை 
மகனின்‌ வீழ்ச்சியை மிகக்‌ சுருக்கமாகக்‌ கூறு 
கிறார்‌. கோவலன்‌ பட்டப்‌ பகலில்‌ (கொலைக்‌ 
களம்‌” சென்றான்‌. உதய குமரனோ நட்ட நடு 
இரவில்‌ அம்பலம்‌ சென்றான்‌. போகின்றவன்‌ 
வேழம்‌ வெட்டெழும்‌ வெம்புலியைப்‌ போலச்‌ 
சென்றான்‌. கோயில்‌ கழிந்து, வாயில்‌ நீக்கி 
உதயகுமரன்‌ செல்லும்போது கோவலனுக்கு 
இமிலேறு இடைபட்டது போலத்‌ திக்குறிகள்‌ 
ஒன்றும்‌ நிகழவில்லை. பாம்புப்‌ புற்றுக்குள்ளே 
போவது போலப்‌ போனான்‌ என்று ஆசிரியர்‌ 
கூறும்‌ போதே அதன்‌ முடிவு வெளிப்படை. 
அம்பலத்தின்‌ உள்ளகம்‌ புகும்போது முறையே 
அடிவைத்துச்‌ சென்றான்‌ என அவன்‌ நடையில்‌ 
மட்டும்‌ முறையறிந்ததன்றி வாழ்வில்‌ முறை 
யற்றபோக்கிருந்ததைக்‌ குறிப்பாக உணர்த்தி 
விடுகிறார்‌. 


சிலம்பில்‌ கோவலன்‌ கொலையுண்டதை 
மிக வீரிவாகக்‌ காண்கிறோம்‌. பொற்கொல்ல 
னின்‌ சூழ்ச்சி மெல்ல விரிந்து இயல்பாகக்‌ கனி 
யும்‌ நெறியில்‌ கொண்டு செல்கிறார்‌ இளங்கோ, 
அரண்மனையில்‌ அவன்‌ பேசிய இறு பேச்சும்‌, 
அங்கிருந்து தன்‌ குடிலுக்கு வந்தபின்‌ பேசும்‌ 
நெடும்‌ பேச்சும்‌ கோவலன்‌ கொலையில்‌ முடிகி 
றது. காரணம்‌ காரியம்‌ என்ற சங்கிலித்‌ 
தொடரில்‌ மிக நுணுக்கமாக ஒவ்வொரு கண்‌ 
ணியும்‌ அமைக்கப்பெற்றுக்‌ கல்லாக்களி மக 


447 


னின்‌ வெள்வாள்‌ வரை செம்மை வடிவுகொள் 
ளுகன்ற வண்ணம்‌ இளங்கோவின்‌ கை வண்‌ 
ணம்‌ விரிகின்றது. கொலையின்‌ விளைவாக நீதி 
வளைய, மண்ணக மடந்தை துயர்‌ பெருகக்‌ 
காட்டிய பின்னர்நண்ணும்‌ இருவினையை நினை 
வூட்டி “நல்லறமே நண்ணுமின்கள்‌ என்று அடி 
கள்‌ தன்‌ அறக்குறனளை எழுப்புகிறார்‌. 


சாத்தனாரோ காமத்தின்‌ முடிவைக்‌ காய்‌ 
சனம்‌ தருவதாகக்‌ காட்டுகின்றார்‌. காஞ்சனன்‌ 
என்னும்‌ கந்தருவன்‌ தன்‌ மனைவியாம்‌ காய 
சண்டிகை எனக்‌ கருதியவளை உதயகுமரன்‌ 
பின்‌ தொடர்வதைக்‌ கண்டு மனம்‌ கொதிக்கி 
றான்‌. அவன்‌ உயர்நிலை உலகத்தைச்‌ சார்ந்த 
வன்‌ ஆயினும்‌ மணிமேகலை தான்‌ காயசண்‌ 
டிகை வடிவில்‌ உள்ளதை அறியும்‌ அறிவு உண்‌ 
டாகவில்லை. இங்கு அறியாமையே தீவினை புரி 
வதற்கு முதற்‌ காரணமாய்‌ அமைதூறது. 
மேலும்‌ தன்‌ மொழியைக்‌ கேளாது பிறனொரு 
வன்‌ பின்னாலே செல்வது கண்டு துடிக்கிறான்‌. 
எனவே நள்ளிரவில்‌ தன்‌ மனைவியை உதயகும 
ரன்‌ நாடிவந்ததைக்‌ கண்டு ௮வனைக்‌ கொல்லப்‌ 
பின்‌ தொடர்வதை மிக அழகாகத்‌ தீட்டுகின்‌ 
ரர்‌ சாத்தனார்‌. வெஞ்சினமாம்‌ பாம்பு நச்‌ 
சுப்பல்‌ தோன்ற, வெகுளியின்‌ எழுந்து, படம்‌ 
விரித்தெதெனப்‌ பின்சென்று, மணித்தோள்‌ 
துணிய வீசினான்‌ என ஆசிரியர்‌ விரித்துரைப்‌ 
பார்‌. இங்கு அவர்‌ பேச்சுக்கு - இளங்கோ 
வைப்‌ போல்‌ -- முதலிடம்‌ கொடுக்க வில்லை. 
இன த்தின்‌ உருவகமாகப்‌ பாம்பும்‌ அது குடிக்‌ 
கும்‌ செயல்‌ விளக்கமும்‌ மாறி மாறி மின்னு 
இன்றன. உதயகுமரனின்‌ கொலையை விடக்‌ 
காஞ்சனன்‌ கொண்ட கோப உணர்வே பெரி 
தும்‌ விரித்துரைக்கப்‌ படுகிறது. கோவலனின்‌ 
கொலையை முதலிலிருந்தே துக்கப்‌ பின்னணி 
யில்‌ அமைத்து அதற்கு அறக்கண்ணீர்‌ வடிக்‌ 
கும்‌ நிலையோடு முடித்து விடுகிறார்‌ இளங்கோ. 
ஆனால்‌ உதயகுமரனின்‌ மறைவுக்கென இக்கா 
தையில்‌ யாரும்‌ கண்ணீர்‌ வடிக்குமாறு செய்ய 
வில்லை. அதற்கு மாறாகக்‌ காயசண்டிகையின்‌ 
முடிவைக்‌ காஞ்சனனிடம்‌ கந்திற்பாவை கூறி 
அவன்‌ வடிவிலிருக்கும்‌ மணிமேகலையை அணு 
காதவாறு தடுக்கிறது. கொல்க்குப்‌ பின்னர்ப்‌ 
பேகம்‌ பாவைப்‌ பேச்சால்‌ வெட்டுண்டு இடக்‌ 
கும்‌ தலைமகனையே மறக்கிறோம்‌. 


448 


மணிமேகலையில்‌ காஞ்சனனின்‌ அறியா 
மையும்‌ சனமுமே அவனைக்‌ கொலை செய்யத்‌ 
தூண்டியதுடன்‌ அவனையே கொலையாளியா க 
வும்‌ மாற்றுகின்றன. கொலைக்கு அவன்‌ தான்‌ 
காரணம்‌ என நினைக்கும்போது கந்துகப்‌ 
பாவை வாயிலாக 


ஊழ்வினை வந்து இங்கு உதய குமரனை 
ஆருயிர்‌ உண்டது. 
என அறிகிறோம்‌. மேலும்‌ இக்கொலையின்‌ 
விளைவைக்‌ கூறும்‌ போது 
வெவ்வினை செய்தாய்‌ விஞ்சைக்‌ காஞ்‌ 
சன! 
அவ்வினை நின்னையும்‌ அகலாது ஆங்குறும்‌ 


என முடித்துரைக்கும்‌ அந்தப்‌ பாவை. இங்கு 
கொலைபட்ட உதயகுமரனின்‌ வீழ்ச்சியை 
விடக்‌ கொலைக்குக்‌ காரணமாயிருந்த காஞ்ச 
னனுக்கு வரப்போகும்‌ தீவினையே முன்னிற்கி 
றது. 


சிலம்பில்‌ கொலை நிகழ்வதற்கு வழிவகுக்‌ 
கும்‌ பொற்கொல்லனின்‌ பண்பை வெளிக்காட்‌ 
டும்‌ வகையில்‌ “குறுமகன்‌' *கூற்றத்‌ தூதன்‌ 
“கருந்தொழிற்‌ கொல்லன்‌” “பொய்த்தொழிற்‌ 
கொல்லன்‌” என இளங்கோ சுட்டுவார்‌. இத்த 
கையோனின்‌ முடிவு இனி என்னாகும்‌ என்பதை 
அவர்‌ கூறாது செல்லுமபோது தான்‌, இம்மை 
யில்‌ நல்வினையே செய்த கோவலன்‌ கொலையில்‌ 
துன்பம்‌ பெருகிட இலக்கிய ஆற்றல்‌ வெளிப்‌ 
படுகிறது. 


தன்‌ தலைமகன்‌ வீழ்ச்சிக்கு வருந்துமாறு: 
சாத்தனார்‌ காப்பியத்தை அமைக்க வில்லை. 
இதன்‌ காரணம்‌ யாது? 


காமவெறியில்‌ தன்னல இன்பத்தையே குறிக்‌ 
கொண்டு உணர்ச்சி வேகத்தில்‌ கண்மூடிச்‌ 
செல்வோர்க்கு ஊழ்தரும்‌ முடிவையே உதய 
குமரன்‌ பெறுகிறான்‌. எனவே, இம்முடிவு இரங்‌ 
குதற்கும்‌ தகுதியற்றது எனக்‌ கொள்ளலாமா? 


எனின்‌ பெளத்தர்‌ கொள்கைப்படி உடல்‌ 
என்பது நில்லா உலகில்‌ கணத்துக்குக்‌ கணம்‌ 
மாறுவது; இந்நிலையாமையின்‌ அடிப்படை 
யில்‌ உதயகுமரனின்‌ வாழ்வும்‌, கொலையும்‌ 


“மாற்ற'த்தின்‌ கணநேரக்‌ காட்£யே ஒழிய 
அதற்கெனப்‌ பரிவு காட்டுதல்‌ அறிவு நிலை 
அன்று என்பதேயாம்‌. 


இந்நிலைக்கு மாறாக இளங்கோ தன்‌ தலை 
மகனின்‌ வீழ்ச்சியைப்‌ பெரிது படுத்துகின்றார்‌. 
போற்றா வாழ்க்கையிலிருந்து மாறிச்‌ செம்மை 
நெறியில்‌ செல்ல அடிவைக்கிறான்‌ கோவலன்‌ 
வைத்த முதலடியே சூழ்ச்சியின்‌ முதிர்‌ வலை 
யில்‌ சிக்குகிறது; களி மகன்‌ வாளுக்கு இரை 
யாகும்‌ போது கொலைக்களமே கண்ணீர்க்‌ கள 
மாகிறது, 


வணிகத்‌ தலைமசனுக்குத்‌ தனிப்பட்ட மாந்‌ 
தர்‌ அமைத்த காப்போ நிகழ்ச்சிகளின்‌ முன்ன 
றிவிப்போ துணை செய்யவில்லை. அரசு தலைமக 
னுக்குத்‌ தன்னறிவோ பிறர்‌ காட்டிய அறி 
வே பயன்படவில்லை. காவலற்ற நிலையில்‌ 
பொருளைக்‌ கைப்பற்றுவது போன்று இரு தலை 
மக்கள்‌ வாழ்வும்‌ வீழ்கிறது. பொற்கொல்ல 
னைக்‌ கண்டவுடன்‌ பேசும்‌ கோவலன்‌ பேச்சி 
லும்‌, “மணிமேகலையைக்‌ கைக்கொண்டு அவ 
ளின்‌ மொழி கேட்பேன்‌” என எண்ணும்‌ மன்‌ 
னர்‌ மகனின்‌ எண்ணத்திலும்‌ செருக்கைக்‌ 
காண்கிறோம்‌. இவ்வாறு அறிவு ஆட்சி புரிய 
வேண்டிய தலை மக்களிடத்தில்‌ ஆணவம்‌ 
தலை எடுப்பதை இரு சாதைகளிலும்‌ காண்க 


றோம்‌. பொற்கொல்லன்‌ ஊர்க்காவலரிடம்‌ 
நீண்ட நேரம்‌ பேசுவதையும்‌ கோவலன்‌ கேட்‌ 
கும்‌ உணர்வு அழிந்த நிலையில்‌, தன்‌ முடிவு 
நெருங்குவதைக்‌ கேளாக்‌ காதினனாக இருந்து 
வீழ்கின்றான்‌. கந்தர்வன்‌ வாளால்‌ பின்புறம்‌ 
தனக்கு வந்த முடிவைக்‌ காம உணர்வு பெரு 
கிய நிலையில்‌ காணாக்கண்ணனாக உதயகுமரன்‌ 
மடிகின்றான்‌. இங்ஙனம்‌ பொறியின்மை என்ற 
குறை இருதலை மக்களின்‌ இறுதிக்‌ குறையாகி 
றது, 


தான்‌ படைத்த காப்பியத்‌ தலைமகனின்‌ 
முடிவை மின்‌ வெட்டெனக்‌ காட்டி மறைத்த 
சாத்தனார்‌ உவமை அணிகளைக்‌ கையாண்டு 
கொலையின்‌ கொடுமையைக்‌ குறைத்து விட 
ஊழ்வினை வடிவைத்‌ தொடர விட்‌ 
டார்‌. ஆனால்‌, இளங்கோவடிகளோ கொலை 
யின்‌ தொடக்கம்முதல்‌ முடிவுவரை ஒவ்வொரு 
நிகழ்ச்சியின்‌ வளர்ச்சியையும்‌ சீர்தூக்கித்‌ தக்க 
இடத்தில்‌ பொருத்திக்‌ காட்டுகிறார்‌; கதை 
மாந்தரின்‌ உரையாடலால்‌ கொலை முழு வடி 
வம்‌ பெறச்‌ செய்கிறார்‌; மேகமற்ற அடிவானில்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக மறையும்‌ செங்கதி 
ரைப்‌ போலக்‌ கொலை நிகழ்ச்சியை மிக நுணுக்‌ 
கமாக விளக்கித்‌ தன்‌ தலைமகனின்‌ வீழ்ச்சிக்கு 
காப்பியஉலகதில்‌ அழியாதஇடத்தை அமைத்து 
விட்டார்‌. 


டார்‌; 


READ 
SOVIET LAND! 


Magazine Portraying varied aspects of 
Soviet - Indian Friendship - Mirror of Rich 


Mosaic of Life 


and Culture 


in U.S. S. R. 


For particulars please approach the 
local agent or write to: 


SOVIET LAND OFFICE, 


44, Theagaraya Road, Madras-17. 


449 


புறநானூற்றில்‌ தம்ம பதம்‌ 


1.1 இந்தியத்‌ தத்துவ ஞானச்‌ செல்வங்‌ 
களில்‌ சிறந்ததாக மேனாட்டவராலும்‌ 8ழ்நாட்‌ 
டவராலும்‌ மதிக்கப்‌ பெறும்‌ தத்துவம்‌ 
பெளத்த தத்துவமாகும்‌. இந்திய நாட்டில்‌ 
அந்தத்தத்துவம்‌ இந்துமதத்துடன்‌ ஒன்றிவிட்‌ 
டாலும்‌, பெனத்தமதம்‌ இந்தியாவில்‌ நிலைக்க 
முடியவில்லை. னம்‌, ஜப்பான்‌, மங்கோலியா 
கொரியா, இபேச்‌, பர்மா, இலங்கை, இந்‌ 
தோ௫ினா, சயாம்‌, இந்தோனேஷியா முதலிய 
நாடுகளில்‌ இன்றும்‌ பெளத்த மதம்‌ நின்று 
நிலவுகிறது. பெளத்த மதமும்‌ ஜைன மத 
மும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டு 
கட்கு முன்னரே நிலவியது. இலக்கியச்‌ 
சான்றுகளன்றி கழுகுமலை, சமணர்மலை முக 
லிய இடங்களிலுள்ள குடைவரைப்‌ பள்ளிக்‌ 
ளும்‌ கற்‌ சாசனங்களும்‌ சான்று பகர்கின்றன. 
சித்தலைச்‌ சாத்தனார்‌ எனும்‌ சான்றோர்‌ யாத்த 
. மணிமேகலை' இளங்கோவடிகள்‌ யாத்த 'சிலப்‌ 
பதிகாரம்‌” இருத்தக்கரின்‌ *ிவகசிந்தாமணி” 
ஆசிரியர்‌ பெயர்‌ அறியாத “நீலகேசி” முதலிய 
இலக்கியங்களும்‌ பவுத்தமும்‌ ஜைனமும்‌ தமி 
மகத்தில்‌ சிறப்புடன்‌ இகழ்ந்ததை எடுத்துக்‌ 
காட்டுகின்றன. சங்க இலக்கியத்தில்‌ பல 


பாடல்களும்‌ சான்றாகக்‌ காட்ட முடியும்‌. 


1.2 தமிழகத்தில்‌ பவுத்த, ஜைன மதங்‌ 
களின்‌ ஓழுக்கக்‌ கட்டுப்‌ பாடுகளும்‌, கடவுள்‌ 
மறுப்புக்‌ கொள்கையும்‌, தமிழ்ச்‌ சமுதாய 


450 


மு கு. ஜகந்காதராஜா 


வாழ்வை கடின மாக்கியதால்‌, புலன்‌ இன்பங்‌ 
களை மறுக்காமலும்‌ “பக்தி செலுத்துவதே 
போதும்‌ ஒழுக்கக்‌ கேட்டையும்‌ கடவுள்‌ மன்‌ 
னிப்பார்‌' என்ற கொள்கையைப்‌ பரப்பியும்‌ 
சைவ வைணவ மதங்கள்‌ மீண்டும்‌ எளிதாக 
மதப்‌ போராட்டத்தில்‌ வெற்றிபெற முடிந்‌ 
தது. அறநூல்கள்‌ தோன்றுவதற்கு பதிலாக 
தோத்திரப்‌ பாடல்களும்‌ புராணங்களும்‌ பிற்‌ 
காலத்தில்‌ மலிந்து விட்டன. நீதியை விட 
பக்தி செலுத்துவதே சமுதாயத்திற்கு எளி 
தாகப்‌ பட்டது. அதன்‌ விளைவே நமது தமிழ்‌ 
இலக்கியத்திலும்‌ தெளிவாகக்‌ காண முடி 
றது. சங்க இலக்யெத்தில்‌ அற உணர்வு 
மேலோங்கி இருப்பதற்கும்‌, பிற்கால இலக்‌ 
தியங்களில்‌ கடவுள்‌ வாழ்த்து மேலோங்கி 
யிருப்பதற்கும்‌ சமுதாய அமைப்பே காரண 
மாகும்‌. 


1.3 தமிழறிஞர்கள்‌ பவுத்த, ஜைன தத்‌ 
துவங்களை நன்கு கற்றறிந்திருப்பர்‌ என்பதில்‌ 
யாதொரு ஐயமுமில்லை. 'நீலகேசி' யின்‌ 
உரை காரரான சமய திவாகரமா முனிவரும்‌, 
நச்சினார்க்‌ கினியர்‌ இளம்‌ பூரணர்‌ போன்ற 
பேராசிரியர்களின்‌ உரைகளுமே சிறந்த சான்‌ 
றுகள்‌ ஆகும்‌. எனினும்‌ மிகப்‌ பழமையான 
சங்கச்‌ சான்றோர்கள்‌ கபிலபரணர்‌ போன்‌ 
ஜோர்கள்‌ பாலி போன்‌ ற மூல மொழியிலிருந்து 
பவுத்த, ஜைன தத்துவங்களைக்‌ கற்றறித்திருப்‌ 


பார்களா? 
உண்டா? 


அதற்கு சான்று ஏதாவது 
என்று ஆராய்தல்‌ வேண்டும்‌, 
அதற்கு இலக்கிய ஓப்பீட்டாரரய்ச்சித்‌ துறை 
யில்‌ அறிஞர்கள்‌ முனைதல்‌ வேண்டும்‌. இந்த 
வகையில்‌ நான்‌ கண்ட ஒரு முடிவு பழந்தமிழ்‌ 
அறிஞர்கள்‌ பாலி மொழியினைப்‌ பயின்று தத்‌ 
துவ நூல்களைக்‌ கற்றுள்ளனர்‌ என்பதே, 
அதற்குச்‌ சான்றாக புற நானூற்றில்‌ வரும்‌ 
தம்மபதப்‌ பாடல்‌ ஒன்றினை எடுத்துக்‌ காட்ட 
முடியும்‌. 


2.1 புத்த பகவான்‌ அருளிய பொன்‌ 
மொழிகளையும்‌ சரிதங்களையும்‌ விளக்கும்‌ நூல்‌ 
திரிபிடகமாகும்‌, முப்பெரும்‌ பிரிவுகளை 
உடையபெளத்தமத வேதநூல்‌ ஆகும்‌. அதில்‌ 
சூத்திர பிடகம்‌ என்பது ஒரு பிரிவு, சூத்திர 
பிடகத்தில்‌ ஐம்பெரும்‌ பகுதிகள்‌ உள்ளன. 
அதில்‌ “குத்தக நிகாயம்‌” என்னும்‌ பகுதியில்‌ 
*தம்ம பதம்‌ (தர்ம பதம்‌) என்ற மிகச்‌ சிறந்த 
நூல்‌ திகழ்கின்றது. அறவழி என்பது இதன்‌ 
பொருள்‌. தமிழர்க்கு “திருக்குறள்‌ £ போல, 
இந்துக்களுக்கு “கதையைப்‌ போல இந்நூல்‌ 
பெளத்தர்களால்‌ பாராட்டப்‌ படுகிறது. 
தும்ம பதத்தில்‌ 26 பகுதிகள்‌ உள்ளன. இந்‌ 
நூல்‌ பாலி மொழியில்‌ உள்ளது, : பாலிமொழி 
வடமொழிச்‌ சிதைவான “பிராகிருத' த்திலி 
ருந்து சிதைவுற்ற ஒரு மொழியாகும்‌. இந்‌ 
நூலில்‌ மிகச்‌ சிறந்த நீதிகள்‌ தொகுக்கப்பட்டு 
உவமை நயத்துடன்‌ எளிய இன்சொல்‌ நடை 
யில்‌ அரும்‌ பெரும்‌ கருத்துக்கள்‌ விளக்கப்‌ பட்‌ 
டுள்ளன. தம்ம பதக்‌ கருத்துக்கள்‌ பல, 
உவமைகள்‌ பல திருக்குறளிலும்‌ வருகின்றன. 
ஆனால்‌ அதை விட வியப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ ரு 
வது புற நானூற்றுப்‌ பாடல்‌ ஒன்று தம்ம 
பதத்தின்‌ நேர்‌ மொழி பெயர்ப்பாக இருப்ப 
துதான்‌. 


2.2 தம்ம பதத்தில்‌ 7 வது பகுதியான 
“அரஹந்த வர்க்கம்‌' எனும்‌ பகுதியில்‌ உள்ள 
9 வது பாடல்‌ இது. 


காமே வா யதி வா ரஞ்ஞோ 
நின்னே வா யதி வா தலே 
யத்‌ தாரஹந்தோ விஹரந்தி 
தங்‌ பூமிங்‌ ராமணெய்யகங்‌ 
(தம்ம பதம்‌ 98) 


23 


2... இந்தப்‌ பாடலின்‌ நேர்‌ மொழி 
பெயர்ப்பை முதலில்‌ கவனிக்கவேண்டும்‌. 
சொற்பொருள்‌ காண்போம்‌, 


காமேவா ஈ நாடாக இருந்தாலும்‌ 
யதி - அல்லது 

ரஞ்ஞே வா = காடாக இகுந்தாலும்‌ 
நின்னே வா = பள்ளமாக இருந்தாலும்‌ 
யதி - அல்லது 

தலேவா = மேடாக இருந்தாலும்‌ 
யத்து = எங்கே 

அரஹந்தோ = சான்றோர்கள்‌ 
விஹரந்தி  நடமாடுகிறார்களோ 
தங்‌ - அந்த 

பூமாஸ்‌ = நிலமானது 


ராமணெய்யகங்‌ = எழில்‌ தலமுடையதாகும்‌ 
இதன்‌ பொழிப்புரையைப்‌ பார்ப்போம்‌, 


நாடாக இகுந்தாலும்‌ காடாக இருந்தாலும்‌ 
பள்ளமாகஇருந்தாலும்‌ மேடாகஇருந்தாலும்‌ 
எங்கு சான்றோர்‌ திகழ்கின்றனரோ 

அவ்விடமே 
அழகும்‌ நலமும்‌ உடையதாகும்‌, 


இந்தக்‌ கருத்தை இதே சொல்நடையில்‌ 
சொல்‌ அமைப்பு முறையும்‌ மாறாமல்‌ சீர்நிலை 
அடிகள்கூட ஓரலிவினதாக அமைந்த புறநா 
நூற்று 187-வது பாடலைப்‌ பார்ப்போம்‌. இப்‌ 
பாடலைப்‌ பாடியவர்‌ தமிழர்கள்‌ தலைசிறந்த 
சுவிஞராகப்‌ பாராட்டும்‌ ஓளவையரர்தான்‌. 


2.4. நாடா கோன்றோ காடா கொன்றோ 
அவலா கொன்றோ மிசையா கொன்றே 
எவ்வழி நல்லவர்‌ ஆடவர்‌ 
அவ்வழி நல்லை வாழிய நிலனே (புறம்‌ 187) 

இந்தப்‌ புறநாநூற்றுப்‌ பாடலுக்கு 
சொற்‌ பொருள்‌ தரவேண்டியதில்லை என்று 
கருதுகிறேன்‌. தம்மபது மூலப்‌ பாடலையும்‌, 
அதன்‌ சொல்லமைப்பையும்‌ புறநாநூற்றுப்‌ 
பாடலின்‌ சொல்லமைப்பையும்‌, காணும்‌ எவ 
ரும்‌ இது மொழிபெயர்ப்பு என்று எளிதின்‌ 
கூறமுடியும்‌, ஆனால்‌ எந்த மொழியிலிருந்து 
எந்த மொழிக்கு மொழிபெயர்த்‌ தனர்‌ என்ற 
கேள்வி எழத்தான்‌ செய்யும்‌? 


451 : 


3.1. தம்ம பதம்‌ முந்தியதா? புறநானூ 
றின்‌ இச்‌ செய்யுள்‌ முந்தியதா ? என்ற கேள்‌ 
விக்கு நடுநிலை நின்று ஆராய்ந்தால்தான்‌ 
விடைகாண முடியும்‌, ஏனெனில்‌ இரண்டுமே 
மிகப்‌ பழமையான நூல்கள்‌. இரண்டுமே 
தொகை நூல்கள்‌. ஆதலின்‌ விருப்பு 
வெறுப்பின்றி ஆராய வேண்டும்‌. புறநா 
னூற்றில்‌ ஒளவையார்‌ அரசர்களிடம்‌ சென்ற 
காலத்தில்‌ பஈடிய புறம்‌ 87-வது பாடலி 
லிருந்து 104 வரையும்‌ உள்ள பாடல்‌ வரிசையி 
லும்‌, புறம்‌, 206, 231-232. முதலிய பின்‌ 
அமைப்புப்‌ பாடல்களிலும்‌ இன்றி இந்தப்‌ 
பாடல்‌ அறநெறிகளை யுணர்த்தும்‌ பாடல்க 
ளின்‌ இடையே 187-வது பாடலாக தனித்து 
இருப்பதைக்‌ காணும்போது மன்னனிடம்‌ பரி 
சில்‌ பெறச்‌ சென்றபோது பாடிய பாடலன்று 
என்பது தெளிவாகிறது. ஆதலின்‌ இது 
மொழிபெயர்ப்புப்‌ பாடலாக இருக்கலாம்‌ 
அல்லவா? 


3.2. சங்க இலக்கியத்தில்‌ “பாடலிபுரம்‌” 
*சோணேநதி” முதலிய மகத நாட்டின்‌ வளத்‌ 
தைப்‌ பாராட்டும்‌ செய்திகள்‌ உள, 

்‌ குறுந்தொகை 75-ம்‌ பாடலில்‌ 


“'இவண்கோட்‌ டியானை சோணை படியும்‌ 
பொன்மலி பாடலி யெறிசியர்‌.'” 


என்ற அடிகள்‌ இதனை விளக்கும்‌. சங்க இலக்‌ 


இயத்தில்‌ மிகப்‌ பழமையான பாடல்கள்‌ 
குறுந்தொகைப்‌ பாடல்கள்‌. அதில்‌ பாடலி 
பூத்திரத்தைச்‌ ஜறெப்பித்துள்ளதால்‌ மகத 
சாம்ராம்ராஜ்யம்‌ சிறப்புற்றிருந்த காலத்தில்‌ 
சந்திரகுப்தர்‌ - அசோகர்‌ காலத்தில்தான்‌ 
இந்தப்‌ பாடல்கள்‌ இயற்றப்பெற்றவையாக 
வேண்டும்‌. அசோகனுடைய காலத்துக்கு 
முன்பே புத்தருடைய சீடர்களால்‌ முதல்‌ 
சங்கத்தில்‌ திரிபிடகம்‌ தொகுக்கப்பட்டது. 
ஆதலாலும்‌, சங்க இலக்கியம்‌ கி. பி. முதல்‌ 
மூன்று நூற்றாண்டு காலத்தில்‌ தோன்றிய 
தாக ஆராய்ச்சியாளர்கன்‌ கருத்து ஆதலா 
லும்‌ புத்தர்‌ ௧. மு. ஐந்தாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்தவர்‌ ஆதலாலும்‌ தம்மபதம்‌ அவரு 
டைய பரி நிர்வாகத்திற்கு 100 ஆண்டுகளுக்‌ 
குள்‌ எழுதப்பட்டதென, முதற்‌ சங்கத்‌ 
தொகையில்‌ அது காணப்படுவதாலும்‌ நிச்ச 
யிக்கப்படுவதாலும்‌ அதுவே இப்‌ பாடலுக்கு 
முந்தியதாகும்‌. 

3.3. ஒளவையாரின்‌ புறம்‌ 187-வது பாடல்‌ 
அமைந்த இடம்‌ நோக்கியும்‌, தம்ம பதம்‌ புற: 
நானூற்றுச்‌ செய்யுள்களைக்‌ காட்டிலும்‌ பழ 
மையனாது ஆதலினாலும்‌ தம்மப.த.த்திலிருந்து 
ஒளவை மூதாட்டி மொழிபெயர்த்த பாட 
லாக ஏற்றுக்‌ கொள்வதே பொருத்தமாயுள்‌ 
ளது, இதனால்‌ தமிழ்ச்‌ சான்றோரில்‌ சிலர்‌ பாலி 
முதலியமொழிகளில்‌ ஆழ்ந்த புலமை பெற்றி 
ருந்தனர்‌என்பது தெளிவாகும்‌, 


ஆராய்ச்சி நூல்கள்‌ 


1) தம்பதம்‌-- ஜீஸாமானந்த தமிழாக்கம்‌ 


2) புறநானூறு 


9) சமணமும்‌ தமிழும்‌--மயிலை சனி. வெங்கடசாமி. 
த) நீலகேசி--4, சக்கரவர்த்தி நயினார்‌ பதிப்பு. 
5) பாட்டும்‌ தொகையும்‌ -- மர்ரே & 0௦. பதிப்பு. 


6) குறுந்தொகை, 


452 


ELIOT'S AESTHETICS 


AND CONCEPT ௮ OF MAN 


[இக்கட்டுரையில்‌ ஆய்வாளர்‌ ராவ்‌, டி. எஸ்‌. 
எலியட்டின்‌ அழகியலையும்‌, மனித நோக்கையும்‌ 
ஆராய்கிறார்கள்‌. டி. எஸ்‌. எலியட்‌ இரண்டாம்‌ உல 
கவிதையுலகில்‌ செல்வாக்‌ 
கிழந்து வீட்டார்‌. ஆயினும்‌ அவருடைய உலக 
நோக்கும்‌, அழகியல்‌ கருத்தும்‌, உருவ அமைதிக்‌ 
கொள்கையும்‌ தமிழகத்தில்‌ புதுக்கவிதைக்காரர்‌ 
கள்‌ சிலரிடம்‌ தாக்கமடைந்துள்ளது. அவரையே 
குருநாதனாகக்‌ கொள்ளும்‌ பலர்‌ இங்கு கவீதை 
படைக்கிறார்கள்‌.இந் நிலையில்‌ நமதுஆய்வாளர்‌ எலி 
யட்டின்‌ personalisation ஏன்ற -அகதநோக்குக்‌ 
கொள்கையையும்‌, அவரது ௦ஸ5மாiஙர என்ற 
இருண்மைக்‌ கொள்கையையும்‌, கவீதைப்‌ பொரு 
ளான சமுதாய மனிதனைப்‌ பற்றிய பார்வையையும்‌ 
இக்கட்டுரையில்‌ விமர்சிக்கிறார்‌. எலியட்‌ விமர்சனத்‌ 
தில்‌ இது சிறந்ததோர்‌ முயற்சியாகும்‌. நா.வா.] 


கப்‌ போருக்குப்‌ பின்‌ 


(1) 


Itis not for nothing that Mr. Eliot 
has dexterously practiced and mischie- 
vously propagated obscurity as a nece- 
ssary condition for any serious literary 
work of art in our time. Disinterested. 
curiosity is one of the essential attribu- 
tes of human mind; to unravel the. un- 
known and pride is well within human 
psychological nature. Mr, Eliot knows 
it only too well that when an obscure 
work of art is hurled at the face of the 


N. V. RAO 


world, relentless excavations will be 
made; inventions will follow excava- 
tions; obscurity will pass for profundity; 
and he can wear airs of superiority. 
This precisely has happened in the 
case of Mr. Eliot's Poetry. More signi- 
ficantly, Mr. Eliot has always been 
aware of the rottenness of his human- 
view; and to make his reactionariness 
less transparent, obscurity for him has 
become an inescapable condition. Fair- 
ly early in his career, Mr, Eliot has 
given his obscurity a very respectable 
term ‘complexity’ and ingeniously 
pleaded : 


‘We can only say that it appears 
likely that poets in our civilization, 
as it exists at present, must be 
‘“difficult’’. Our civilization com- 
prehends great variety and com- 
plexity and this variety and comple- 
xity, playing upon a refined sensi- 
bility must produce various and 
complex results. The poet must be 
more and more comprehensive, 
more allusive, more indirect, in or- 
der to force, to dislocate if nece- 
sary, language into his meaning'’1- 
It is true that tremendous onrush of 


455 


the most diverse knowledge, some- 
times mutually exclusive opposites of 
knowledge, with breath-taking rapidity, 
dazzled human mind. ‘We are tempo- 
rarily miracle - sodden and feeling 
faint: That modern civilization is ex- 
ceedingly comlpex is indisputable, 
But the function of a poet ina complex 
world is certainly not to add to the 
complexity, not to speak of playing 
monkey-iricks with the reader. A great 
poet 15, in the large sense ofthe term, 
a “'structuralist”. He must gather and 
analyse seperate facts, and establish 
mutual connections between the facts 
and synthesise the parts into a single 
entity, and integrate the object of inves- 
tigation. His mission, in other words, is 
to come to grips with the complexity, 
to unravel the most confusing and in- 
volving questions, and offer them to 
the reader in a comprehensible, per- 
suasive and appreciable art. What, 
after all, is good art but a delicious 
synthesis of Reality and Imagination? 


This is not, however, to make a 
dogmatic assertion that poetry should 
be made directly, 
completely comprehensible ‘'to all men 
without exception''. This is impossible. 
There was never a time in the 116 of 
poetry when it was absolutely accessi- 
ble to all, unless we refer folk-lore. To 
invent new modes of expression has 
been a very natural, irresistible im- 
pulse with all geniuses in art. Also 
new forms of expression. It appears, 
therefore, that the perceptive genius 
of the artist and the apprehensive capa- 
bility of the masses are incompatible. 
But the revolutionized, awakening 
“icrowd'’ wants poetry; it wants that 
poetry — the conservative aesthetic — 
which it can assimilate; the human con- 
tent of which it can grsp and absorb in 


454 


immediately and - 


its personality. Contrary to the exigen- 
cies ofthe ‘'crowd'’ the new forms of 
expression encourage elitism, and 
hence the social conservatism. As Blok 
has angrily putit: ''The girdle round 
the waist of the goddess will be un- 
loosed to the chosen’. Whether poetry 
and public at large can meet even in 
absolute mediocrity is dubious. Even 
ifthe poet oversimplifies his percep- 
tion, even if he lowers his art to the 
lowest level, itis bound to remain alien 
to many for ‘‘if you wantto enjoy art 
you must be an artistically - cultivated 
person"; for ‘‘for estimating" beautiful 
objects, as such, what is required is 
‘‘taste’'; but for fine art (i.e) ‘produc- 
tion’ of such objects, one needs “‘Geni- 
US" Ar 


The confiict of poetry and society 
is eternal. The problem with recent 
writers is different, It is not the gap 
between the Crowd’ andthe ‘Geni- 
us’ — the gap which, after all, would 
be in the great literary tradition — that 
concerns us. The problem is effecting 
communion with the man of ‘taste’, with 
the ‘artistically cultivated person’, Far 
from finding a compromise formula 
with the universal spread of education, 
the two principles — accessibility and 
inaccessibility — got more polarized 
and the contradiction grew deeper and 
wider. It is the well-educated, and 
artistically cultivated person who has 
fallen a victim to the pseudo — intelle- 
மேவ] goondaism of Mr. Eliot and his 
gang. For the lucky multitudes, Mr, 
Eliot does not exist; it is the perceptive 
person who is subjected to ruminative 
humiliation and degradation, for the 
poetry written in the idiom of the day, 
written in the conversational tone, has 
become a challenge to his education, 
to his intellectual potence. Not only 


have the slimy snobs showered conde- 
scension on the decent readers; not 
only have they shamelessly flaunted 
their superiority in the faces of pro- 
gressive thinkers but they have come 
to constantly condemn the reader's 
irresponsiveness and insensitiveness. 
The reader has been persistently re- 
minded that he should be alert andres- 
ponsible when he comes to poetry, 
What is the way out then? 


(2) 


Threatened by rejection, even 
down-right condemnation, the reactio- 
nary writers have advanced subtle 
theories in order to conceal the con- 
tent; in order to vindicate the concomi- 
tant obscurity. Mr. Eliot's ‘Impersonal 
theory” is one such. Ancient and modern 
aestheticians have favoured ‘Transper- 
sonalization of art’ and variously des- 
cribed the concept — . ‘disinterested 
satisfaction’, ‘detached contemplation’, 
‘psychical distance’ etc. In Sanskrit we 
have the concept of Sadharanikarana 
evolved by Bhattanayaka. Sadharani- 
karana became the pivotal doctrine in 
the theory of ‘rasa’. It embraces all 
the three factors‘in aesthetics : the 
poet's creative experience, the poem, 
and the reader's response. It means 
just the elevation of poet's conscious- 
ness when he is busy in his workshop, 
and remains, therefore,acceptable. Ed- 
ward Bullough speaks to the same 
effect He rejects terms like. ‘disinte- 
restedness' and ‘detachment’ as static 
philosophical concepts which do not 
take into account the plasticity and 
variability of aesthetic experience, and 
connote absence of emotions. He pre: 
fers the the phrase ‘psychical distance”, 
Psychical distance is produced iby 
putting only such reactions on our part 


24 


as emphasize -the objective features of 
the experience, and by interpreting 
even our subjective affections not as 
modes of our being but rather as chara- 
cteristics of the phenomenon’, But he 
reasonably calls for the ‘utmost de- 
crease of distance without its disappea- 
rance'’.t: Mr. Eliot carries his theory 
after Flaubert to the extreme point of 
absurdity. Let us examine: 


‘Poetry is not turning loose of emo- 
tion, but an escape from emotion: itis 
not the expression of personality but 
an cscape from personality’’. 


"What happens is continual surren- 
der of himself as he (poet) is at the 
moment to something which is more 
valuable. The progress ofan artist is 
a continual self-sacrifice, a continual 
extinction of personality ...............’ It 
is in this depersonalizatiop that art may 
be said to approach the condition of 


; 27, 
science 


% 


Mr. Eliot seems to owe his whole: 
theory to one of the filthiest facists that 
humanity has ever known, Gustave Fla- 
ubert. (I have reasons to describe him 
80. Taste a few samples from Flaubert: 
“The first remedy would be to put an 
end to universal suffrage, the shame of 
the human mind". ‘Ihave no hatred 
for the communards for the reason that 
I don't hate mad. dogs". ‘I believe 
that the crowd, the herd will always 
be hateful"').8 


As early as 1857, Flaubert wrote to 
Mlle.  Leroyer de Chantepie: "The 
illusion of truth comes from the book's 
impersonality: It is one of my principles 
that, a writer should not be his own 
theme. Anartist must be in his work 


455 


like God in creation, invisible and all- 
powerful; he should be everywere felt, 
but nowhere seen’. 


“Furthermore, art must rise above 
personal emotions and nervous suscepti- 
bilities. It is time to endow it with piti- 
less method, with exactness of physical 
sciences’? 


At first Mr. Eliot's theory appears 
very attractive. It gives the credulous 
reader the impression that itis an at- 
tempt at "objective reality’’. To dis- 
cover its fraudulence, we need to take 
avery careful look. His escape from 
personality is not an escape into the 
social collective; it is not that a group 
ora class finds expression in him. Nor 
isit that the poet becomes an imple- 
ment, of course with his exceptional 
faculty of perception, of humanity. On 
the contrary, the escape from perso- 
nality (i.e) the escape from the cons- 
ciousness of self is an escape into the 
inmost profoundest self. Thisis an at- 
tempt to surpass ordinary self to achi- 
eve a preternatural level of being and 
perception, This self stands not only 
infinitely superior but diametrically 
opposite to the ‘Outer Self”, the world- 
ly one; this self, as the absolute, stands 
detached from the ''wordly self” and 
consequently from one's own situation 
in the world. This “True Self” is the 
poetic self; it has transcendent, and 
suprarational insight. Unzontaminated 
by the conscious self and its outgrowths 
whose origin is this phenomenal world, 
the “True Self fails to speak anything 
but Truth. In other words, thisis the 
authentic ‘I’ as opposed to the corrup- 
tible, counterfeit ‘I’ of the world, Mr. 
Eliot's ‘escape from personality’ is 
nothing but substituting poetic self for 


456 


consciousness. Mr. Eliot has slyly spo- 
ken to this effect: ‘‘In fact, the bad poet 
is usually unconscious where he ought 
to be conscious, and conscious where 
he ought t> be unconscious’'.10- The 
good poet, on the other hand 15 un- 
conscious where he ought to be uncons- 
cious (i.e) where the question of ex- 
perience or ‘content’ is concerned. 
Because poetry is the offspring of '‘a 
concentration of avery great number 
of experiences which to the practical 
mind and active person would not 
seem to be experiences at all; and lt is 
a concentration which does not happen 
consciously or of deliberation.’’11: That 
is to say, the content belongs to the un- 
conscious or the authentic ‘1’. And the 
good poet is conscious where he ought 
to be conscious (i.e) where technique 
of artistic creation is involved. This 
compartmentalization of artistic creati- 
vity is absurd. It betrays the artist's 
belief in the revelations of the authentic 
‘I’ as also the belief in formalism. 


The authentic ‘I’ treats the counter- 
feit ‘I’ which is identifiable with the 
world, as the object in poetry. What 
Rimbaud said about the subject of poe- 
try in 1871 is relevant here. 


‘It is a mistake to say: I think. One 
ought to say: 1 am thought”. 


“For ‘I’ is some one else. If brass 
wakes up a trumpet, itis not its fault. 
To me this is obvious, I witness the un- 
folding of my own thought: I watch it, 
Ilisten to it: Imake a stroke of the 
bow: the symphony begins to stir in 
the depths or springs onto the stage. 


“If the old fools had not discovered 
only the false significance ofthe Ego 
we should not now be having to sweep 


away those millions of skeletons which, 
since time immemorial have been pi- 
ling up the fruits of their one-eyed in- 
tellects, and claiming themselves to be 
the authors of them’’1?- Flaubert's 
‘God in Creation’ is present here by 
implication. One ought to say: ‘Tam 
thought’. By whom? By the ‘God in 
‘Creation’; the ‘True Self; the authentic 
‘T'. Drugged in idealist philosophy, 
under the immortal intoxication of self- 
consciousness, these perverts have in- 
vented an ‘I’. The mythical ‘I’ treats the 
conscious ']' in their poetry. Thus sub- 
jectivity becomes the subject matter. 
these baloon-poets are worse than the 
worst traditional subjectivists who carri- 
ed their subjectivity to the absolute, 
bonfire in which their loves and losses, 
their sufferings and vices got consu- 
med, for their passions are humanly re- 
cognizable if not experienceable. But 
these writers of intellectual rubbish 
have set themselves up as the impartial 
witnesses of their age. The author in 
so far as he writes, does not belong to 


this world; he is transformed in to pure - 


beholding; he considers man from 
without, from absolute void. Notice the 
foxiness of Rimbaud in identifying con- 
sciousness with egoism the cause of 
which no one can champion. Conscio- 
usness is much more than egoism, and 
egoism is but one aspect of conscious- 
ness. Egoism is the ‘I’ opposed to the 
immense ‘not-I'. Mr. Eliot, the consu- 
mmate master of the craft of always de- 
luding others, and rarely but luxurio- 
usly himself too, has sniffed the clue 
for his fantastic ‘Impersonal Theory’ in 
Rimbaud as well. Rimbaud’s ‘‘I-ls-some- 
one-else’’ concept Mr. Eliot expresses 
in his “Four Quartets" 


“So ] assumed a double part, 
I was still the same, 


Knowing myself yet being someone 
other’'i2a Mr. Eliot's belief in the exis- 
tence of two absolutely different selves, 
and in the absolute reliability of the 
spiritual self is best illustrated in "Four 
Quarters”. Mr. Eliot's spiritual self 
informs his physical self : 


“Let me disclose the gifts reser- 


ved for age 

To set a crown upon your lifetime's 
effort. 

First, the odd friction of expiring 
sense 

without enchantment, offering no 
promise 

But bitter tastelessness of shadow 
fruit 

As body and soul begin to fall 
asunder, 

Second, the conscious impotence 
of rage 


At human folly, and the laceration 

Of laughter at what ceases to muse, 

And last, the rending pain of ree- 
nactment 

Of all that you have done, and 
been, the shame 

Of motives late revealed, and the 
awareness 

Of things ill done and done to 
other’s harm 

Which once you took for exercise 
of virtue’’.12b 


The whole theory is, thus, an excuse 
to project his cancerous self into a set 
of characters who are no more than the 
inventions of the invented ‘I’ and show 
them up as the real representatives of 
modern world, verifiably real and 
really human. In this process, Mr. 
Eliot unloads a whole universe of gar- 
bage into the exquisite human world. 
Otherwise, how can we account for his 


457 


decomposing cynicism, his dead-end 
misanthropy, his neurotic embrace of 
intellectual death and personal immor- 
tality and above all, his pathetic divorce 
from any aspect of reality? Ifhis ‘im- 
personality’ implies dispassionate con- 
templation of the human world, it be- 
comes a theoritical necessity to uphold 
its universal validity. In other words, 
the postulation of an experience deta- 
ched from all that is private and perso- 
nal necessitates uniformity of response. 
Though it is impossible to deny the in- 
dividual, subjective nature of aesthetic 
response, there exists relative unifor- 
mity and it defies eccentric interpreta- 
tions - so many interpretations as many 
readers. Does Mr. Eliot's work survive 
the test? And moreover, Izipersonalism 
and Emotionalism are antipodal. 


Inseparably associated with and 
more baffling than the Impersonal the- 
ory is his theory of Emotions. Having 
thought that ‘emotionalism and tech- 
nical excellence are mutually exclusive, 
Mr. Eliot has banished from art emo- 
tions in general and personal emotions 
in particular to accommodate technical 
excellence. In his characteristic, subtle 
way Mr. Eliot has put: - 


“There are manypeople who appre- 
ciate the expression of sincere emotion 
in verse and there is a smaller number 
of people who can appreciate technical 


excellence’’.1° 


Eight years later in 1927 Mr. Eliot 
granted asylum to personal emotions 
in poetry. ‘What every poet starts 
from his own emotions......s+:++ Shakes- 
peare too, Was occupied with the stru- 
gale — which alone constitutes life for 
a poet — to transmute his personal and 


458 


private agonies into something rich 
and strange, something universal and 
impersonal’'14 


Mr. Eliot. seems to suggest that the 
depersonalization and universalization 
of personal emotions is possible through 
finding “Objective Correlatives’” to 
the emotions. 


‘The only way of expressing emo- 
tion in the form of artis by finding an 
‘objective correlative’; in other words, 
a set of objects, a situation, a chain of 
events which shall be the formula of 
that particular emotion; such that when 
the external facts, which must termi- 
nate in the sensory experience, are 
given the emotion is immediately 
977016௨015 


It is understandable that an emotion 
gains artistic excellence when it is 
given an ‘objective correlative’. And 
the reader feels that the emotion is the 


்‌ natural outcome of the situation. But 


it is impossible that personal emotion 
gets metamorphosed into impersonal 
and universal emotion. “The Love 
Song'' for example is a string of images 
and the whole lot of images are obje- 
ctive correlatives to Prufrock's state of 
mind.’ Does his emotion achieve uni- 
versalization? Far from that. It remains 
his personal emotion and thatis pre- 
cisely why he becomes the butt of our 
ridicule. 


For that matter, even when we speak 
of universal emotions, not to speak of 
universalizing and depersonalizing per- 
sonal emotions, caution is necessary. 
Any universal emotion remains a mere 
abstraction when it is not attached to a 
character and when the character is not 


given a situation. Thus substantialized, 
the emotion becomes conditioned by 
national, cultural, historical and indivi- 
dual considerations. To a certain de- 
gree, then, the universality of the emo- 
tion in question suffers limitation. 


In theory Mr. Eliot condescendingly 
accommodated emotions, but in pra- 
ctice he denied them existence. That 
his poetry suffers from emotional ana- 
emia demands no effort for persuation. 
There are no emotions simple or com- 
plex; there are whines of a kicked, 
market-place puppy. There are, if you 
like, pointless protestations of a supe- 
ranuated prude against Youngsters and 
their ways. 


Emotional life is most certainly an 
essential ingredient of personality. 
Eliot's special meaning of impersonality 
apart, one is tempted to question the 
very necessity of impersonality in art. 


What is personality? The Prejudices 
about personality are so many and the 
scientific data are so inadequate it is 
impossible, at present, to offer a pre- 
cise definition of personality. Notwith- 
standing all the disquisitions of philoso- 
phers about human individuality, the 
stark fact is that the specific and the 
general, the unique and the universal, 
interact in every individual, The qua- 
litative and the quantitative definiteness 
distinguishes one. individual from all 
other individuals. But it is wrong to 
say that the world is nothing but an in- 
finite diversity of individualities. There 
js so much universality as there is 
diversity. There are no two absolutely 
identical individuals anymore than 
there are two absolutely different indi- 
viduals. And every individual has a 
personality. To state that an individual 


25 


has no personality is being rhetorical 
or metaphorical and certainly not lite- 
ral. The least disputable difinition of 
personality, thus, seems to be that a 
personality is ‘the thinking, feeling, 
acting human 61719... 4222-௨௧ The 
human being does not HAVE a per- 
sonality, he. is a personality’.16 To 
have the maximum possible understan- 
ding and possibly correct assesment of 
a personality both the diachronic and 
the synchronic approaches must be 
applied. To ignore or over-emphasize 
either approach is to gain a lop-sided 
view. Diachronic approach invites at- 
tention to biological and cultural heri- 
tage. But there is no ‘pure’ heredity. 
Physical and possibly other characteris- 
tics are not transmitted from parent to 
offspring in the form of structure or be- 
haviour. Parents pass on germ cells; 
and the same set of genes produces 
different results in different cases de- 
pending on in-utero environmental in- 
fluence. It is difficult, therefore, to 
assert the inheritance of even strictly 
physical characteristics. Despite the 
claims to transmission by scientists and 
other thinkers and believers, Science 
has not demonstrated the presence 
of genes controlling such feautures as 
mental ability, temperament, and atti- 
tudes. If these qualities are transmitted 
biologically, the mechanism for their 
inheritance is yet unknown. The in- 
fluence of cultural heritage in shaping 
personality must never be overlooked. 
When we talk of culture we need to 
take into account both the positive and 
the negative aspects of the culture of 
preceding epochs. The negative factors 
often prove no less important for the 
development of culture than the posi- 
tive ones. Accumulation of progressive 
knowledge is not always possible with- 


459 


out the negative element. An illustra- 
tion of this can be had from the custom 
of ‘Sati’ in our country. Itis the inhu- 
manness of ‘Sati’ that has led Raja Ram 
Mohan Roy to a thorough investigation 
of the whole question of woman. Here 
it is the negative feature of culture that 
has prompted the ultimate emancipa- 
tion of woman; and itis the negattve 
feature that produced a promethean 
personality. This does not, however, 
warrant the conclusion that a leap from 
progress to progress is impossible 
without the negative element. 


The synchronic approach reveals 
the environmental influence in the de- 
velopment of personality, Evidence 
from comprehensive investigations on 
twins, on barren environments bears 
out the fact that the environment is a 
major factor in the formation of persona- 
lity. The behaviourists tend to consi- 
der man as an organism whose actions 
are dictated by forces from the environ- 
ment working upon it. The organism 
by the very nature ofits physical pro- 
cesses responds to the environment, 
They contend that this interaction is a 
regulatable afiair. In their thought, 
thus, human consciousness becomes a 
physiological function of the organism. 
This ultimately leads to the negation of 
the freedom of the individual to choose, 


Man is much more than a mere organi- 
gm, a biological unit. He is a social 
being, and, therefore, an ensemble of 
social forces, but at the same time, 
something unique, and this distingui- 
shes him from all other personalities. 
Thus any investigation of an indivi- 
dual's personality must include an in- 
vestigation of his interests, his attitudes 
and his persona! involvements. Fea- 
tures of author's personality, therefore, 
are present in any literary work of art 


460 


whether the author intends to give 6%- 
pression to his personality or not; 
whether the author is conscious of the 
presence of his personality or not. 
Paradise Lost has not become unreada- 
ble because Milton's personality per- 
vades it, Rather, it is Milton's Republi- 
can personality that makes Satan not 
merely a grand revolutionary but multi- 
dimensional character. Byron and 
Shelley blasted the palaces of smug re- 
ligious hypocricy and ruling class tyra- 
nny with dynamites of passion, and 
they remain enjoyable. It is silly to 
speak of “‘Impersonality’’ and ‘Art 
Emotion'’’. As Aragon once said the 
“moi’’ is not necessarily ‘‘haissable’’, 
because it all depends what kind of self 
one is dealing with. The self of a com- 
mitted artist who looks upon himself as 
a man among men reflects the feelings 
of more than one individual and can 
jegitimately be the resounding echo 
(‘echo sonore’) of reality. 


Mr. Eliot's Impersonal theory has, 
however, served its purpose. It has 
driven the Professional critics to indul- 
ge in intellectual gimmicks, and but- 
ressed the plotted obscurity in his 
poetry. 


(3) 


In his ‘Tradition and the individual 
Talent’ Mr. Eliot has adumbrated, and 
later eloborated and emphasised that 
technical competence alone can help 
make a readable poem. Overestima- 
ting ‘technical excellence’ or simply 
technique’ or ‘style’ or ‘form’ <- or call 
it whatever you will is a fallacy known 
as formalism, Aristotle was the first to 
post the question of ‘form’. His notion 
of ‘form’ is reminiscent of plato's ‘Idea’. 
What he rejects in ‘Idea’, he accepts in 


‘form’ - ‘form’ for him, is not merely 
‘‘shape"”, it is essence, Aristotle, thinks 
that matter isa ‘bare possibility’, and 
does not exist by itself, ‘Pure form’, 
unmixed with matter, exists and this 
‘pure form’ is the divine spirit identifi- 
able with God. . Right from Aristotle 


down to the present day, through ages, . 


in all idealist philosophy and art the 
correlation of. ‘content’ and ‘form’ is 
usually perverted; and ‘form!’ is treated 
as an absolute. ‘Form’ is regarded as 
the primary, the spiritual, the perfect 
component of art, and. ‘content’ as the 
secondary, the material, the imperfect 
component. The idealists hold that 
‘pure form is the quintessence of rea- 
lity and all matter is driven by an urge 
to dissolve itself in ‘form’. To dissolve 
in form is to achieve perfection and to 
achieve perfection is to become per- 
fection itself which is God, 


Modern disciples of Scholaticism 
maintain the symmetry of crystals is not 
due to the properties of the atoms of 
which a crystal is formed but due to a 
non-material, metaphysical crystalline 
lattice which is beyond substance; for 
the substance, we are told, is con- 
sumed by the crystal. The atoms are 
present in a crystal not as a ‘reality’ we 
are asked to believe, but as a ‘poten- 
tiality'. Crystallographers, on the con- 
trary, maintain that the atoms in a crys- 
tal are by no means atrest; they vibrate 
according to the temperature; the 
higher the temperature, the greater 
the spacing of atoms in a crystalline 
Jattice. The expansion of crystalline 
lattice, thus, changes the form of the 
crystal, What kind of metaphysical 
‘order principle’ is it, then that it per- 
mits a change of ‘crystal form’? 


Also, the metaphycisians maintain 
that: a crystal represent the ‘Order 
Principle’ and explains matter's myste- 
rious ‘will towards formor a wish to- 
wards perfection’. But one can put for- 
ward an equal claim to a ‘wish towards 
formlessness or a ‘will towards 01805” 
for Hegel points out the simulataneous, 
perpetual operation of the opposite 
principles ‘repulsion’ and ‘attraction’ 
in matter - the tendency towards eva- 
poration and dissolution, and the ten- 
dency towards unification and agglo- 
meration of energy. Thus both the 
principles ‘will towards form’ and ‘will 
towards chaos’ are extravagant and 
misleading claims. 


It appears reasonable to say that 
‘form’ requires ‘matter’ for its actuality 
and ‘matter‘ requires ‘‘form' for its 
actuality. Nothing exists which is not a 
union of the two. They interact and 
influence each other. 


The unision of ‘form’ and ‘content’ 
presupposes their independence. The 
fallacy lies in thinking that this inde- 
pendence is absolute. 1115 only rela- 
tive. The relative independence 15 
explained in the fact that sometimes 
either of these two may lag behind the 
other. A highly developed ‘content’ 
may be putin an obsolete ‘form’ and 
an obsolete content, ina highly sophi- 
sticated ‘form’, Mr. Eliot's poetry best 
illustrates the latter point. He uses the 
most modern and radical form, the in- 
terior monologue, only to put into it all 
the rubbish of all the ages. A happy 
unison of ‘form’ and ‘content’ is a 
MUST for any great literary work of art, 


Drunk deep in idealist concept of 
form, the backward looking authors 


461 


want to approximate their poems to 
crystals; to music the form of which be- 
comes 115 content. They try to substi- 
tute ‘form’ for ‘content’. In other 
words, art expresses nothing but itself, 
Andre Malraux is  ~™unequivocal. 
“Modern art, by substituting art, spe- 
cific value for the values to which 
hitherto art had been subordinated, is 
bringing about a resuscitation whose 
various elements seem to be superim- 
posed one on the other.17 He does not 
stop here. He asserts that in order to 
hammer home the value of art, all 
human values must be driven out. "Art 
must not, if it wants to come to life 
again, impose any cultural idea upon 
us, because everything humanistic 
must be excluded from the start’’.18 
The spanish philosopher, Jose Ortegay 
(85561, goes much farther than Andre 
Malraux to assert that future art will be 
an art of caste and not democratic 
art'’.10 Needless 1௦ say,this is disgrace- 
ful refusal to produce life-breathing, 
life-vitalizing, life serving-literature. 
This is refusal to draw inspiration from 
the social life. Quotations can be mul- 
tipled. I choose a few which reflect 
the desirable non-humanness, the possi- 
ble non-phenomenalness of a work of 
art. 


«A poem does not mean, it is’ 
“A poem consists not of thoughts, 
but of words’. 


‘“Expunge reality from your song, 
for it is common. The only thing that 
poet has to do is to work mysteriously, 
with his eye turned upon the Never'',20 
Mallarme. 


Ifa poem does not mean, we can 
confidently say, itis nota poem. Ifa 
poem does consist of words, what are 


462 


words? 1] agree with the semi-lunatic 
that words do not represent merely 
thoughts. They represent as well 
objects, impressions, feelings etc. B ut 
they represent all the same. In other 
words, they have meaning. Itis true 
words have private associations, and 
the degree of effectof a word may 
vary from individual to individual just 
as the effect of any event or incident 
may. But every word has acognizable 
nucleus, and to ignore it is impossible. 
This automatically leads us to the ques- 
tion of language in literary art. 


The abstractionists argue that the 
language of poetry must be different 
from that of every day communication, 
Mallarme wants to purify ‘‘the dialect 
ofthe trice”', and Valery to create a 
language within; a language. Rilke 
declares ‘'No word inthe poem (I mean 
here every ‘and’ or ‘the’) is identical 
with the some-sounding word in 
common use and conversation'’.?1 Itis 
inthis context, we need io read Mr. 
Eliot's need ‘to force. to dislocate if 
necessary, language into his (Poet's) 
meaning’. The poetic language must 
be denuded of commonness.This done, 
the language gains the qualities of in- 
voking, alluding, and suggesting; It 
sloughs the quality of stating. The naive 
notions of making poems with words 
fuses with the notion of creating a poem 
with images. We have the extreme 
example in Dylan Thomas: “A poem by 
myself needs a host of images. I make 
one image, though ‘make’ is not the 
world; Ilet, perhaps, an image be 
‘made’’ emotionally in me and then 
apply to it. What intellectual and criti- 
cal forces I possess-let it breed ano- 
ther, let that image contradict the first, 
make, of the third image bred out of 
the other two together, a fourth contra- 


dictory image, and let them all, within 
my imposed formula limits,conflict.Each 


image holds Within itthe seed of its 
own destruction, and my dialectical 


method, as I understand it, is a const- 
ant building up and breaking down 
of the images that come out of the cent- 
ral seed, which is itself destructive and 
constructive at the same time.’ Mr, 
Eliot, too, makes “‘the immoderate and 
passionate use of the drug which is the 
image’ in his early poems. 


Style or Image, it consists of words; 
and words have meaning. So long 
words are used in art it is the reader's 
right to ask for meaning, if not precise 
meaning. Arts are not parallel. Itis 
one thing to work with colours and 
sounds and an altogether different thing 
to express in words. Every art has its 
specificity and therefore its virtues or 
limitations. Word has been enjoying 
unrivalled supremacy where commu- 
nication is concerned and continues to 
enjoy. Thisis precisely, why, in spite 
of empty declarations made and earn- 
est confusions caused by the clever 
poets regarding undesirability of me- 
aningina poem, critics continue to 
search for meaning and write volumes, 
Literature is a signifying art and other 
arts may be described as non-signify- 
ing arts. Literature obeys the expres- 
sion of the most complex thoughts with 
great precision, while other arts defy 
involved concepts; they offer “only 
dim, littlemeaning.’’ If they have other 
virtues and potentialities which litera- 
ture does not possess, itisa different 
matter altogether. To assert that poetry 
should aim at incantatoriness or disol- 
ution of ideas into feelings or ‘trans- 
mutation of ideas into sensations’, is 
nothing less thana vulgar worship of 
‘form’. An apostle of formalism and 


26 


abstractionism, Mr. Eliot states; “The 
artist's medium takes control, leaving 
him, no more than a catalytic agent'’.23 


Our attack on formalismis cert- 
ainly not to underrate the significance 
of ‘form’. ‘Form' playsa very impor- 
tant role inthe organisation, and the 
development of content. To reject 
‘form’ in literature is torejectliterature 
itself. itis the substitution of ‘form’ for 
‘content’, Itisthe deification of ‘form’ 
and the damnation of ‘content’ that we 
resolutely and absolutely reject. 


Mr. Eliot joins the mythical cult of 
formalism to pesuade that poetry is an 
Absolute: 


“We have to communicate, if it is 
communication, for the word may beg 
the question, on experience which is 
not an experience in the ordinary 
sense, for it may only exist, formed 
outof many personal experiences 
ordered in some way . which may be 
very different from the way valuation 
of practical life, in the expression of it. 
If poetry isa form of communication, 
yet that which isto be communicated 
is the poem itself; and only incidentally 
the experience and the thought which 
have gone into it.’'? Sofaras litera- 
ture is concerned, this is the profoun- 
dest mysticism and the sublimest non- 
sense. 


To my mind it strikes certain that 
the essence of all these art-theories 
belongs to one aspect of the German 
Romantic aesthetics as propounded by 
Novalis: 


“Stories without connection but ்‌ 
with associations, like dreams, poems 
merely melodious and full of beautiful- 


463 


‘ 


founding words, but also entirely 
without meaning and connexion, only 
afew verses comprehensible at most; 
all these must be fragments of absolut- 
ely different things’’. 


The examination reveals two unmi- 
stakable facts of modern literature. 
First, the artist is ௨ ‘God in creation’ 
(Flaubsrt) ora ‘Promethean criminal 
who at infinite risk explores the un- 
known (Rimbaud) or a ‘Catalytic agent! 
(Eliot) but nota man with creative 
genius among other men. Having casti- 
gated the Romantics for their preoccu- 
pation with Self-Egoism, self-aggrandi- 
zement, self-pity etc, these authors, 
very politely, very humbly have eleva- 
ted themselves to the status of God. 
Obviously the poor humans fail to 
comprehend whatis written- for the 
superhumans. Second, art expresses 
nothing but itself; it is an absolute. This 
is the doctrine of art for art's sake 
‘titivated with plumes of voodoo jargon 
to overawe the young'’. The consequ- 
ences are, (1) ‘contrived obscurity’, 
assisted by ‘Impersonalism’ and ‘for- 
malism' gaining alarming dimensions 
and (2) the hideous indulgence of a 
swarm of critics in idiosyncratic invent- 
ions of meaning. 


Now, Ireturn to the problem of 
gapping the gulf between the creator 
and the reader. The insoluable para- 
dox lies in warning the reader to be 
sensitive and responsive; to be alert 
and agile when he comes to poetry, 
and at the same time snubbing him that 
there is no significant communication of 
significant experience, snubbing him 
that he is justa human and cannot 
understand the mystery of creation. 
This is flagrantly displaying one’s irres- 
ponsibility while calling upon other's 


464 


responsibility. Mallarme considers his 
readers, even educated readers dogs, 
and popularization of art a blasphemy. 


“Whatever is sacred, whatever is 
to remain sacred, must be clothed in 
mystery. All religions take shelter 
behind arcana while they unveil only 
tothe predestined. Art has its own 
mysteries.’ 25 When the mystery is 
made accessible ‘only to the very few”, 
“poetry would profit because it would 
no longer be irritated by the barking 
sounds of a pursuing pack of creatures 
who, simply because they are educated 
and intelligent, think they have the 
right to judge it or, even worse, dictate 
to it’’. 26 He administeringly asks his 
fellow - poets, ‘‘why do you preach 
that blasphemy which is the populari- 
zation of art?’’?7 Art is Absolute. How 
infinitely greater than the Absolute 
must he be who creates the Absolute. 
Absoluteness of artis a mere excuse. 
It is misanthropy naked and pure. It 
is narcissistical lunacy. Mr. Eliot has 
not arrogantly asserted his attitude this 
way. He belongs to 20th century, and 
all his ‘gurus’ to the 19th century. Itis 
not because his attitude is any different. 
itis because he is a sly creature. He 
has cleverly gesticulated. As Hugh 
Kenner assures us Mr. Eliot has not 
pounced upon and beaten up the 
reporter who has asked him a question. 
Contrary to the expected, he has polit- 
ely replied. Here is an interesting 
report by Hugh Kenner: 


“Letter after letter, visitor after 
visitor, he (Mr. Eliot) answers with 
unfailing lambent courtesy. After ‘The 
Confidential Clerk’ was produced, a 
journolist, teased by implications he 
could not pin down, or perhaps simply 
assigned a turn of duty at poet-baiting, 


wanted to know what it meant, It means 
what it says, said Mr. Eliot patiently. 


No more? Certainly, no more, But. 


supposing, the journalist pursued, sup- 
posing you had meant something else, 
would you not have put some other 
meaning more simply? ''No’’, Mr. Eliot 
replied, “‘I should have put it just as 
obscurely’. The episode shows not 
only the author’s nonchalant attitude 
but the critic's shoe-licking snobbish- 
ness. This indifference is, I think, 
much worse than open hostility. Mr. 
Eliot has encouraged the misunderstan- 
ding of his works; he has luxurioted 
in being misunderstood for, much of 
his success, much of his reputation he 
owes to the misunderstanding of his 
works, We have seen how a well-edu 
cated person gets snubbed when he 
goes for literature. 


Avoidance of extreme obscurity 
and assurance of approximately para- 
phrasable meaning are conditions 
that literary art should aspire 
for, Failure in realizing these condi- 
tions results in infinitely extended and 
involved interpretations, sometimes 
diametrically opposite interpretations. 
Mr. Eliot's ‘Murder in the Cathedral’ is 
interpreted both as a comedy and asa 
tragedy. His ‘Prufrock’ is interpreted 
both as a comic figure and as a tragic 
figure. Needless to say that the author 
has miserably failed in making the large 
nucleus of his work the property of 
humanity. This is not merely a failure 
ofthe poet’s control of reader’s res- 
ponse. Nor is it simply a matter bet- 
ween the author and the reader. 1115 
a battle of wits between reader and 
reader. Every reader will havea diffe- 
rent poem out of the same poem and 
this, even if it is at some 0௦8, must be 
avoided. This is not, however, to make 


a dogmatic demand that the author 
must annihilate all individual differen- 
ces in art appreciation. Divergencies 
in interpretation exist and they must 
exist. What is insisted upon is an inte- 
lligible meaning from a work of literary 
art. And this becomes possible if the 
author takes upon himself some respon- 
sibility to communicate to his reader 
the percieved significance. 


Yet, there is no question of pin- 
pointing the meeting place between 
the author and his reader. The sugges- 
tion is for reciprocal responsibility 
which mitigates, if it does not annihi- 
late, the problem, 


Mr. Eliot has set outto reflect the 
refined sensibility reaching to ‘our civi- 
lization which comprehends a great 
variety and complexity’. Has he suc- 
ceeded? Can he boast of wealth and 
abundance of artistic means? Has he 
any claim to the multiformity of artistic 
manner? Does his poetry display mul- 
tiplicity of themes and motifs? His poe- 
try is, one cannot but accept, an amor- 
phous mass of allusions, and nauseous 
images-images that reek his mind. The 
whole lot of his early poetry has one, 
single omnivorous feeling, the feeling 
of disgust. Ithas an inflexible abho- 
rrence for man and life. By 1933 he has 
reached the blind alley of communica- 
ting through a poem the poem itself. 
Has he succeeded in communicating 
Art alone? No. He has used words. 
Every poem has yielded some meaning 
to critics’ frantic search or fervent jma- 
gination. His poems make pale yet 
tangible reflections of his attitude to 
life. Now let us look at Eliot's dispa- 
ssionately approached world. 


Mr, Eliot has never written anything 
whatever about the splendor of this 


465 


Planet or the glory of man. This does 
not warrant condemnation for it is 
foolish to blame a Poet for not writing a 
certain thing about a certain subject. 
But itis impossible to exonerate the 
dastardly crime of abominable distor- 
tions of the actual world. Not content 
with making hideous distortions, Mr. 
Eliot subtly but assiduously propagated 
and led many so-called intellectuals 
and less sophisticated readers to be- 
lieve that the distorted is the really real 
world. His early poems display a dim 
dehumanized world. Dehvmanization 
inart does not simply mean the disa- 
ppearance of man; it includes distortion 
and debasement of man, and even sub- 
tle or savage onslaught on humanism. 
All aspects of dehumanization manifest 
themselves in Eliot’s Poetry. Freakish 
humans haunt his early poem — Pru- 
frock, the Lady etc. Take, for instance, 
Prufrock., Critics have laboured to 
show that Prufrock is titillated by sex 
impulse; that his cowardice is an insur- 
mountable barrier in his way of making 
proposal to the lady in his mind; that 
he is afraid of losing his face and the 
customary courtesies that he and the 
lady in question usually indulge in, if 
nonchalantly rejected; that he is ina 
state of dilemma whether or not to make 
the proposal; that his indecisiveness is 
exquisitely drawn by Mr. Eliot. The 
interpretation is as brilliant as it is im- 
plausible. Indecisiveness implies a 
difficult choice between two or more 
equally powerful pulls. Prufrock is in 
no such situation. Itis not Prufrock’s 
equivocal position regarding the young 
woman that torments him. Prufrock 
reiterates that he has known many 
women previously. He claims to have 
known them intimately : 


466 


“And I have known the arms al- 
ready, known them all 
Armsthatare braceleted and white 
and bare.’’ 28 


One may know many women, and 
quite for some time, and yet go mad 
after a certain new woman. Anditis 
possible too that the certain woman 
may have irresitsible but undefinable 
attractiveness. Prufrock’s absolute sil- 
ence on the distinguishing attracti- 
veness of the woman may be explained 
in terms of its meffable nature. But the 
question is why does Prufrock equate 
the woman in question with the other 
women he has already known? In fact, 
he goes infinitely farther than the point 
of equating her with the other women, 
and questions the very worthwhileness 
of making the propsal and conseque- 
ntly of possessing her. At least four 
times in the poem he questions the 
worthwhileness. To doubt the very 
value of a thing and dismiss is not be- 
ingina state of indecisiveness, and 
notatall being in loveor under the 
incandescent erotic impulse, It is not, 
thus, the problem of love or sex, but 
the purposelessness of life, the absurd 
ity of being human that torments pru- 
frock. He suffers from a queer I- cons- 
ciousness. He compares himself with 
personalities in litearature and Mytho- 
logy, and sees no prospect of attaining 
their magnitude. There are no great 
causes for him to fight for. He hurls 
himself headlong in to abysmal despair, 
and sees all around him grotesque and 
sordid images. ‘'Half-deserted stree- 
ts’, “‘One-night cheap hotels”, "'Saw- 
dust restaurants with oyster-shells’’, 
“the fog’’, ‘Cat’, “Crab’’, etc. are 
all suggestive of the seaminess of life. 
Prufrock’s attitude, to be precise, is 
disgust-undiluted, triple-distilled. It 


is.disgust with everything that is worl- 
dly, everything that is human. Even 
music and fragrance 1௦ him become de- 
pressive forces: 


‘Know the voices dying witha day 
dying fall 

Beneath the music from a farther 
room’, 


“115 it perfume from a dress - 
That makes me so disgress?’’ 29 


This is Mr. Eliot's disgust; this is his 
cynicism. His cynicism manifests itself 
even in his assessment of what we con- 
sider things elevating, things life-ser- 
ving. For him, music is only to ‘body 
forth our own vacuity.’’ And fragrance, 
say, "the smell of chestnuts in the 
streets’’ can smother him to ‘‘instant.’’ 
Friendship, the importance of which 
has been so much stressed through 
ages comes to be misconstrued, distrus- 
ted and maligned. . Friendship 15 '‘sim- 
ple and faithless as a smile and shake 
of the hand.’’ 29a 


Prufrock’s feminine counterpart we 
have in “‘Portrait of Lady’’. Here again 
itis notan elderly lady’s love or lust 
for a youngman, as has been under- 
stood by critics. The room where she 
sits has ‘An atmosphere of Juliot’s 
tomb,,. She sits there well-armed with 
"Carefully caught regrets'’. Her voice 
is “like the insistent out-of-tune of a 
broken Violin.........;, She is haunted 
by a complex of fading youth and 
approaching death: 


"But what have I’ but what have I’ 
my friend, 

To give you what can you perceive 
from me? 

Only the friendship and the வட்ட 


Of one about to reach her journe'ys 
end’’. 30 


27 


She is nota lady but an abomination. 
Her taste is for the low and the vulgar: 


“I remain self-possessed 

Except when a street Piano, mecha- 
nical and tired, 

Reiterates some worn-out common 
SON =ssk-Aeass essential 


When her young-man friend goes ab- 
road, 


“I shall sit here, serving tea to fri- 

ends. 

And I must borrow every chang- 

ing shape 

To find expression... dance, dance 
Like a dancing dear, 

Cry like a Parrot, chatter like an 

Ape’’. 98 


Like Prufrock, she hasa ‘burried life, 
and ‘April sunsets’ remind her of “Paris 
in the Spring’’. She has friends to serve 
tea, and the young man is one among 
them. Here, again it is disgust with 
life for being unable to transcend 
human limitations like ageing. The 
utter futility of all human activity and 
the curse of being merely human drive 
her to disgust. These two characters, 
like all others, in his early poetry not 
only point to the dehumanizing of art, 
but hammer home hard Mr. Eliot's 
concept of man. These freak creations 
of Eliot are not individuals. They are 
the representatives of modern civili- 
zation-the civilization that has denuded 
man of all spirituality. 
“April is the cruellest month 
breeding 
Lilacs out of the deadland 23 not for 
a Prufrock, notfora Mr. Appollinax, 
but to modern humanity. God-forsaken, 
fashion-ridden modern man has lost 
all vigour and vitalty; has just enough 
life to suffer: 


467 


‘Winter kept us warm, covering, 
Earth in forgetful snow feeding 
A little life with tubers’’. 34 


His insidious hints denigrating man 
gradually give place to ugly and vulgar 
attacks. 


The superior out-sider of the was- 
teland, Mr. Eliot casts his all-knowing 
glances from above on the inferior in- 
siders of the Wasteland who are down 
below. They, who are engaged in 
their daily toil are ghastly spectacle to 
him: 


“Iam aware of the damp souls of 

housemaids 

Sprouting despondently at area 

gates. 

The brown waves of fog toss up to 

me 

Twisted facesirom the bottom of 

the sireet, 

And tear from a passer-by with 

muddly-skirts 

An aimless smile that hovers in the 

air 

And vanishes along the level of 

the roofs’’. 35 

In Eliot's view these human beings 

are worth nothing. They are driven by 

the worldly urges. They are ‘‘bits of 

paper.’’ 
Resim nly a-flicker 

Over the strained time-ridden faces 

Distracted from distraction by dis- 

traction 

Filled with fancies and empty of 


meaning 
Timid apathy with no concentration 


Men and bits of paper, whirled by 

the cold wind’’.........20 

Without the least hesitation, with- 
out an iota of a sense of shame, a sense 
of decency, Mr. Eliot ascribes his 
hollowness to humanity at large. 


468 


We are the hollow men 

We are the stuffed men 

Leaning together 

Headpiece filled with straw, Alas! 
Our dried voices, when 

We whisper together 

Are quiet and meaningless 

As wind in dry grass 

Or rat’s feet over broken glass 
In our dry cellar.’’ 3" 


There is no threatening hollowness. 
Human beings are as solid as ever be- 
fore; they are as vital and vitally commit- 
ted as any of their race ever, To accuse 
them of hollowness for the simple rea- 
son they have cast off religious fanati- 
cism is being extremely subjective. If 
the world is overcharged with Eliotism 
or Prufrockism the tremendous upsurge 
of knowledge and the giant-strides of 
science, might have been utterly impo- 
ssible. Science has helped the emanci- 
pation of knowledge from religious 
dogma - the corroding curse of man- 
kind. The moral zeal of this age stands 
superior to all other ages. Itis in this 
age that the concept of humanity has 
transcended all barriers. We are totally 
committed to the improvement of 
human lot. Never in the history of man- 
kind has the hunger for social emelio- 
ration exercised such power over the 
minds of men today. This age has 
seen the outbreak of a moral fervour 
which has achieved numberless huma- 
nitarian reforms and has improved 
modern society beyond the boldest 
thoughts of the earlier centuries. There 
is, therefore, no moral retardation, no 
collapse of real values, and no hollow- 
ness. This is Mr. Eliot’s refusal to see 
the real world for fear of finding the 
truth; this is his naked misanthropy. 

Under the camaflouge of slick, sur- 
face realism in the use of day-to-day 


language, conversational tone and 
images drawn from the seamy side of 
life, Mr. Eliot unleashes falsehood. For, 
the world he portrays is merely an in- 
vention of his imagination. This is not, 
however to state that the individuals 
portrayed by Eliot do not exist; they 
do. But they are freaks one among 
whom is, most decidedly, Mr. Eliot. 


Mr. Eliot’s attitude is a negation of 
the world pure and simple in preferen- 
ce to a non-existent past and an unbelie- 
vable future. Mr. Eliot dug his head so 
deep into the medieval religious fata- 
lism that he could not pull it out to see 
the world around, The dead past for 
him was all too perfect, and must be 
brought back to live if man is to be re- 
deemed, The whole burden of his re- 
ligious poetry seems to point to this. 
His ignorance of history or his rejection 
ofit in preference to idealist philosophy 
landed him in a belief we do not know 
tolaugh ator weep over. For, it is 
not the seamy side of life alone that he 
has found disgusting; it is life as such. 
Mr. Eliot considers any achievement 
on earth a mere “‘infirm glory of the 
positive hour’’. He does not want “the 
one veritable transitory power”. Hence 
his prayer 15: 


Teach us to care and not to care 
Teach us ௦ sit still.’ 88 


The sacred duty of God is to teach 
Mr. Eliot not to care for the here and 
now and to caref»r the hereafter. Also, 
to teach him to sit still. If only God had 
taught him this before he started 


writing poetry! 


Mr. Eliot’s assinine religious bigo- 
troy shines in glorious technicolour 
when he comes to compare the non - 


religious humanity too hippopotamus. 
Humanity on earth flounders in mud; 


“The broad-backed hippopotamus 
Rests on his belly in the mud.’’ 89 


To have no religion is being ‘merely 
flesh and blood’’ and ‘flesh and blood 
is weak and frail/susceptible to nervous 
shock'?, Ifthe ‘‘hippo’’ turns his eyes 
to heaven, he will gain wings and he 
can be seen “‘ascending from the 
damp savannas.’’ And Mr. Eliot and 
his fellow angels shall receive and hug 
and kiss the “‘hippo’’ at the gates of 
heaven. So much so gets the ‘‘hippo’’ 
whitewashed. But until such time, it is 
slimy. His sex, the common human 
procreative activity, is devastatingly 
disgusting that Mr. Eliot puts: 


“At mating time the hippo’s voice 
Betrays inflections hoarse and odd'’40 


Phalic-love is morbid and sordid 
without spiritual consciousness. His 
concept of man-woman-love is condi- 
tioned by rigid religious dogmatism. 
His demagogic outburst best illustrates 
the point: 


எ... Thelove of man and woman 
(or for that matter of man and man) is 
only explained and made . reasonable, 
by the higher Jove, or else is simply 
the coupling of animals.”41 

க ச க்‌ 

| - Not only has Eliot looked at huma- 
nity with jaundiced eyes; he has merci- 
lessly mutilated the concept of huma- 
nism with the grinding axe of religious 
dogmatism: He believed that ‘‘the 
humanistic point of view is auxiliary to 
and dependent upon the religious po- 


int of view". 4la 


469 


Eliot's humanism requires the whole 
humanity to be a set of credulous un- 
thinking and unprobing gulls. He 
would be alarmed if man opens his eyes 
to see around. He wants manto be 
carried away in religious reveries: ‘If 
you remove from the word ‘‘human’’ all 
that the belief in the supernatural has 
given to me, you can view him finally 
as no more than an extremely clever, 
adaptable, and mischievous animal.’’ 42 
He has, thus. backed humanism with 
religious supernaturalism. The first 
and the last lines of ‘‘East coker’’ are: 


“In my beginning is my end.’* 

“In my end is my beginning.’ 

Mr. Eliot’s soul descends on earth. 
As he begins his earthly life, he suffers 
the loss of all the bliss and beatitude of 
haven. That is how his beginning is 
hisend, As he dies, his soul retrie- 
ves its lost bliss, The soul achieves 
emancipation from the strangling 
clutch of life. Thus the end of his earth- 
lylifeisthe beginning ofthe eternal 
happiness. It is not difficult to under- 


stand whata world-view a man with 
such attitude can have. 


Literary celebrities of all climes 
and times had to wrench their themes 
out of the world. The sullen shame is 
his that Mr. Eliot had to squeeze the 
world to fit his themes. This monument 
of muddle headedness tells us that we 


470 


alllive in The Wasteland: that we are 
all spiritually dead automatons. But 
he must not be dismissed as a cynic or 
a lunatic because he does not 
belong to the race of the damned 
humans who think they are alive but 
are really dead: who strive and strive 
but towards nothing; who are ordained 
to move from this hell to the other hell, 
The permanent hell. He is a superman: 
his soul is assured bon voyage to 
heaven. If Mr. Eliotcalls other people 
‘dead’, it stands toreason that he is not 
dead. He is alive; his authentic 
consciousness sees the dead mass, 
from out side the Wasteland: 


“A crowd flowed over London 
Bridge, so many ] had not thougkt 
death had undone so many.’’ {3 Imag- 
ine, an Eliot goes tothe flowing life 
and tells them that they are all dead. 
what a cause of amusement will it be to 
them to see the queer creature! This 
is the naked misanthropy of Mr. Eliot. 
He has relentless animosity for what 
is human, and inflexible hatred for the 
human beings. Nietzsche said: “One 
blasphemy against God was the greate- 
st blasphemy, but God died, and the- 
reupon these blasphemers died too. 
To blaspheme the earth is now the most 
dreadful offence, and to esteem the 
bowels of the Inscrutable more highly 
than the meaning of the earth,’’ 44 Mr. 
Eliot has blasphemed the earth; he 
has committed the dreadful offence. 


BIBLIOGRAPHY 


1. T.S. Eliot, Selected Essays (Faber and Faber) 
P. 289. 


2. Saul Bellow, Tho Sealed Treasure (The Open 
Forum Essays of our time, ed. Alfred Kazin) 
P. 22, 


3. Marx, Economic and Philosophie Manuscripts 
of 1844, Moscow, P. 141 


4, Immanuel Kant, The Critic of Aesthetic 
Judgment (The Oxford University Press 1952) 
nP. 172, 


a 


Fdward Bullough “‘Psychival Distance”, A 
Modern Book of Aesthetics, ed. Melvin, PP 
395—6. 


6. Ibid, ந, 399. 


7.0.5, 7911௦5, Selected Essays (Faber and Fabor) 
உ. 21. 


8, Jean-Paul Sartre, What is literature, (Mothuen 
& Co., London 1950) P. 120. 


0. Selected Letters, (Translated from the French 
by I. Steegruller, London 1954) P. 195. 


ற, §. 791106, Selected Essays (Faber and 
ட Faber) P. 21, 


Modern Tradition, ed. Ellmann (Oxford 
12. The Mo » தகதக 


i Faber and 
2p. T.8. Bliot, Selected Poems, ( 
ட Faber) “Little Didding’’ P.P. 217&218 


13. T.5. Bliot. Selected Essays, P. 22. 
14 Ibid P. 187. 


15 Ibid F, 145. 


i 1 insky (eds) ‘Persona- 
L. Witmen and R' Kotins 
5 ர in the Making’, New York; Harper & Bro- 


thers, 1950, P. 3. 


&18 The Modern Tradition, ed Ellmann (Oxford 
1965) P 31 


17 


“The Dehumanization of Art’, A modern Book 


19 
of Aesthetics, ed, M. Rader, P. 412. 


Essays and letters, translated 


20 Prose, Poems, h by Broadford 0௦௦], Baltimore, 


from the Frenc 
1956 P. 45. 


28 


21 The Modern Tradition, ed. Ellmann (Oxford 
1965) P. 155. 


22 Henry Treece, Dylan Thomns, London 1956 
112 210 


23 3. 8] Eliot, Solected Essays, (Faber and Faber) 
18. 


24 T,S. Eliot, The use of Poetry and the use of 
Criticism, London, 1933 


25, 20&27 The modern Tradition, ed. Ellmann PP, 
206. 207, 208 


28 “T. §. Eliot. Collected Poems’ “The Love Song of 
(Faber & Faber. ed. 1963) Alfred J. Pru- 


frock?’’ 15 
29 Ibid ‘The Love Song of Alfred 
J. Prufrock?’’ 15 
29a Ibid “‘La Figlia Che Piange” 90 
30,31&32 Ibid “‘Portrait of a Lady’ ° 18 
33&34 Ibid ‘The waste Land’ 
(‘The burial of the dead’) 63 
35 Ibid “Morning at the window’ 29 
26 Ibid “Four Quartets’’ 
(‘Burnt Norton’) 192 
37 Ibid “The Hollow Men’’ 89 
38 Ibid ‘‘Ask-Wednesday’’ 96 
39&40 Ibid ‘‘The Hippopotamus’’ 51. 
41 2, 5, Eliot ‘Selected Essays’ 
(Faber & Faber) S655 ors soo oon oo soo TA 
41 Ibid ப 1: {1] 
42 Ibid 


Ses sao டட 


ப 1515] 


43 T.8. Eliot, ‘Selected Poems’ ‘The Waste Land’ 
(Faber க்‌ Faber, ed, 1963) (The Burial of 


the Dead) 65 


44 Friedrich Nietzsche, Thus Spoke Zarathustra, 
Translated from the German by R.J. Holling 
date, Baltimore 1902, P. 41, 


| 


இராசா ராதி ராஸ்‌ 


யாழ்ப்பாணத்துத்‌ தமிழில்‌ காணலாகும்‌ 
சீமுக வேறுபாடுகளின்‌ பிரதிபலிப்பு 


1 முன்னுரை 
2.1 ஏவல்வினை 
2.2 வினைமுற்று, இடப்பெயர்‌ விகுதிகள்‌ 
2.3 இடப்பெயர்கள்‌ 
2.4 குறிப்பிட்ட மரியாதைச்‌ சொல்‌ ட 
வடிவம்‌ 
2.5 சாதிப்‌ பெயர்கள்‌. 
2.6 இயற்பெயர்கள்‌, உறவுமுறைச்‌ 
சொற்கள்‌ முதலியன. 
3 முடிவுரை. 


1 மொழி என்பது ஒரு சமுதாய நிகழ்ச்சி, 
எனவே சமுதாயத்தின்‌ அமைப்பு நிலைகள்‌ 
அச்சமுதாயத்தில்‌ பேசப்படும்‌ மொழியின்‌ 
நிலைகளைப்‌ பாதிக்கின்றன; அவற்றில்‌ அவை 
பிரதிபலிக்கின்றன.: தற்கால யாழ்ப்‌ 
பாணத்துத்‌ தமிழ்ச்‌ சமுதாயத்தின்‌ நிலைகள்‌ 
எவ்வாறு அச்சமூகம்‌ பேசுந்தமிழில்‌ பிரதி 
பலிக்கன்றன என்று ஆராய முயல்வதே இக்‌ 
கட்டுரை. சமுதாயப்‌ படிநிலைகளின்‌ பிரதி 
பலிப்புக்கள்‌ யாழ்ப்பாணடதுப்‌ பேச்சுத்‌ 
தமிழில்‌ பேரளவு காணப்படுகின்‌ றன. 


2 தமிழில்‌ ஏவல்‌ வினை வடிவங்களோடு 
பின்னொட்டுக்களாக இணைகின்ற விகுதிகளும்‌ 
மரியாதை காட்டும்‌ உருபுகளும்‌ ஏராளமாக 


472 


- டாக்டர்‌. எஸ்‌. சுசீந்திரராஜா. 


உண்டு, ஆனால்‌ இவற்றின்‌ தெரிவு விளிக்கப்‌ 
படுவோரின்‌ சமுதாய அந்தஸ்தினை ஒட்டியே 
அமைகிறது. தமிழில்‌ வினை அடிகள்‌ ஏவல்‌ 
வடிவங்களை ஒத்திருக்கின்றன. இவை விகுதி 
கள்‌ சேர்க்கப்‌ படாமலேயே கட்டளை வடிவங்‌ 
களாகப்‌ பயன்படுகின்றன. ஆனால்‌ இவை 
தம்மைவிட சமுதாய நிலைமையில்‌ 8ழானவர்‌ 
களை விளிக்கவே பேச்சுத்‌ தமிழில்‌ பயன்‌ 
படுத்தப்‌ படுகின்றன. சமுதாயத்தில்‌ கீழான 
வர்கள்‌ என்பது சமுதாயக்‌ குழுக்களின்‌ ஓப்‌ 
பிட்டில்‌ உணரப்படுவதேயாகும்‌, ஆதலால்‌ 
அப்படிநிலைகளை அறுதியிட்டுக்‌ கூறுவது 
சடினம்‌. ஆனால்‌, இச்சமுதாயத்தில்‌ வாழ்‌ 
பவர்கள்‌ இத்தகைய படிநிலைகளைச்‌ சாதாரண 
மாக அறிந்தவர்களே. எனவே ஏவல்‌ வினை 
களை எப்போது கட்டளைச்‌ சொற்களாகப்‌ 
பயன்படுத்தலாம்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. 


சில சமயங்களில்‌ புதியவர்களோடு பேச 
வேண்டிய தேற்படலாம்‌. அப்போது அவர்‌ 


தம்‌ சமுதாய அந்தஸ்து சரிவரத்‌ தெரிய 
வராது. அவ்வேளைகளில்‌ அவர்‌ தம்பேச்சுப்‌ 
பாணி, நடையுடை பாவனைகள்‌ முதலிய 


வற்றை வைத்து அவரின்‌ சமுதாய அந்தஸ்‌ 
தினை உடனின்று பேசுவோர்‌ எடைபோட்டு 
வீடுவர்‌, சமுதாய அந்தஸ்து என்னவென்று: 
தெரியாதபோது பேச்சில்‌ மரியாதைக்குரி 


பன எனக்‌ கருதப்படும்‌ விகுதிகளைச்‌ சேர்ப்‌ 
பதா, இன்றேல்‌, மரியாதையின்மை என்று 
கருதப்படும்‌ சாதாரண ஏவல்‌ வடிவச்‌ சொற்‌ 
களைப்‌ பயன்படுத்துவதா என்று சிலபோது 
தெரியாமற்‌ போய்விடும்‌. அப்போது அந்த 
இரண்டு நிலைகளையும்‌ தவிர்க்க “உம்‌” என்ற 
விகுதியை ஏவல்வினை வடிவோடு சேர்த்துச்‌ 
சொல்லுவர்‌. இவ்வாறு-உம்‌ என்பது நடுத்தர 
மரியாதையைக்‌ குறிக்கும்‌ விகுதியாக அமை 
கிறது. காட்டாக, செய்‌ (சாதாரண ஏவல்‌ 
வினை, மரியாதைக்‌ குறைவு), செய்-ய்‌-உம்‌,3 
(நடுத்தர மரியாதை), செய்‌-ய்‌-உங்கள்‌ 
அல்லது செய்‌-ய்‌-உங்கோ (ஒருமை, மரி 
யாதை). இனி படித்த வர்க்சத்தினரிடையே 
கம்மொடு பெரும்பாலும்‌ ஓத்தவரோடு 
பேசும்‌ போதும்‌ தம்‌ மாணவரோடு (குறிப்‌ 
பாக மேல்‌ வகுப்புகளில்‌) பேசும்போதும்‌, 
மனைவியோடு பேசும்போதும்‌ நடுத்தர மரி 
யாதை காட்டும்‌ சொல்வடிவங்களே பயன்‌ 
படுகின்றன. இங்குஇன்னொன்றைச்சுட்டியாக 
வேண்டும்‌. இவர்கள்‌ தங்களுடைய மேலதி 
காரிகளுடன்‌ பேசும்போது இந்த நடுத்தர 
மரியாதைச்‌ சொல்‌ வடிவங்களைப்‌ பயன்‌ 
படுத்துவதேயில்லை. அவ்வாறு பேசினால்‌ 
மேலிருப்பவர்களின்‌ எரிச்சலையும்‌, கோபத்தை 
யும்‌ அவர்கள்‌ வாங்கிக்‌ கட்டிக்‌ கொண்டாக 
வேண்டும்‌. ஆனால்‌ படிக்காத பாமர மக்கள்‌ 
மரியாதை காட்டிப்‌ பேசும்‌ போதுகூடச்‌ சில 
போது அத்தகைய நடுத்தர மரியாதை வடி 
வங்களை உயர்‌ மரியாதை வடிவங்களுக்குப்‌ 
பதிலாகப்‌ பயன்‌ படுத்துகின்றனர்‌. (எ-டு) 
செய்யுங்கள்‌ - செய்யுங்கோ - செய்யும்‌ இவை 
அவர்கள்‌ மொழியில்‌ தாராளமாக வேறு 
பாடின்றி வழங்குகின்றன. 


-அடா, -அடி எனும்‌ விகுதிகள்‌ ஏவல்‌ 
வினை வடிவங்களோடு சேரப்‌ பெறுவதுண்டு. 
அப்போது அவை மரியாதைக்‌ குறைவைக்‌ 
காட்டுகின்றன. -௮டா என்பது ஆணிடமும்‌, 
அடி. என்பது பெண்ணிடமும்‌ பயன படுத்தப்‌ 
படுகின்றன. ஆனால்‌ இவை தங்களுக்குப்‌ பிரிய 
மானவர்களைச்‌ செல்லமாக அழைப்பதற்கும்‌ 
பயன்‌ படுகின்றன, என்பதில்‌ சந்தேகமில்லை, 
ஆயின்‌, இத்தகைய சமயங்களில்‌ இவற்றோடு 
பிரியத்தைக்‌ காட்டும்‌ தம்பி, தங்கச்சி, 


இராசா, இராசாத்தி முதலிய சொற்களும்‌. 


உடன்‌ பயன்படுத்தப்படும்‌, மற்றைய நேரங்‌ 
களில்‌ கேட்போரின்‌ சமுதாய அந்தஸ்தைப்‌ 
(குடும்ப கெளரவம்‌, படிப்பு, பணவசதி...... J) 
பொறுத்து இந்த வகையான அடா, அடிச்‌ 
சொற்கள்‌ அவமதிப்பாகவே கருதப்படு 
கின்றன. 


“௮” என்று ஒரு விகுதி உண்டு, இது 
உயர்‌ மரியாதையைக்‌ காட்டும்‌, இது ஏவல்‌ 
வினை வடிவோடு வரும்போது நாம்‌ (உயர்‌ 
மரியாதை) என்பதை எழுவாயாக அடை 
கிறது. செய்‌ அ=செய என்றாகிறது. உயர்‌ 
மரியாதை காட்டும்‌ இவ்விகுதிக்கு _—அவும்‌ 
என்ற விகுதி பல சமயங்களில்‌ பதிலியாக 
வருகிறது. (எ-டு) செய்ய-செய்யவும்‌. இவ்‌ 
வடிவங்கள்‌ கீழ்ச்சாதிக்‌ காரர்கள்‌ மேற்‌ 
சாதிக்காரர்களிடம்‌ மரியாதையுடன்‌ பேசு 
தற்குப்‌ பயன்படுகின்றன,$ குறிப்பாக 
பிராமணக்குருக்கள்‌, வேளாளர்‌, சந்நியாசி 
முதலியோரை விளிக்க இவ்வடிவங்கள்‌ பயன்‌ 
படுகின்‌ றன. பொதுவாகப்‌ பாமர வேளாளன்‌ 
பிராமணக்‌ குருவையோ, சந்நியாயையோ 
அழைப்பதற்கு இவ்வடிவங்களைப்‌ பயன்‌ 
படுத்துகிறான்‌. கோவியர்‌, பள்ளர்‌, நளவர்‌, 
பறையர்‌ முதலிய சாதியினரும்‌ இவ்வடிவங்‌ 
களைப்‌ பயன்‌ படுத்துவதுண்டு, ஆனால்‌ 
உயர்சாதிக்‌ காரர்களாயெ பிராமணர்‌, 
வேளாளர்‌, ஆகியோரிடமோ அல்லது சந்நி 
யாசியிடமோ பேசும்போது மட்டுமே பயன்‌ 
படுத்துகின்றனர்‌. சாதிவரிசையில்‌ உயர்‌ 
மட்டத்தில்‌ இருப்பதால்‌ பிராமணர்களுக்கு 
மரியாதை காட்டும்‌ இவ்வடி.வங்களைப்‌ 
பயன்படுத்தும்‌ வாய்ப்புக்‌ கிடையாது, 


வாக்கியத்தின்‌ இறுதியில்‌ உம்‌ எனும்‌ 
விகுதியைச்‌ சேர்ப்பதும்‌ மரியாதையைக்‌ 
காட்டுவதாகும்‌, இந்த உம்‌ விகுதி -அக்கும்‌ 
என்ற ஒரு மாற்று விகுதியைப்‌ பெற்றுள்ளது. 
(எ-டு) செய்யிரானும்‌ அல்லது செய்யிரா 
ஓக்கும்‌. இது வெத்திலையும்‌, அல்லது இது 
வெத்திலையாக்கும்‌, மரியாதையைக்‌ காட்டும்‌ 
இத்தகைய சொற்கள்‌ முன்னிலை இடத்‌ 
திலேயே பயன்படுகின்றன. படர்க்கைநிலை 
யில்‌ வழங்கப்‌ பெறுவதில்லை. இந்த உம்‌ விகுதி 
தமிழ்‌ நாட்டின்‌ பேச்சுக்‌ தமிழில்‌ உள்ள -ங்க 
எனும்‌ விகுதியேபடு ஏறத்தாழ ஓக்கது என 


473 


லாம்‌. ஆனால்‌ உம்‌ என்பது யாழ்ப்பாணத்தில்‌ 
பாமரர்‌ மத்தியில்‌ மட்டுமே காணப்படுகிறது; 
தமிழ்நாட்டிலோ படித்தவர்களிடமும்‌ கூட 
-- ங்கஎன்பது பயன்‌ படுகிறது, 


௮. 2 முன்னிலை அல்லது படர்க்கை வினை 
மூற்று வடிவங்களில்‌ பயன்படும்‌ இடப்பெயர்‌ 
விகுதிகளிலும்‌ சமுதாய அந்தஸ்துக்கு ஏற்ற 
வேறுபாடுகள்‌ உண்டு. மரியாதை வழக்கு 
என்றொரு பிரச்சினையில்லாத போது “ஆய்‌” 
எனும்‌ விகுதி முன்னிலை இடப்பெயர்‌ விகுதி 
யாகப்‌ பயன்படுகிறது. (எ-டு) நீ சொன்னாய்‌. 
நடுத்தர மரியாதைகாட்டும்‌ முன்னிலை விகுதி 
“ஈர்‌” என்பதாகும்‌. (எ-டு) நீர்‌ சொன்னீர்‌. 
இயள்‌ என்பதனை மாற்று வடிவமாககொண்ட 
ஈங்கள்‌ முன்னிலை ஒருமையில்‌ மரியாதை 
காட்டும்‌ விகுதியாகும்‌. (எ-டு) சொன்னியள்‌ 
சொன்னீங்கள்‌, ஆனால்‌ பலரைக்‌ குறிக்கும்‌ 
பொழுதுஅவ்விகுதி மரியாதையைக்‌ காட்டுவ 
தாக அவையாது, பன்மையைக்‌ காட்டுவதா 
கவே அமையும்‌, ஆன்‌ என்பது சாதாரண 
(மரியாதை குறிக்காத) ஆண்பாற்‌ படர்க்கை 
விகுதி, ஆன்‌ என்பது சாதாரணப்‌ பெண்பாற்‌ 
படர்க்கை விகுதி, ‘ஆர்‌' என்பது மரியாதை 
குறிக்கும்‌ ஆண்பால்‌ ஒருமைப்‌ படர்க்கை 
விகுதி. (எ-டு) அவர்‌ சொன்னார்‌ “ஆ” என்பது 
மரியாதை குறிக்கும்‌ பெண்பால்‌ ஒருமைப்‌ 
படர்க்கை விகுதி. (எ-டு) அவா சொன்னா, 
அஃறிணை ஒருமைப்‌ படர்க்கைவிகுதிகள்‌ நடுத்‌ 
தர மரியாதை காட்டுவனவாகவும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகன்றன. அப்போது ஆண்பால்‌ 
பெண்பால்‌ வேறுபாடின்றி “அது” என்பது 
எழுவாயாகப்‌ பயன்‌ படுத்தப்‌ படும்‌. (எ-டு) 
அது சொல்லிச்சு (அவன்‌ சொன்னான்‌; அவள்‌ 
சொன்னாள்‌) இத்தகைய சூழ்நிலைகளில்‌ எல்‌ 
லாம்‌ மரியாதை காட்டும்‌ வாக்கியங்களில்‌ 
எழுவாய்‌, பயனிலை என்னும்‌ இரண்டிற்குமி 
டையே எப்போதும்‌ இயைபு உண்டு, 


ஏவல்‌ வினைவடிவோடு இணையும்‌ 'அன்‌” 
என்னும்‌ விகுதி நாகரிக வழக்குப்‌ பேச்சைக்‌ 
காட்டும்‌. ஆனால்‌ இது குறிப்பிட்ட எந்த சமு 
தாயக்‌ குழுவிற்கும்‌ தனியாக உரியதல்ல. 
நாகரிக வழக்கோடு பேச விரும்பும்‌ அவனுக்‌ 
இவ்விகுதியைப்‌ பயன்‌ படுத்துகிறான்‌. காட்‌ 
டாக செய்‌ என்பது சாதாரண ஏவல்‌ வடிவம்‌ 


474 


~ 


என்றால்‌ செய்யன்‌ என்பது நாகரிக வழக்கின்‌ 
ஏவல்‌ வடிவமாகும்‌. அதைப்போல செய்யுமன்‌ 
என்பது நடுத்தர மரியாதை காட்டும்‌ நாகரிக 
வழக்கு ஏவல்‌ வினையாகும்‌. செய்யுங்களன்‌ 
அல்லது “செய்யுங்கோவன்‌” என்பது உயர்மரி 
யாதை நாகரிக வழக்கு வடிவாகும்‌. 


2.3. எல சமுதாயச்‌ சூழ்நிலைகளில்‌ நீ, 
நீர்‌, நீங்கள்‌ என்னும்‌ முன்னிலை இடப்பெயர்‌ 
களிடையே உள்ள வேறுபாடுகள்‌ (ஆங்கிலக்‌ 
கல்வி, கற்றவர்‌ பேசுந்தமிழில்‌) மறைந்து 
கொண்டிருக்கின்றன என்று தோன்றுகிறது. 
படித்தவர்கள்‌ தங்கள்‌ மனைவிகளை, ஏன்‌ தங்‌ 
கள்‌ குழந்தைகளைக்‌ கூட நீ என்று சொல்வ 
தற்குப்‌ பதில்‌ நீர்‌ அல்லது நீங்கள்‌ என்று 
சொல்லுகிற வழக்கம்‌ இன்று வந்துள்ளது. நீ 
என்பது இவர்கள்‌ வழக்கில்‌ சிதைந்த இழிவு 
வழக்காகவே கருதப்படுகிறது. இதற்குப்‌ 
படித்த வர்க்கத்தினர்‌ தங்கள்‌ குழந்தைகள்‌ 
வளர்ந்து சமுதாய அந்தஸ்து வேறுபாடுகளை 
உணர்ந்து கொள்ளுகின்றவரை நீ என்ற 
சொல்லைப்‌ பயன்படுத்தக்‌ கற்றுக்‌ கொள்ள 
கூடாது என்று விரும்புகிறார்கள்‌ என்று சொல்‌ 
லலாம்‌. தங்கள்‌ விருந்தாளியையோ நண்ப 
ரையோ தங்கள்‌ குழந்தை நீ என்று தெரியா 
மல்‌ சொல்லி விட்டால்‌ கூட இந்தப்‌ பெற்‌ 
ரோர்கள்‌ சங்கடப்படுகிரார்கள்‌. 


நாம்‌” எனும்‌ உளப்பாட்டுத்‌ தன்மைப்‌ 
பன்மை இடப்பெயரானது முன்னிலை ஒருமை 
யில்‌ பயன்‌ படுத்தப்படும்‌ போது உயர்மரியா 
தையைக்‌ குறிக்கிறது. செய்‌ 4- ௮ - செய்ய 
என்னும்‌ வகை வடிவங்கள்‌ உயர்‌ மரியாதை 
யை எவ்வாறு காட்டுகன்றனவோ அது பேர 
லவேநாம்‌ என்பதும்‌ காட்டுகிறது. இந்தியா 
வின்‌ பேச்சுத்தமிழில்‌ இது உளப்பாட்டுத்‌ தன்‌ 
மைப்‌ பன்மையாகவே பயன்‌ படுகிறது. ஆனால்‌ 
யாழ்ப்பாணத்தின்‌ பேச்சுத்‌ தமிழின்‌ வரைய 
றைக்குட்‌ பட்ட சமுதாயச்‌ சூழ்நிலைகளில்‌ 
இந்த நாம்‌ பன்னிலை ஒருமை மரியாதைச்‌ 
சொல்லாக மட்டுமே பயன்படுகிறது. 


மிக அண்மைக்‌ காலம்வரை தாழ்ந்தசாதி 
கள்‌ சிலவற்றின்‌ மக்கள்‌ “நீ? என்ற சொல்லை 
யே முன்னிலையில்‌ பயன்‌ படுத்தியதால்‌ நீர்‌, 
நீங்கள்‌ என்பவற்றை அவர்கள்‌ முன்பு பயன்‌ 


படுத்தியது இல்லை. அவர்களுக்கு அந்தச்‌ 
சொற்கள்‌ தெரியாது என்று சொல்ல முடி 
யாது. ஆனால்‌ அதற்குரிய வாய்ப்புகள்‌ இல்லை, 
உயர்ந்த சாதிக்காரர்கள்‌ கூட அவர்கள்‌ தங்‌ 
களை நீ என்று சொல்வதைப்‌ பொறுத்துக்‌ 
கொண்டார்கள்‌. ஏனென்றால்‌ இதை 
உயர்த்த சாதிக்காரர்களைக்‌ குறிக்க அச்‌ 
சாதிகனுக்குரிய தனிச்‌ இறப்புச்‌ சொற்களை 
கீழ்ச்‌ சாதிக்காரர்கள்‌ “நீ” என்ற சொல்லோடு 
எப்போதும்‌ சேர்த்தே சொல்வார்கள்‌. காட்‌ 
டாக கோவியர்‌ எனும்‌ சாதியினர்‌ தம்மைவிட 
உயர்ந்த சாதியினராகய வேளாள ஆண்களை 
“கமக்காரன்‌” என்றும்‌ பெண்களைக்‌ *கமக்கா 
ரச்சி' என்றும்‌ அழைப்பர்‌, அதே போல்‌ நள 
வர்களும்‌, பள்ளர்களும்‌ வேளாள சாதி ஆண்‌ 
களை நயினார்‌” என்றும்‌ பெண்களை:நாச்சியார்‌” 
என்றும்‌ அழைப்பர்‌. முன்னிலையில்‌ மட்டுமல்‌ 
லாமல்‌ படர்க்கையிலும்‌ கூட மேல்‌ சாதிக்‌ 
காரர்கள்‌ கீழ்ச்‌ சாதிக்காரர்களால்‌ இத்த 
கைய சாதிச்சிறப்புச்‌ சொற்களைக்‌ கொண்டே 
குறிக்கப்‌ பட்டனர்‌. (எ-டு) கந்தையா நயினார்‌ 
சென்னார்‌. தங்களை விடச்‌ சாதியில்‌ ஒரு படி 
மேலே உள்ள கோவியர்களை நளவர்களும்‌ 
பல்ளவர்களும்‌ “பிள்ளை' என்ந சிறப்புப்‌ 
பெயரால்‌ அழைக்கின்றனர்‌. கந்தையா 
-பிள்ளை என்பது போல. இதைப்‌ போல பறை 
யர்‌ என்ற சாதிக்காரர்கள்‌ வேளாள சாதி 
ஆண்களை “நயிந்தை” என்ற சிறப்புச்‌ சொல்‌ 
லாலும்‌ பெண்களை உடைச்சி என்ற இறப்பு 
சொல்லாலும்‌ ௮ழைக்கின்‌ றனர்‌. 


ஆனால்‌ சமுதாய நிலைமை இன்று மாறி 
வருகிறது. கீழான சாதிக்‌ குழுவினர்‌ பலர்‌ 
மேலான கெளரவ நிலைக்குழுவினராக மாறி 
வருகின்றனர்‌, எனவே இதனையொட்டி 
பழக்க வழக்கங்களும்‌ மாறத்‌ தொடங்கி 
யிருக்கின்றன. இன்று பல கிராம மக்கள்‌ 
முன்பு காட்டியதுபோல்‌ “தீ” என்ற சொல்‌ 
லோடு உயர்சாதிச்‌ சிறப்புச்‌ சொற்களைச்‌ 
சரத்து வழங்குவதை விட :நீங்கள்‌' என்று 
தனிச்‌ சொல்லாகவே அல்லது அதனுடன்‌ 
“ஐயா” என்னும்‌ விளிப்புச்‌ சொல்லைச்‌ சேர்த்‌ 
தோ பேசுவதையே விரும்புகிறார்கள்‌. “ஐயா” 
என்னும்‌ சொல்‌ சாதி வேறுபாடில்லாமல்‌ தங்‌ 
களை விட உயர்ந்தவர்களை குறிக்கின்ற ஒரு 
ஆசாரச்‌ சொல்லாக வழங்குகிதது. இது (81) 


29 


என்று சொல்வதற்கு ஒப்பாகும்‌ என்று சொல்‌ 
லலாம்‌. 


2.4. இனி, *ஆள்‌' என்றொரு விகுதி 
உண்டு. இது கார்‌ என்ற விகுதி சேரக்கூடிய 
பெயர்ச்‌ சொற்களோடு இணைந்து நடுத்தர 
மரியாதையைக்‌ குறிப்பதாக வழங்குகிறது, 
காட்டாக, “யால்காரன்‌” என்று ஒருவரைச்‌ 
சொன்னால்‌ அன்‌” என்று முடிவது மரியாதை 
யின்மையைக்‌ குறிப்பதாக எண்ணி அவர்‌ 
மனம்யுண்படலாம்‌. அதே நேரத்தில்‌ அவ 
ருடன்‌ பேசும்‌ ஒறாவர்‌ “அர்‌' என்ற இறப்பு 
விகுதி தந்து அவருக்கு மமியாதை காட்டவும்‌ 
விரும்பாமல்‌ இருக்கலாம்‌. எனவே, இவை 
யிரண்டிற்குமிடையே நடுத்தரமாகப்‌ “பால்‌ 
காராள்‌' என்ற சொல்‌ வழங்குகிறது, இதே 
போல்‌ “பால்காரி' என்ற சொல்‌ *மனித” 
என்றசொல்‌ வடிவோடு “பால்கார மனிதி” 
என்று வழங்குகிறது. இந்தச்‌ சூழ்நிலைகளி 
லெல்லாம்‌ வினை முற்றுக்கள்‌ அஃறிணை 
ஒருமை வினைமூற்றுக்களாகவே வழங்குகின்‌ 
றன என்பது குறிப்பிடத்தக்கது. (எ-டு) பால்‌ 
காராள்‌ போகுது. 


2.5. பொதுவாகச்‌ சாதிக்‌ குழுப்‌ பெயர்‌ 
கள்‌ விளிப்புச்‌ சொற்களாக வழங்குவதில்லை. 
ஆனால்‌, தச்சன்‌, கொல்லன்‌, தட்டான்‌, வண்‌ 
ணான்‌, அம்பட்டன்‌ போன்ற ரில சாதிகளுக்கு 
மற்ற எல்லா சாதிக்காரர்களாலும்‌ (வேளார்‌ 
உட்பட) அழைக்கப்படும்‌ தனித்தனியான 
குழுச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ உண்டு, ஆசாரி, 
யார்‌, கம்மாளர்‌, பத்தர்‌, கட்டாடியார்‌, பரி 
யாரியாம்‌ என்பன மேற்கூறிய சாதிகளுக்கு 
முறையே வழங்கப்பெறும்‌ குழுச்‌ இறப்புப்‌ 
டபயர்களாம்‌.3: இப்‌ பெயர்களில்‌ வரும்‌ 
“ஆர்‌” அல்லது “அர்‌” என்னும்‌ விகுதி படர்க்‌ 
கை ஒரூமையில்‌ வரும்‌ மரியாதைச்‌ இறப்பு 
விகுதி படர்க்கை ஓர௫ுமையில்‌ வரும்‌ மரி 
யாைதச்‌ சிறப்பு விகுதிபோன்றதல்ல, 
இங்கு இது நடுத்தர மரியாதையையே குறிக்‌ 
கிறது, இவ்விகுதி இல்லாமலேயே இந்தப்‌ 
பெயர்கள்‌ ஆசாரி, கட்டாடி என்பன பேல 
வும்‌ வழங்கப்பெறும்‌, ஆனால்‌, பொதுவாக 
இவை வெறுப்புச்‌ சொற்களாகவே வழங்கு 
கின்றன. தற்காலத்தில்‌ வண்ணான்‌ சாதிச்‌ 
காரர்‌ தாம்‌ வண்ணான்‌ என்று தாய்‌ மொழி 


475 


யில்‌ அழைக்கப்படுவதை விரும்புவதில்லை. 
கோபி (01௦1) என்று பிற மொழிச்‌ சொல்‌ 
லில்‌ அழைக்கப்படுவதையே விரும்புவர்‌, 
இதைப்போல்‌ “அம்பட்டன்‌” சாதிக்காரருல்‌ 
“பரியாரியார்‌” என்று (தாய்மொழியில்‌) 
அழைக்கப்படுவதை விரும்புவதில்லை. பார்பர்‌ 
(௨௩%) என்று பிற மொழியில்‌ அழைக்சப்‌ 
படுவதையே விரும்புவர்‌. தாய்‌ மொழியி 
லுள்ள குழுப்பெயர்களில்‌ சமுதாய அந்தஸ்து 
முத்திரை இருப்பதாக இவர்கள்‌ எண்ணுவதே 
இதற்குக்‌ காரணம்‌. நேரடித்‌ தொடர்பில்‌ 
லாத பிறமொழிச்‌ சொற்களில்‌ தங்களைச்‌ 
சுட்டும்‌ இந்த மரபு முத்திரை இல்லை என்றும்‌ 
இவர்கள்‌ எண்ணியிருக்கச்கூடும்‌ . 


நளவா்‌, பறையர்‌ என்ற கீழ்ச்சாதிப்‌ 
பெயர்கள்‌ மேல்சாதி மக்களிடையே வசைச்‌ 
சொற்களாக வழங்கப்டடுகின்றன்‌. குறிப்பாக 
வேளாள சாதிக்காரர்கள்‌ தங்களுக்குள்‌ ஒரு 
வரையொருவச்‌ திட்டிக்கொள்ளத்‌ தங்களை 
விடக்‌ ழோனசாதிகள்‌ என்று கருதப்படும்‌ 
இந்த சாதிப்‌ பெயர்களை வசைச்‌ சொற்க 
ளாகப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. 


2.6. உயிர்‌ ஒலியில்‌ முடிகின்ற ஆண்க 
ளின்‌ இயற்‌ பெயர்களோடு “அர்‌” என்னும்‌ 
விகுதி மரியாதையைச்சுட்டுவ தற்காகச்சேர்க்‌ 
கப்படுவதுண்டு, (எ-டு) சுப்பு--௮ர-2 சுப்பர்‌ 
“அர்‌” சேர்க்கப்படவில்லை யென்றால்‌ இவை 
நடுத்தர மரியாதையையே காட்டும்‌. இழிவு 
அல்லது மரியாதையின்மையைக்‌ காட்ட இத்‌ 
தகைய இயற்‌ பெயர்களோடு வேண்டு 
மென்றே “அன்‌” என்ற விகுதி சேர்க்கப்படு 
வதுமுண்டு. (எ-டு) சுப்பு1-அன்‌-5சுப்பன்‌ 
“அன்‌” என்று இயல்பாகவே முடிகின்ற சில 
இயற்‌ பெயர்களை அவ்வாறே “அன்‌' என்று 
முடிய உச்சரிப்பது அப்‌ பெயர்க்குரியோரிடம்‌ 
மரியாதை யின்மையைக்‌ காட்டுவதாகவே 
பொதுவாகக்‌ கருதப்படும்‌, “தில்லை நாதன்‌” 
என்ற பெயரை எடுத்துக்கொண்டால்‌ “அண்‌” 
என்று முடியவே பெற்றோர்களும்‌ தங்கள்‌ மக 
னுக்கு அப்‌ பெயரைப்‌ பதிவு செய்திருப்பர்‌, 
அப்‌ பெயருக்குரியவரும்‌ அல்வாறே கை 
யெமுத்திடுவார்‌. அப்படியிருந்தும்‌ “அன்‌” 
என முடிவது மரியாதைக்‌ குறைவு என்று 
கருதிப்‌ பிறர்‌ தில்லை நாதன்‌ என்றழைக்கத்‌ 


“களுக்கும்‌ 


தயங்குவர்‌. எனவே, “அன்‌” என்பதனை நீக்கி 
“அர்‌ என்பதனைச்‌ சேர்த்து, “தில்லை நாதர்‌* 
என்றழைப்பர்‌. இதைப்‌ போலவே மகர 
மெய்யில்‌ முடியும்‌ இயற்பெயர்கள்‌ மரியாதை. 
யைக்‌ காட்டுவதற்காக இறுதி மகரத்திற்குப்‌ 
பதில்‌ -த்த்‌---ஆர்‌ என்னும்‌ விகுதிகளைப்‌ 
பெறுகின்றன,” *-ஆர்‌” என்பது மரியாதை 
குறித்து வரும்‌ விகுதி, எனவே, ‘பொன்னம்‌ 
பலம்‌”, பென்னம்பலத்தார்‌ என்றாகிறார்‌, இத்‌ 
தகைய மரியாதை விஞுதிகளெல்லாம்‌ ஆண்‌ 
யாற்குரியனவே என்பதை மறந்துவிடக்‌ 
கூடாது. சிலபோது “செல்வரத்தினம்‌” என்‌ 
னும்‌ பெயர்போல ஆண்களுக்கும்‌, பெண்‌ 
பொதுவான இயற்‌ பெயர்கள்‌ 
அமைவதுண்டு. இருப்பினும்‌, இவை ஆண்‌ 
பாலைச்‌ சுட்டும்போது மட்டுமே மரியாதைச்‌ 
சிறப்பு விகுதிகளைப்‌ பெறுகின்றன. கழ்‌ 
வரும்‌ பட்டியல்‌ மரியாதைப்‌ படிநிலைகளைக்‌. 
காட்டும்‌. 


மரியாதை ர 


நடுத்தர உயர்‌ 
யின்மை மரியாதை மரியாதை 
சுப்பன்‌ சுப்பு சுப்பர்‌ 
செல்லப்பன்‌ செல்லப்பா செல்லப்பர்‌ 
சுவாமிநாதன்‌ சுவாமிநாதி சுவாமிநாதர்‌ 
குருநாதன்‌ குருநாதி குருநாதர்‌. 


இத்தகைய வேறுபாடுகள்‌ உறவுமுறைச்‌ 


சொற்களிலும்‌ காணப்படுகின்றன. இவை 
யும்‌ விளிக்கப்படுவோரின்‌ சமுதாய அந்‌ 
தஸ்தை ஓட்டியனவே, 

அண்ணன்‌ அண்ணை அண்ணர்‌ 
(ங்கொண்ணன்‌ கொண்ணை கொண்ணர்‌ 
(ங்)கொப்பன்‌ கொப்பு கொப்பர்‌ 
(க)கொத்தான்‌ கொத்தார்‌, 
தம்பியன்‌ கும்பி தம்பியர்‌. 


இத்தகைய மரியாதை வேறுபாடுகள்‌ 
கடன்பெற்ற சொற்களிலும்‌ காட்டப்படுகின்‌ 
றன. காட்டாக Sheriff, Inspector, Clerk, 
manager, mechanic ஆகிய சொற்கள்‌ 
முறையே கீழ்‌ வருமாறு மரியாதைப்‌ படிறிஸ்‌ 
களோடு வருகின்றன. 


சிராப்பன்‌ சிராப்பு சிராப்பர்‌ 
இஞ்சிப்பத்தன்‌ இஞ்சிப்பத்து இஞ்சிப்பத்தர்‌ 


கிளாக்கன்‌ கிளாக்கு கிளாக்கா்‌ 

மனேச்சன்‌ மனேச்சு மனேச்சர்‌ 

மெக்கானிச்கன்‌ மெக்கானிக்கு மெக்கா 
னிக்கர்‌ 


தமிழில்‌ குறிப்பிட்ட ஒரு உறவு முறையி 
ஊக்‌ சாட்ட இரண்டு அல்லது மூன்று உறவு 
முறைச்‌ சொற்கள்‌ கூட வழங்குகின்றன. 
இவற்றுள்‌ குறிப்மிடீட ஒரு உறவு முறைச்‌ 
சொல்லைத்‌ தேர்ந்தெடுத்து ஒருவர்‌ பயன்‌ 
படுத்தும்போது அச்சொல்‌ அவருடையவும்‌ 
விளிக்சப்படுவோருடையவும்‌ அன சமுதசய 
அந்தஸ்தினைப்‌ பெரும்பாலும்‌ காட்டுகிறது. 
எடுத்துக்காட்டாக. அம்மா, ஆச்சி, ஆத்தை 
ஆகிய சொற்கள்‌ அன்னையை அழைக்கப்பயன்‌ 
படும்‌ சொற்கள்‌, இவற்றுள்‌ “அம்மா” என்ற 
சொல்‌ கெளரவம்‌ குறித்துவரும்‌ பொதுவான 
சொல்லாக இப்போது ஆகிவிட்டது. “ச்சி! 
என்ற சொல்‌ இன்று வழக்கத்‌திலிருந்தாலும்‌ 
கூடக்‌ குறிய்பாசப்‌ படித்தவர்களிடையே 
பொதுநிலைச்‌ சொல்லாகய்‌ பயன்படுவதில்லை . 
தவிரவும்‌ ௮து கெளரவம்‌ குறித்து வரும்‌ 
சொல்லாக இன்றுகருதப்‌ படவில்லை: 
“ஆத்தை” என்ற சொல்‌ சிதைந்து குறிப்பாக 
உயர்ந்த சாதி மக்களிடையே இழிவுச்‌ சொல்‌ 
லாகப்‌ பயன்படுத்தப்‌ படுகிறது, ஏனென்‌ 
றால்‌; இச்சொல்‌ அண்மைக்‌ காலம்வரை கீழ்ச்‌ 
சாதி மக்களிடையே பொதுநிலைச்‌ சொல்லாக 
வழக்கத்திலிருந்தது. இனி வாமா” என்ற 
உறவைக்‌ குறிக்க “அம்மான்‌” என்ற சொல்‌ 
லும்‌ வழங்கினால்‌ கூட இன்றைய இளைஞர்கள்‌ 
உமாமா” என்ற சொல்லையே அதிசம்‌ பயன்‌ 
படுத்துகிறார்கள்‌. 


உறவுமுறைச்‌ சொற்களான “அப்பர்‌ அல்‌ 
லது “அப்பு; அக்சா, ப்‌ ஆச்சி. தல்பி, 


தங்கச்சி, பேத்து' ஆகிய சொற்கள்‌ உறவுக்‌ 
காரர்களைத்‌ தவிரப்‌ பிறரை அழைக்கவும்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே, இந்த 
வகையான சொற்களைப்‌ பயன்படுத்துவது 
யார்‌ விளிக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய 
வயதைப்‌ பொறுத்தே அமைகிறது. ஆனால்‌ 
“அப்பஎ' என்ற சொல்‌ வடிவம்‌ தன்னோடு 
ஓத்த ஆண்மகனை விளிக்கவும்‌ பயன்படுகிறது. 
உண்மையில்‌ இந்தச்‌ சொற்களெல்லாம்‌ பேசு 
வோர்‌ கேட்போரிடையே உள்ள தெருக்கத்‌ 
தையும்‌ நாகரிக வழக்கனையுமே காட்டுின்‌ 
றன எனலாம்‌. இத்திய நாட்டுத்‌, தமிழில்‌ 
நாகரிக வழக்கில்‌ வயதைப்‌ பெரருட்படுத்தா 
மல்‌ எந்தப்‌ பெண்ணையும்‌ அழைய்பதற்கு 
'அம்மா' என்ற சொல்‌ பயன்படுகிறது. ஆனால்‌ 
யாழ்ப்பாணத்து இளம்‌ பெண்கள்‌ பிறர்‌ தங்‌ 
களை “அம்மா' என்று அழைப்பதைவிட 
அக்கா அல்லது தங்கச்சி என்றழைக்கப்படு 
தலையே விரும்புதிறார்கள்‌, எனினும்‌, அலுவ 
லகங்சளிலும்‌ பிற இடங்களிலும்‌. அம்மா 
என்ற சொல்‌ ஒரு வழக்குச்‌ சொல்லாய்‌ 
பயன்படவே செய்கிறது. 


லி. வருங்கால சமுதாயம்‌ இத்தகைய சமு 
காயப்‌ படிநிலைகளை எந்த அளவிற்கு ஓத்துக்‌ 
கொள்ளும்‌ என்று இப்போது கூறுவது 
கடினம்‌, எனினும்‌, இன்றைய தலைமுறை 
யினரிடையே பழைய மரபிற்கும்‌, புதிய 
உணர்விற்குமிடையே ஒருவகையான முரண்‌ 
பாடு காணப்படுகிறது என்றுஉறுதியஈகச்‌ 
சொல்லலாம்‌. இன்றைய இளைய தலைமுறை 
யினர்‌ எல்லாவற்றையும்‌. என்றில்லாவிட்‌ 
டாலும்‌, சமுதாயப்‌ படிநிலைகள்‌ பலவற்றைக்‌ 
குறிப்பாக சாதி அடிப்படையிலான சமுதாய 
அந்தஸ்து நிலை வேறுபாடுகளைக்‌ களைவதில்‌" 
விருப்பமுடையவர்களாகக்‌ சுாரணய்படுகறார்‌ 
கள்‌. 


41 


i, 


3. 


478 


இக்கட்டுரையாசிரியர்‌ இக்கட்டுரையின்‌ முதல்‌ 
படிமத்தைப்‌ படித்து ஆலோசனைகள்‌ நல்கிய 
இரு, ஜேம்ஸ்‌ கேய்ர்‌ (7௨௯௦8 W. கேர்‌) அவர்க 
ளுக்கு நன்றி தெரிவிக்கிறார்‌, 


இந்த ஆராய்ச்சி மைலிடி (பிர) எனும்‌ 
திராமத்தனைமையமாகக்‌ கொண்டதெனினும்‌ 
யாழ்ப்பாணத்துப்‌ பிற பகுதிகளும்‌ இதற்கு 
நிலைக்களனாக அமைகின்றன, 


-ய்‌- இது தமிழில்‌ உருபு ஒலியனியல்‌ விதிமுறை 
படி வீளக்கத்தக்கது. 


இங்கே பிராமணர்களும்‌, வேளாளர்களுமே 
உயர்ந்த சாதிக்காரர்களாகக்‌ குறிக்கப்‌ படுக 
றார்கள்‌. பிற சாதிகள்‌ 8ழ்சாதிக்காரர்களாகக்‌ 
குறிக்கப்‌ படுதன்‌ றன. இந்தக்‌ 8ழ்ச்சாதிகளைப்‌ 
பரந்தஅளவில்‌ சிலபிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
எல்லாக்‌ £ழ்ச்சாதிகளையும்‌ தீண்டப்‌ படுவோர்‌ 
இண்டப்படாதோர்‌ என இரண்டாக முதலில்‌ 
பிரிக்கலாம்‌. அம்பட்டர்கள்‌, விவசாயக்‌ கூலிக 
ளாகவும்‌, மரமேறிகளாகவும்‌ உள்ள பள்ளர்‌ 
கள்‌, கள்‌இறக்குகின்‌ ற நளவர்கள்‌,சாவுப்பறை 
அடிக்கின்ற பறையர்கள்‌ தீண்டப்படா தவர்‌ 
கள்‌. இன்றும்கூட இந்தச்சாஇ மக்கள்‌ யாழ்ப்‌ 
பாணத்தின்‌ ல பெரியஇந்துக்‌ கோவில்களில்‌ 
அனுமதிக்கப்‌ படுவதில்லை. இதன எதிர்த்து 
அண்மையில்‌ உரிமைக்காக இவர்கள்‌ போரா 
டினார்கள்‌. கோவிலுக்குள்‌ நுழைய வீடாமல்‌ 
தடுத்த உயர்சாஇ அதிகாரிகள்‌ மேல்‌ வழக்கு 


குறிப்புகள்‌ 


கள்‌ நடைபெறுகின்றன. தீண்டப்படக்‌ கூடும்‌ 
ஒழ்ச்சாதி மக்களிடையே கோவியர்கள்‌ மேற்‌ 
படியிலிருப்பவர்கள்‌. இவர்கள்‌ வேளாளர்‌ 
களுக்கு விழாக்களிலும்‌ உழவுத்‌ தொழிலிலும்‌ 
பணிசெய்யக்‌ கூடியவர்கள்‌. வேளாளர்கள்‌ 
தழ்ச்சாதி மக்களிடையே இவர்களிடம்‌ மட்‌ 
டுமே உணவு உண்பர்‌. இதனாலேயே கோவியச்‌ 
கள்‌ 8ழ்ச்சாதியில்‌ மேல்படியில்‌ இருப்பதாகச்‌ 
கருதப்படுகிறார்கள்‌. தச்சர்களும்‌, கொல்லர்க 
ளும்‌ ஓரே அந்தஸ்துடையவர்கள்‌. சில பகுதி 
களில்‌'இவர்கள்‌ 'தங்களுக்குள்‌ திருமண உறவு 
வைத்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. வண்ணான்‌ சாஇ 
ஒரு தனிக்குழுவாகவே விளங்குகிறது. சாதிப்‌ 
படிநிலைகள்‌ பற்றிய விளக்கங்களுக்கு “Micha 
el Banks, Caste in Jaffna, Aspects of Caste in 
South India, Ceylon and North-West Pakis 
tan, ற: ற. 61-71 Cambridge University Press - 
1960 - என்ற நூலைக்‌ காண்க. 


தற்காலக்‌ கவிதையில்‌ எவ்வளவு பெரிய ஆளை 
யும்‌ குறிக்க முன்னிலையில்‌ “நீ” யும்‌ படர்க்கை 
யில்‌ “அவன்‌” உம்‌ பயன்படுத்தப்‌ படுகின்றன 
நாட்டு மருத்துவரும்‌ பரியாரியார்‌ என்றே 
அழைக்கப்‌ படுகின்றனர்‌. 


-த்த்‌- என்பது ஒரு வெற்றுருபு, இதனை த்தமிழ்‌ 
உருபொலியனியல்‌ விதிப்படி. விளக்கலாம்‌. 


[தமிழாக்கம்‌ 7. 5. நடராஜன்‌, 18. A] 


© ஐ 
முற்போக்கு, இலக்கிய, அரசியல்‌ பத்திரிகை. 
மாதம்‌ இருமுறை வெளிவருறெது. 


சிறு கதைகள்‌, 


இலக்கியக்‌ கட்டுரைகள்‌. 


அரசியல்‌ விளக்கங்கள்‌, 


நாட்டுப்‌ பாடல்கள்‌ முதலிய பல அம்சங்கள்‌ தாங்கி வெளிவருகிறது. 
8. A. முருகானந்தம்‌ வினாக்களுக்கு விடை எழுதுறார்‌. 
நா. வானமாமலை இலக்கிய, தத்துவக்‌ கட்டுரைகளை எழுதுகிறார்‌. 
V. S. காந்தி, 1௩. நல்லகண்ணு, %. பாலதண்டாயுதம்‌, 
அறந்தை நாராயணன்‌ முதலியவர்கள்‌ பிற்போக்குக்‌ கருத்துக்களை 
எதிர்த்து அரசியல்‌ அம்புகளை வீசுகின்றனர்‌. 
ஆண்டுச்‌ சந்தா - ரூ. 6-50 
தனி இதழ்‌ - காசு. 25 


1-47, கிரேட்‌ காட்டன்‌ ரோடு, } 
ஆடத்‌ துக்குடி . 


5. A. முருகானந்தம்‌ 
அசிரியர்‌, 


(செய்தி-- சிந்தனை தொடர்ச்சி) 
இந்திய வரலாற்று ஆவணக்‌ கண்காட்சி 
(Indian Historical Records Commission) 


14-ஆவது கூட்டம்‌ 


——— 


திருவனந்தபுரம்‌. ௮க்‌ 9, 1971 
திருவனந்தபுரத்தில்‌ இந்திய வரலாற்று 
ஆவணக்குழுவின்‌ 41 ஆவது கூட்ட த்தை அக்‌ 
டோபர்‌ 9 ஆம்நாள்‌ கேரள ஆளுநர்‌ தொடங்கி 
வைத்தார்‌, அதையொட்டி. 10 முதல்‌ 12 ஆம்‌ 
தேதிவரை பழைய பதிவேடுகள்‌, ஓலைச்சுவடி. 
கள்‌, செப்பேடுகள்‌, நாணயங்கள்‌, அரிய 
நூல்கள்‌ ஆயெவைகள்‌ அடங்கிய பொருட்‌ 
காட்சி ஒன்றும்‌ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்‌ 
தது. தொடக்கவிழாவில்‌ செயலாளர்‌ டாக்‌ 
டர்‌ எஸ்‌. என்‌. பிரசாத்‌ ஆண்டறிச்கையில்‌ 
1969-71 வரையுள்ள காலத்தில்‌ அரசு, தனி 
யாரிடமிருந்து, மத்திய மாநில ஆவணக்‌ 
காப்பகங்களும்‌, தனி நிறுவனங்களும்‌ சேகரித்‌ 
துள்ள பதிவேடுகள்‌ சிலவற்றைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிட்டார்‌, தமிழ்நாடு ஆவணக்காப்‌ 
பகம்‌ சேகரித்துன்ளவைகளில்‌ குறிப்பிடத்‌ 
துச்கது- மதுரை மீனாட்சியம்மன்‌ கோயில்‌ 
பதிவேடுகளாகும்‌. பதிவேடுகள்‌ பலவும்‌ அவ்‌ 
வப்பொழுது அச்சப்பட்டு வருன்றன. 
அதுபோக அண்டுக்கிருமுறை [ஈகா Archi- 
ஏ என்ற இதழும்‌ ஆண்டறிக்கைகளும்‌ 
வெளியிடப்படுகின்‌ றன, 


இந்தத்‌ தேசிய ஆவணக்‌ காப்பகம்‌ 35 
தமிழ்ச்‌ சுடிதங்களை அச்சிடமுயன்று தோல்வி 
கண்டதை அறிக்கை கீழ்க்கண்டவாறு தெரி 
விக்கிறது. 


"The efforts for the editing and 
publication of the Tamil letters (35 in 
number) have so far proved infructu- 
ous, as the Delhi Tamil sangham has 
also expressed its inability to do the 
needful. Earlier the Annamalai Univer- 
sity had similarly declined the offer. 
What to do nextis under consideration.’ 
இவை என்ன கடிதங்கள்‌? ஏன்‌ அச்சிட இயல 
வில்லை என்பதெல்லாம்‌ தெரியவில்லை, 


30 


இரண்டுநாள்‌ நடத்த பொருட்காட்சியில்‌ 


தேசிய ஆவணக்காப்பகம்‌, மற்றும்‌ பல 
மாநில ஆவணக்‌ காப்பகங்கள்‌, கேரளத்‌ 
தொல்‌ பொருள்‌ துறை, கேரளப்பல்கலைக்‌ 


கழகக்‌ கீழ்த்திசைச்‌ சுவடி நிலையம்‌ போன்‌ 
றவை கலந்து கொண்டன. 


தேசிய ஆவணக்‌ காப்பகத்தால்‌ காட்‌ 
சிக்கு வைக்கப்பட்டவை:-- 
(1) தங்கள்‌ பெண்கள்‌ உடையணிவதற் 
குக்‌ கட்டுப்பாடு விதித்த திருவாங்கூர்‌ மன்ன 
ரின்‌ சட்டத்தை எதிர்த்துத்‌ திருவாங்கூர்‌ 
நாடார்கள்‌, சென்னை கவர்னருக்கு 1859, 
ஜனவரி 11 இல்‌ கொடுத்த புகார்மனுவின்‌ 
நகல்‌. 


(2) கணிதமேதை இராமனுஜம்‌ 1912 பிப்‌ 


ரவரி 9 இல்‌ சென்னைத்துறைமூகத்‌ தலைமைக்‌ 
கணக்கருக்கு ரூ. 25/- சம்பளத்தில்‌ ஒரு 
எழுத்தர்வேலை வேண்டி எழுதிய கடிதம்‌, 
(3) காந்திக்கு டால்ஸ்டாய்‌ எழுதிய கடிதம்‌, 

இவை போன்றன குறிப்பிடத்தக்கன. 
ஏடுகளைப்‌ பாதுகாக்கும்‌ முறைகளை விவரிக்கும்‌ 
பொருள்களும்‌ காட்சியில்‌ வைச்சுப்பட்டிருந்‌ 
தன. 

கேரள மாநில ஆவணக்‌ காப்ப்கம்‌, அர 
சர்களின்‌ ஆணைகள்‌, உடன்படிக்கைகள்‌, 
விற்பனைப்‌ பத்திரங்கள்‌, கடிதங்கள்‌ ஆயென 
வற்றை வைத்திருந்தனர்‌. 

இவற்றில்‌ குறிப்பிடத்தக்க அம்சம்‌என்ன 
வெனில்‌ - மலையாளமொழி- தமிழ்‌ எழுத்‌ 
துக்களிலும்‌, தமிழ்மொழி- மலையாள எழுத்‌ 
துக்களிலும்‌ எழுதப்பட்ட பதிவேடுகள்‌ 
ஆகும்‌. வட்டெழுத்துக்களிலும்‌ சல பழைய 
ஆவணங்கள்‌ காணப்படுகின்றன /[கி, பி, 
11-ஆம்‌ நூற்றாண்டில்‌ சோழர்‌ காலத்தில்‌ 
பாண்டிநாடு கொங்குநாடு போன்றவற்றில்‌ - 
வட்டெழுத்தின்‌ இடத்தை இன்றைய தமிழெ 
முத்துப்‌ பிடித்துக்கொண்டாலும்‌ - கேரளத்‌ 
தில்‌ ௧, பி. 14 வரை வட்டெழுத்தே சாதா 
ரண வழக்கிலிருந்தது. மணிப்பிரவாளச்‌ 
செல்வாக்கால்‌ மலையாளம்‌ சமஸ்கிருத மயமா 
கவே - அதை எழுதக்‌ கிரந்த எழுத்தை மலை 
யாளம்‌ சுமார்‌ 14-ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஏற்கத்‌ 
தொடங்கியது. எனினும்‌ வட்டெழுத்தும்‌ 


479 


சாதாரண வழக்கில்‌ இருந்தது. வட்டெ 
முத்து, காலப்போக்கில்‌ கோலெழுத்தாகச்‌ 
சிதைந்தது. பின்பு அதுவும்‌ விடப்பட்டது. 


6-1-1791-இலும்‌ 17-10-1809-இலும்‌ கிழக்‌ 
கித்தியக்‌ கம்பெனிக்கும்‌ கொச்சி அரசர்க்கும்‌ 
நடந்த உடன்படிக்கைகள்‌ தமிழிலும்‌ ஆங்கி 
லத்திலும்‌ எழுதப்பட்டிருக்கின்‌ றன. 


கொல்லமாண்டு 925 மகரம்‌ 5இல்‌ (1750) 
மார்த்தாண்டவர்மா திருவாங்கூர்‌ நாட்டை 
ஸ்ரீ பத்மநாபனுக்கு அர்ப்பணம்‌ செய்யும்‌ 
ஓலைப்பத்திரம்‌ தமிழில்‌ எழுதப்பட்டிருக்‌ 
கிறது. 


விடுதலை வீரர்‌ செண்பகராமன்பிள்ளை 
பெர்லினிலிருந்து எழுதிய கடிதத்தின்‌ நகலும்‌ 
காட்சியில்‌ இருந்தது. 


இைபோக, இதுவரை அச்தில்வராத 
ஹைதர்‌ காலத்தில்‌ (1766இல்‌) தயாரிக்கப்‌ 
பட்ட பைமாஷ்‌ கணக்குகள்‌, 1854இல்‌ வெளி 
யான தென்னிந்திய அட்லஸ்‌, சில அரிய 
நரல்கள்‌: ஆகியவைகளும்‌ காட்சியில்‌ வைக்கப்‌ 
பட்டிருந்தன. 


கேரளத்‌ தொல்பொருள்‌ துறையினர்‌ 
கற்காலக்‌ கருவிகள்‌, கற்காலப்‌ பானைகள்‌, 
இரும்புக்‌ கருவிகள்‌, சீன மட்பாண்டங்கள்‌, 
மார்க்ஸ்‌ அண்டனி, நீரோ, கிளாடியஸ்‌ 
அகஸ்டஸ்‌ ஆகியோரின்‌ உரோம நாணயங்‌ 
கள்‌, சோழர்கால நாணயங்கள்‌ ஆகியவற்‌ 
றைக்‌ காட்சிக்கு வைத்திருந்தனர்‌. 


கேரளப்‌ பல்கலைக்சழகக்‌ &ழ்த்திசைச்‌ 
சுவடி, நிலையம்‌, கெளடில்யர்‌ அர்த்த சாத்தி 
ரத்தின்‌ ஓரே அரிய சுவடியையும்‌, இராமா ' 
யணம்‌ முழுமையும்‌ படமாக வரையப்பட்ட 
அரிய பனை ஓலைச்‌ சுவடிக்‌ கட்டு ஒன்றையும்‌ 
கண்காட்சிக்குக்‌ கொண்டுவந்திருந்தது. முக 
லாய மன்னர்‌ ஆணைகளின்‌ நகல்களும்‌ இருந்‌ 
தன. 3 
கி. நாச்சிமுத்து 
சி. சத்தியமூர்த்தி, 


_——— 


480 


பல்லவர்‌ காலத்து வீரக்‌ கற்கள்‌ 


(சென்னையில்‌ தடைபெற்ற ஒரு கூட்டத்‌. 
தில்‌ தொல்பொருள்‌ துறையின்‌ டைரக்டர்‌ 
இரு. நாகசாமி அவர்கள்‌ புதிதாக வட ஆர்க்‌ 
காடு மாவட்டம்‌ செங்கம்‌ தாலுகளவில்‌ 
கிடைத்துள்ள வீரக்‌ கற்களைப்‌ பற்றியும்‌, அவற்‌ 
றின்‌ மீது வெட்டப்பட்டுள்ள சாசனங்களைப்‌ 
பற்றியும்‌ விளக்கினார்‌. அவரது பேச்சின்‌ சுருக்‌ 
கத்தைக்‌ கழே தருவோம்‌) 


செங்கத்தில்‌ கிடைத்த பதினான்கு கல்‌ 
வெட்டுக்கள்‌ பெயர்த்து எழுதப்பட்டுள்ளன. 
ஒரு வாக்கியத்தில்‌ இரு எழுத்துக்கள்‌ ஐம்பத்‌ 
தினான்கு அல்லது முப்பத்தினான்‌கு என்ற எண்‌ 
களைக்‌ குறிப்பனவாகக்‌ கருதப்படுகின்றன. 
ஐம்பத்தெட்டு அல்லது மூப்பத்தெட்டு என்‌ 
முல்‌ மகேந்திரவர்மனின்‌ ஆட்சியாண்டுக்‌ 
காலம்‌ அவ்வாண்டுகளாக இருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. சரியாகப்‌ படித்தால்‌ ௮வை 54, 58, 50 
என்று இருக்க வேண்டுமென்று நாகசாமி கூறி 
னர்‌. பல ஆய்வாளர்கள்‌ மகேந்திரவர்மன்‌ 
ஆட்சிக்‌ காலம்‌ முப்பதாண்டுகள்‌ என்று கணக்‌ 
கிட்டுள்ளனர்‌. நாகசாமியின்‌ கூற்றை ஓப்‌ 
புக்‌ கொண்டால்‌ அம்மன்னர்‌ மன்னனின்‌ 
ஆட்சிக்‌ காலம்‌ ஐம்பத்தெட்டு ஆண்டுகளா 
கும்‌. அவ்வாறெனின்‌ அவனது தந்தை சிம்ம 
விஷ்ணுவின்‌ ஆட்சிக்‌ காலத்தையும்‌ மகன்‌ நர 
சிம்ம வர்மனின்‌ ஆட்டுக்‌ காலத்தையும்‌ பற்‌ 
றிய தற்கால முடிவுகளை மாற்றிக்கொள்ள 
நேரும்‌. 


இச்சாசனங்கள்‌ நான்னு மன்னர்கள்‌ 
காலத்தில்‌ வெளியிடப்பட்டன. 

(1) மகேந்திர வர்மன்‌ 

(2) நநழ்திவர்ம பல்லவ மல்லன்‌ 

(3) கம்ப வர்மன்‌ 

(4) பராந்தகச்‌ சோ முன்‌ 


எடுத்தானூரில்‌ அகப்பட்ட ஓர்‌ வீரக்கல்‌ 
கருந்தேவ கட்டி என்பான்‌ ஒரு எருமை 
மந்தையில்‌ எருமை நிரையைப்‌ பாதுகாக்கும்‌ 
போது உயிர்விட்டான்‌ என்று கூ றுகிறது. 
அவன்‌ பொற்றோக்கையின்‌ மகன்‌ என்றும்‌ 
பரண அரசனின்‌ மருமகன்‌ என்றும்‌ கல்வெட்டு 
கூறும்‌, அவனது வேட்டை நாய்‌ கோவியான்‌ 
சில கள்வர்களைக்‌ கடித்ததென்றும்‌ கல்வெட்டு 


கூறுகிறது. அதுவும்‌ கொல்லப்பட்டிருக்கக்‌ 
கூடும்‌. இத்நிகழ்ச்சி மகேந்திர வர்மனின்‌ 54 
வது ஆட்சியாண்டில்‌ நடந்தது. 


மற்றோர்சாசனம்‌ கூடலூரில்கிடைத்தது, 
ஒரு பாண அரசனின்‌ மருமகனான கந்த விண்‌ 
ணானன்‌ என்பவனது ஆநிரைகளைப்‌ பாது 
காத்த போரில்‌ பொன்னாரம்பன்‌ என்பவன்‌ 
தலைமையில்‌ போராடிய காகண்டி அண்ணா 
வன்‌ என்பான்‌ உயிர்‌ நீத்தான்‌. கூடற்படை 
யினர்‌ அவன்‌ நினைவிற்காக நடுகல்‌ நாட்டினர்‌. 
இந்நிகழ்ச்சி மகேந்திர வர்மனின்‌ 58 வது ஆண்‌ 
டில்‌ நிகழ்ந்தது. (58 என்ற எழுத்துக்கள்‌ 38 
ஆக இருக்கலாமோ என்று நாகசாமி ஐயுறு 
கிறார்‌. ) 


சாத்தனூரில்‌ அகப்பட்ட ஒரு கல்‌ 
வெட்டுச்‌ சிதைவு விக்கிரமப்‌ பல்லவன்‌ ஆட்சிக்‌ 
காலத்தைக்‌ குறிக்கிறது. அங்கும்‌ ஒரு கரந்‌ 
தைப்‌ போர்‌ பற்றிய குறிப்பு இருக்கறது. 


தந்திவர்மன்‌ 11 இன்‌ 44 வது ஆட்சியாண்‌ 
டில்‌ வாணற்கலியன்‌ என்பான்‌ மங்கல தைவடி 
என்னுமிடத்தில்‌ போரில்‌ மாண்ட செய்தியை 
இரவிந்தவர்டியில்‌ அகப்பட்ட கல்வெட்டு கூறு 
கிறது, ்‌ 


பிரசூரில்‌ எயில்‌ நாட்டார்‌ வெட்சிப்‌ போர்‌ 
நடத்திய போது கரந்ையார்‌ பக்கம்‌ 
போரிட்ட காரிப்பெருமாள்‌ உயிர்‌ நீத்தான்‌. 
அம்பும்‌ வில்லும்‌ கொண்டு அவன்‌ போராடி. 
னான்‌. அம்புகள்‌ தீர்ந்துவிட்ட பிறகு வாட்‌ 
போர்‌ புரிந்தான்‌. அப்போரில்‌ அவன்‌ இறந்‌ 
இருக்க வேண்டும்‌, சென்னியார்‌ பட்டியில்‌ 
கிடைத்த சாசனம்‌ அதை நினைவு படுத்து 
கிறது. 


கம்பவர்மன்‌ காலத்துச்‌ சாசனங்களும்‌ 
கரந்தைப்‌ போரில்‌ உயிர்‌ நீத்தவர்களைப்‌ பற்‌ 
நறியே குறிப்பிடுகிறது. 


சோழ மன்னர்‌ விடுத்த சாசனம்‌ ஒன்றே 
ஒன்றுதான்‌ கிடைத்துள்ளது. அது பரகேசரி 
பராந்தகச்‌ சோழனது சாசனம்‌ ஆகும்‌. அதில்‌ 
குறிப்பிடப்‌ பட்ட ஆட்சியாண்டு ந ர்‌ வகு: 
இச்‌ சாசனத்தில்‌ ஆ ந்‌ சைத ப்‌ பொன்னியின்‌ 
மகன்‌ மடையன்‌ வாண வேட்டுவாதி அரை 
யர்‌ என்பாரது பணியாளனாக இருந்தான்‌. 


வெட்சியார்‌ ஓட்டிச்‌ சென்ற ஆ நிரையை 
அவன்‌ மீட்சுச்‌ சென்றான்‌. கரத்தைப்‌ போரில்‌ 
உயிர்‌ துறந்தான்‌. அவன்‌ நினைவாகச்‌ செதுக்‌ 
கப்பட்ட கல்வெட்டொன்று அயித்தா பாளை 
யத்தில்‌ அகப்பட்டுள்ளது. 


வேலூரிலிருந்து இடைத்த ஓரு சாசனத்‌ 
தில்‌ மேல வழூர்‌ அரசனும்‌, வாணகோவரசன்‌ 
என்ற ஓர்‌ படை வீரனும்‌ வெட்டுப்‌ போரி 
லிறந்ததாகக்‌ கூறப்படுறெது. இது நரம்ம 
வர்மன்‌ [ன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ நடைபெற்ற 
தாகக்‌ கூறப்படுகிறது. நர. வா. 


[EDITOR’S NOTE: 71080 now finds have im- 
monse importance as snurco material for medeival 
history of Tamilpad, its chronology and also for 
tracing the stage of development of many socioties 
in various stages of social development existing side 
by side. Hence the inscriptions may throw a flood 
of light on the social history of Tamilnadu. Moro 
such evidence should be sought in the neighbour 
hood. The importance is not merely in upsetting 
the present chronological concepts of thy first few 
pallavas, but really tholight it throws on cattle 
raids, Vetchi & Karanthai, which must have boon 
4 social reality in 7th Sth centuries. It may bo the 
mode of violont integration of pastoral tribes 
into the expanding feudal pallava Lmpire.] 

Editor 


ன ணை 


Rigvedic Mythology and 
Cultural History 


[A paper read at the meeting of 
the South Indian archaeological Society 
an 4th Nov.1971 6, M. Sundararaj.] 


SUMMARY 


The purpose of this paper is, in the 
first instance, to examine the myths of 
the Rig Veda and to find a rational 
arid simple interpretation behind the 
apparently childish and meaningless 
stories with little connection between 
one another, A brief history of Vedic 
exegesis is presented and the current 
view amongst scholars that the gods 


481 


ofthe Rig Veda are anthropomorphised 
forms of powers of nature is discussed. 
The short comings of this viewpoint 
which consists in very few of the myths 
being really satisfactorily explained, 
the failure of scholars to agree upon 
any one interpretation, each scholar 
having practically his own viewpoint, 
and the inadequacy of the explanation 
in that the myths are not brought to- 
gether to presenta unified pattern, 
are discussed. 


Whereas the explanations so far 
011160) have on the basis of ideas 
drawn by scholars from outside the 
Vedas, this paper seeks to find akey 
in the Vedas themselves. It succeeds 
in tracing it in a passage in the Taitriya 
Samhita which has beena subject of 
much discussion by scholars like Keith 
and Macdonell, who, however, have 
not utilised it for this purpose which 
this paper proceeds to do. ’ 


On the basis of this key the paper 
proceeds to explain the myths as hav- 
ing an astronomical symbolism. All 
the stories fall into a common pattern 
as ina solution ofa jig-saw puzzle, 


Etymology has played a very 
important part in Rig Vedic Mythologi- 
cal exegetic studies from the time of 
Yaska’s Nirukta, and the current proc- 
edure of Western Scholars is lo search 
for an Indo-European etymology. This 
however, leads to very little success, 
for example, there being no etymology 
of this kind for such an important deity 
as Vishnu or Indra. In the present 
paper Dravidian etymology is applied 
utilising the Dravidian Etymological 
Dictionary of Burrow and Emeneau by 
means of illustraions ina few cases, 
such as Vishnu, Martand, etc. The 
theory is put forward that Dravidian, 


482 


especially Tamilian, etymology satisfies 
the requirements, viz. that etymologi- 
cal derivation should correspond with 
the mythological stories of the gods. 


Based on these viewpoints the 
author proceeds to consider their 
implications in regard to ancient hist- 
ory and connected matters, such as the 
origin of the Sanskrit language and the 
sources {rom which the Rig Veda has 
drawn its cultural contents. He dis- 
cusses the relationship between the 
Indus Valley and Mesopotamia and 
attempts a comparative mythology 
between Mesopotamian and Rig Vedic 
cultures. Various cults such as that of 
Muruga and the pongal festival which 
are peculiar to Tamil Nadu are traced 
inthe Rig Veda, and the possible rea- 
sons for this are speculated upon. 


This paper is based upon the pri- 
vate researches of the author for,over 
a number of years full details of the 
research, of which only avery little is 
included in this paper, are contained 
ina manuscript form awaiting publi- 
cation. 


[Editor's Note;— , The study is of first 
rate importance. It is part ofa new 
science mythography as distinct from 
mythology. Good work has been done 
by scholars like Gilbert Murway, 
Robert Graves, Gordon Childe, 
George Thompson in prehistory and 
Molinovsky and Venier Elwin in modern 
primitive world. InIndiaa compara- 
tive study has been attempted by folk- 
lorologists, headed by Sankar Sengupta 
and philosophers ‘like Das Gupta & 
Debi Prasad  Chattopaaya. . Their 
methodology is to relate stories to 
social pattern or particular stages of 
social evolution. The book by Graves 
of free myths is a master piece on the 


வடக்கு மலபார்‌ கொல்லம்‌ விஷாரி காவு பகவதி ஆலயம்‌. 


| 


நல்லை ஆராய்ச்சிக்குழு. 


ஆய்வரங்குக்‌ கட்டுரையாளர்கள்‌, - ஆய்வரங்கு 7-11-71 


| 
க னர... 


நடுவில்‌:-- நர. வரனமரமலை. 1 
திற்பவர்கள்‌:-- வெ. கிருஷ்ணமுர்த்தி, 11. V. ராவ்‌, 8. தேரதரத்திரி, உ. மீனட்சிசுந்தரம்‌, 
்‌ ஆ. சுப்பிரமணியன்‌. 


நெல்லை ஆய்வுக்‌ குழு, ஆய்வரங்கு - 7--11--71 


விவாதத்தில்‌ பங்குகொண்டவர்கள்‌. 


subject. Babylonian myth by an un- 
known author presents the myths grow- 
ing from the cults of primitive agricul- 
ture to the period by temples were 
built for gods. He relates myths to 
social evolution, Myth asa particular 
result of social psychology is a childish 
fantastic reflection of a community aris- 
ing out of its social life and relations. 


The author has used only etymolo- 
gy and found the key to his explana- 
tion in Emeneu & Burrow. Names are 
but symbols to mental concepts and 
group of concepts, and their fantastic 
reflection are myths. So myths are 
mental products, Minds of the people 
who created these myths created them 
out of cults. Cults were social activity. 
Hence Myths have very much to do 
with social-cultural anthoropology of 
the ancients. Of course, for that we 
have to depend on archaelogy and 
written records of later times. There 
are modern tribes in the cultural level 
of the ancient communities. The myths 
of the tribes can be campared with 
ancient myths and fruitful results can 
be obtained. Etymology can only be 
an auxiliary science for such research. 
Hence I suggest that the author may 
use comparative-historical-anthropolo- 
gical method and use fruits of previous 
research on similar subjects by eminent 
authorities. 


நெல்லை ஆய்வுக்குழுக்‌ கருத்தரங்கு 


கடந்த 7-11-71 ஞாயிறன்று காலை 
10-30க்கு நெல்லை ஆய்வுக்குழுவின்‌ கூட்டம்‌ 
தொடங்கியது. சென்ற கூட்டத்திற்கும்‌ இக்‌ 
கூட்டத்திற்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ 
தாங்கள்‌ ஈடுபட்ட இலக்கிய, ஆராய்ச்சிப்‌ 
பணிகளை, உறுப்பினர்கள்‌ ஒவ்வொருவராக 
விளக்கினர்‌. 


31 


குழுக்கூட்டத்தின்‌ பிரதான அம்சமான 
கருத்தரங்கு பேராசிரியர்‌ நா. வானமாமலை 
எம்‌. ஏ. எல்‌. டி. அவர்கள்‌ தலைமையில்‌ நடை 
பெற்றது. கருத்தரங்கில்‌ ஆங்கிலத்தில்‌ ஒன்‌ 
றும்‌ தமிழில்‌ நான்கும்‌ ஆக மொத்தம்‌ ஐந்து 
சுட்டுரைகள்‌ படிக்கப்பட்டு விவாதிக்கப்‌ 
பட்டன, 


கட்டுரைகளின்‌ பெயரும்‌ கட்டுரையாளர்‌ 
களின்‌ பெயரும்‌ வருமாறு: 
1) Aesthetics of T. 5, Eliot - Mr, N. V. 


Rao M. A. (2.6. Lecturer in English,) 
V. O. C. College, Tuticorin. 


2) கண்ணப்பரும்‌ கடவுளும்‌ - புலவர்‌ ௨. 
மீனாட்ச்சுந்தரம்‌ தமிழ்த்துறை, வ, ௨. 9. 
கல்லூரி தூத்துக்குடி. 

3) பாரதி போற்றிய கவிஞர்கள்‌ - பாரதியும்‌ 
காளிதாசனும்‌ - வெ. கிருஷ்ணமூர்த்தி, 


4) பாரதி போற்றிய கவிஞர்‌ - கம்பனும்‌ 
பாரதியும்‌ - திரு, ஆ. சுப்பிரமணியன்‌ 
எம்‌. ஏ. பி. டி, 


5) பாரதியும்‌ ஷெல்லியும்‌-இரு. எஸ்‌. தோத்‌ 
தாதிரி எம்‌, ஏ. ஆவ்கில விரிவுரையாளர்‌ 
பரமகல்யாணி கல்லூரி ஆழ்வார்குரிச்சி, 


கட்டுரையாளர்கள்‌ எல்லோரும்‌ தாமெ 
டுத்துக்கொண்ட பொருளுக்கேற்ற வகையில்‌ 
குறிப்புக்கள்‌ சேகரித்து முறைப்படுத்தி, உரிய 
முறையியலைப்‌ பயன்படுத்தி முடிவுகளைக்‌ 
கண்டிருந்தனர்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 
குழு கொடங்கி 2 ஆண்டுகளே ஆயினும்‌ குழு 
உறுப்பினர்கள்‌ தரத்தால்‌ சிறந்த கட்டுரை 
கள்‌ எழுதி, விவாதங்களுக்கும்‌ பதிலளிக்கும்‌ 
திறன்‌ பெற்றிருந்தனர்‌ என்பது தெளிவா 
யிற்று. 

கட்டுரைகள்‌ இவ்விதழின்‌ வேறு பக்கங்‌ 
களில்‌ வெளியாகியுள்ளன. அவற்றின்‌ சுருக்‌ 
கங்களையும்‌, எழுந்த கேள்விகளையும்‌, விவா 
தங்களையும்‌ இங்கே விளக்கலாம்‌. 

திரு. ராவ்‌ அவர்களின்‌ esthetics of 
1, 5. Eliot என்ற கட்டுரை உறுப்பினர்‌ அனை 
வரின்‌ கவனத்தையும்‌ ஒருங்கே கவர்ந்தது. 
ரி. 5. எலியட்டின்‌ அழகியல்‌ பற்றிய மூலங்‌ 
களையும்‌, அவற்றின்‌ அடிப்படையில்‌ எழுந்த 


483 


நோக்கையும்‌ ராவ்‌ மிகக்‌ கடுமையாக விமரி 
இத்திருந்தார்‌, தமது கொள்கையை விளக்க 
முற்போக்குச்‌ சொற்றொடர்களை எலியட்‌ 
பயன்படுத்தியிருந்தாலும்‌, அச்சொற்றொடர்‌ 
களுக்குப்‌ பின்னணியாக உள்ள பிற்போக்குப்‌ 
பொருளை ராவ்‌ தெளிவாக்கினார்‌. உதாரண 
மாக Impersonal என்ற சொல்‌ ௦191601176 
ரealityஜக்‌ குறிப்ப துபோல்‌ தோற்றமளித்‌ 
தாலும்‌ அது எலியட்டைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
151௦0 ஐயே குறிக்கிறது எனக்‌ கூறினார்‌. 

இரு, ஆ. சுப்பிரமணியன்‌ விவாதத்தை 
தொடங்கிவைத்தார்‌- கட்டுரை நesthetics 
பற்றிப்‌ பேசினாலும்‌ எலியட்‌ அத்தகைய 
தவறான அழகியல்‌ கொள்கைகளைப்‌ பற்றி 
நின்றதன்‌ சமூக அடிப்படைக்‌ காரணத்தை 


ஆராய்வது அவசியமான தல்லவா? என்று 
அவர்‌ கேட்டார்‌. 
திரு. ராவ்‌ இக்கேள்வியை ஒப்புக்‌ 


கொண்டு இதைப்‌ பிரிதொரு கட்டுரையில்‌ 
ஆராய எண்ணியிருப்பதாசுவும்‌ அழகியலைச்‌ 
சமூக உறவுகளோடு தொடர்புபடுத்திப்‌ 
பார்ப்பது இக்கட்டுரையின்‌ நோக்கமர்ல 
என்றும்‌ விளக்கினார்‌. ஆனால்‌ அதே சமயம்‌ 
எலியட்டின்‌ அரசியல்‌ நோக்கைத்‌ தமது 
பதிலில்‌ விவரித்து இந்நோக்கு அவரது அழகி 
யலைப்‌ பாதித்திருப்பதை விவரித்தார்‌. 

இரு. பக்தவத்சலம்‌ அவர்கள்‌ விவாதத்‌ 
தை மேலும்‌ செழுமையாக்கும்‌ விதத்தில்‌ 
எலியட்டின்‌ அரசியல்‌ நிலை மட்டுமன்றி ௮வ 
ரது கத்தோலிக்க மத நம்பிக்கைகளும்‌ 
அவரது அழகியலையும்‌, விமரிசன த்தையும்‌ 
பாதித்திருப்பதை ஆராயவேண்டும்‌ என்று 


அபிப்ராயம்‌ கூறினார்‌. ்‌ 


இரு. சி. கனகசபாபதி அவர்கள்‌ கவிதை 
யின்‌ உருவத்தை நாம்‌ ஒப்புக்கொள்ளாவிட்‌ 
டால்‌ அது Oversimplification என்ற 
நிலையை ஆதரிப்பதாக ஆகிவிடாதா? என்று 
கேட்டார்‌. இரு ராவ்‌ இக்கேள்விச்குத்‌ தெளி 
வான விடையளித்தார்‌. கவிதைக்கு உருவம்‌ 
அவசியம்தான்‌ என்றாலும்‌ உருவமே கவிதை 
யாகிவிடாது என்று கூறினார்‌. ஆனால்‌ 
Oversimplificationgஐg்‌ தாம்‌ ஆதரிக்க 
வில்லை என்றும்‌ இதைத்‌ தமது கட்டுரையின்‌ 
முதற்‌ பகுதியில்‌ ஓப்புக்‌ கொண்டே 


484 


ஆனால்‌: 


பயன்‌ 


விமரிசித்திருப்பதாகவும்‌ கூறினார்‌. 
கவிதையை எந்த நோக்கத்தோடு 
படுத்துகிறார்‌ கவிஞர்‌ என்பதை வைத்துத்‌. 
தான்‌ உருவத்தை மதிப்பிடவேண்டியிருக்‌ 
இறது என்று கூறினார்‌. 0500713/ஐ எடுத்துக்‌ 
கொண்டால்கவிதைபிறருக்குப்புரியக்கூடாது 
என்ற நோக்கத்திற்காகவே எலியட்‌ அதனைக்‌. 
கையாளுகிறார்‌. உதாரணமாக அவருடைய 
Confidential clerk என்ற படைப்பு துன்‌ 
பியலை அடிப்படையாகக்கொண்டது என்று 
சில விமர்சகர்களும்‌, இன்‌ பியலை அடிப்படை 
யாகக்கொண்டது என்று நேர்‌ முரணாக வேறு 
சில விமர்சகர்களும்‌ கூற நேர்ந்ததன்‌ கார 
ணம்‌ இந்த 050113 தான்‌ என்று ராவ்‌ 
விளக்கினார்‌. பிறருக்கு விளங்க வேண்டிய 
தில்லை என்பது எலியட்டின்‌ கருத்து. கலை 
கலைக்காகவே என்ற கோஷத்தின்‌ கோளாறு 
இது. மக்களுக்காக இலக்கியம்‌ படைக்கப்‌ 
படவில்லை, என்ற கொள்கையின்‌ அடிப்படை 
யிலேயே இத்தகைய அழகியல்‌ நோக்குகள்‌ 
உருவாகின்றன என விமரிசித்தார்‌, 


வெ. கிருஷ்ணமூர்த்தி 10681181கள்‌ உர 
வத்திற்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுப்ப 
வர்கள்‌ எனக்‌ கட்டுரையில்‌ ஓரிடத்தில்‌ குறிப்‌ 
பிடப்‌ பட்டிருப்பதையும்‌, அவ்வாறே எலி 
யட்டும்‌ உருவத்தை பெரிதெனக்‌ கருதனார்‌ 
என வேறொரு இடத்தில்‌ கூறியிருப்பதையும்‌ 
சுட்டிக்காட்டி, எலியட்டைப்‌ பொருத்த 
மட்டில்‌ அவர்‌ பழைய உருவங்களை மதிக்கா 
தவர்‌ என்பதால்‌ இக்கூற்று முற்றிலும்‌ சரியா 
எனக்‌ கேட்டார்‌. 


தலைவர்‌ நா. வா, அவர்கள்‌ இக்கேள்‌ 
விக்குப்‌ பதிலளித்தார்கள்‌. கட்டுரையில்‌ 
முரண்பாடு. ஏதுமில்லை என்றும்‌ எலியட்‌ 
பழைய மரபு உருவத்தை மதிக்கவில்லை என்‌ 
பது உண்மைதான்‌ என்றாலும்‌ தனக்குத்‌ 
தானே ஏற்படுத்திக்கொண்ட உருவத்தை 
அவர்‌ பெரிதெனக்‌ கருதினார்‌ என்றும்‌ அதற்‌ 
குக்‌ காரணம்‌ அவரது பிற்போக்குக்‌ கொள்‌ 
கையை கூற அவ்வுருவம்‌ பயன்பட்டது என்‌ 
றும்‌ தெளிவுபடுத்தினார்‌. 


திரு. எஸ்‌. எஸ்‌. தியாகராஜன்‌, கவிஞர்‌ 
இரு. ஜகன்‌ ஆகியோரும்‌ விவாதத்தில்‌ கலந்து 


கொண்டு சிறப்பித்தார்கள்‌. இக்கட்டுரை 
பற்றிய விவாதம்‌ முழுவதும்‌ ஆங்கிலத்தி 
லேயே நடைபெற்றது. 


“சண்ணப்பரும்‌ கடவுளரும்‌” என்‌ ற 
புலவர்‌ ௨. மீனாட்டசுந்தரனின்‌ கட்டுரை, வே 
டர்‌ இனக்குழுவைச்‌ சேர்ந்த இண்ணன்‌ 
கண்ணப்பரென்னும்‌ சிவனடியாராக உயர்த்‌ 
தப்பட்டதன்‌ அடிப்படையை ஆராய்ந்தது. 
முற்றிலும்‌ வேறுபாடான இரண்டு வழி 
பாட்டு முறைகள்‌ ஒன்றுக்கொன்று சமப்படுத்‌ 
தப்பட்டிருப்பதைச்‌ சுட்டிக்காட்டி, அதற்‌ 
குரிய காரணம்‌ வளர்ந்து வந்த சோழப்‌ பேர 
ரசு இனக்‌ குழுக்களைப்‌ பல்வேறு வழிகளில்‌ 
தனது ஆதிக்கத்தின்‌ 8ழ்க்‌ கொண்டுவந்தது 
என்றும்‌ அவற்றில்‌ ஒரு வழியே பண்பாட்டு 
மாற்றம்‌ எனவும்‌, அத்தகைய மாற்றத்தின்‌ 
கலை, வெளிப்பாடாகவே திண்ணனின்‌ கதை 
சேக்கிமாரால்‌ கையாளப்பட்டுள்ளது என்‌ 
றும்‌ குறிப்பிட்டார்‌. தம்முடைய கழுத்தை 
வலியுறுத்தக்‌ கட்டுரை ஆசிரியர்‌ கண்ணப்பர்‌ 
கதையைத்‌ திருநாளைப்போவார்‌ கதையுடன்‌ 
ஒப்பிட்டு முடிவு கண்டார்‌. 


கட்டுரை மீது விவாதம்‌ நடைபெற்றது. 
இரு சி, கனகசபாபதி, கவிஞர்‌ திரு. ஜகன்‌, 
ஆகியோர்‌ விவாதத்தில்‌ கலந்துகொண்டனர்‌. 


அடுத்து வாசிக்கப்பட்ட மூன்று கட்டுரை 
களும்‌ பாரதி பற்றியவை. பாரதி போற்றிய 
கவிஞர்கள்‌ என்ற தலைப்பில்‌, தனது முன்னோ 
டிகளான காளிதாசன்‌. கம்பன்‌, ஷெல்லி 
ஆகிய கலைஞர்களிடமிருந்நது பாரதி பெற்ற 
ஆதரிசத்தையும்‌, அவ்வா தரிசததை பாரதி 
தன்னளவில்‌ எவ்வாறு செழுமையாக்கித்‌ தன்‌ 
காலத்துக்கும்‌, வருங்காலத்துக்கும்‌, ஆக விரி 
வாக்கிக்‌ கொண்டான்‌ என்பதையும்‌, நிர்ண 
யிக்க மூன்று கட்டுரைகளும்‌ முயன்றன. 
மூன்று கட்டுரையாளர்களும்‌ ஒரே விதான 
ஆய்வு முறையையே பயன்படுத்தி யிருந்‌ 
தனர்‌. 
முதலில்‌ தனக்கு முந்திய சுவிஞனின்‌ காலச்‌ 
சூழ்நிலையையும்‌, அச்கூழ்நிலையிலிருந்து தனது 
கவிதைக்கு அவன்‌ பெற்றுக்கொண்ட பண்பு 
களையும்‌ நிர்ணயம்‌ செய்துகொண்டு, நன்னர்‌ 
பாரதியின்‌ காலச்‌ சூழ்நிலையையும்‌ pL 
நிலைக்கேற்ப பாரதி மூத்த கவிஞர்களிடம்‌ 


ஆதரிசம்‌ பெற்ற கருத்துக்களை விரிவாக்கிக்‌ 
கொண்டதையும்‌ கட்டுரைகள்‌ ஆராய்ந்தன. 
இக்கட்டுரைகள்‌ பாரதி பற்றிய விமரிசனத்‌ 
தில்‌ புதியதோர்‌ அடியெடுத்து வைத்தல்‌ 
என்றே நோக்கர்கள்‌ கருதினர்‌. 
கட்டுரைகள்‌ பற்றிய விவாதத்தில்‌, புலவர்‌ 

ஆ. சிவசுப்பிரமணியன்‌, ஜெயபால்‌, ராவ்‌, 
வெ. கிருஷ்ண மூர்த்தி கோடங்கால்‌ கிருஷ்‌ 
ணசாமி, எஸ்‌.எஸ்‌. தியாகராஜன்‌, செந்தூர்‌ 
பாண்டியன்‌, கனகசபாபதி ஆகியோர்‌ 
கலந்து கொண்டார்கள்‌. 

இது தொடர்பாக வள்ளுவன்‌, இளங்‌ 
கோ ஆகியோர்‌ பற்றிய கட்டுரைகளும்‌ எதிர்‌ 
பார்க்கப்பட்டன. அவைகள்‌ குறித்த காலத்‌ 
தில்‌ முடிக்கப்படாததால்‌ இக்கூட்டத்தில்‌ 
வாசிக்கப்படவில்லை, 

விவாதங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ தலைமை 
வகித்த பேராசிரியர்‌ நா. வா, அவர்கள்‌ 
கலந்துகொண்டு கேள்விகள்‌ தெளிவாக 
இல்லாதபொழுது கேள்விகளைத்‌ தெளிவாக்‌ 
கியும்‌, விடைகள்‌ விளக்கமின்றியோ முரண்‌ 
பட்டோ இருந்தபொழுது விளக்கியும்‌, கருத்‌ 
தரங்கின்‌ தரத்தை உயர்த்தினார்கள்‌. 

ஓர்‌ கல்லூரி விரிவுரையாளர்‌ ஒருவர்‌ 
தனிப்பட்ட முறையில்‌ என்னிடம்‌ கூறியதைப்‌ 
போலத்‌ தமிழ்நாட்டுப்‌ பல்கலைக்‌ கழகங்கள்‌ 
செய்யத்‌ தவறிய, செய்ய முடியாததொரு 
சாதனை இக்கருத்தரங்கு என்று கூறுவது 
உண்மை, வெறும்‌ புகழ்ச்சியல்ல, 


வெ. கி 


ஒரு புதிய தமிழ்‌-பிராமி கல்வெட்டு 


ஈராயிரம்‌ ஆண்டுகட்கு முற்பட்ட சங்க 
காலத்திய தென்னிந்திய வரலாற்றை அறிவ 
தற்குப்‌ பெரிதும்‌ துணைபுரியும்‌ தமிழ்‌ - பிராமி 
கல்வெட்டுக்களின்‌ ஆராய்ச்சி மிகவும்‌ குறிப்‌ 
பிடத்தக்கதாகும்‌. இந்நூற்றான்டின்‌ தொடக்‌ 
கத்திலேயே பல ஆராய்ச்சி அறிஞர்கள்‌ இக்‌ 
கல்வெட்டுக்களைத்‌ தமிழகத்தின்‌ பல பகுதி 
களில்‌. குறிப்பாக மதுரை திருநெல்வேலி 
மாவட்டங்களில்‌ கண்டுபிடித்துள்ளார்கள்‌. 
அவைகளை ஆராய்ந்து படிப்பதில்‌ ஓர்‌ இடர்ப்‌ 


485 


பாடு இருந்தது. அனால்‌ அசோகருடைய 
கல்வெட்டுக்களை ஓத்து இவை இருந்தமை 
யால்‌ ஓரளவு பிராகிருதத்தின்‌ துணைகொண்டு 
இவைகளைப்படிச்க முயன்றனர்‌. அசோகரு 
டைய கல்வெட்டுக்களில்‌ பயன்படுத்தப்‌ பட்‌ 
டுள்ள பிராமி லிபியே, தமிழ்‌. பிராமி கல்‌ 
வெட்டுக்சுளிலும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன 
எனினும்‌, அவைகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மொழி தமிழ்மொழியே அகும்‌ எனக்‌ கண்ட 
பெருமை புகழ்பெற்ற கல்வெட்டாராய்ச்ச 
யாளர்‌ திரு. கே. வி. சுப்பிரமணிய அய்யர்‌ 
அவர்கட்கே உரியதாகும்‌, இப்பெருமுயற்‌ 
யைத்‌ தொடர்ந்து அண்மைக்காலத்தில்‌ 
திரு ஐராவதம்‌ மகாதேவன்‌ இக்கல்‌ வெட்டுக்‌ 
களை மீண்டும்‌ ஆராய்ந்து இவற்றில்‌ பல 
சங்க இலக்கியத்‌ தொடர்புகளைக்‌ கண்டார்‌, 
சங்ககாலத்‌ தமிழக வரலாற்றிற்குப்‌ பெரிதும்‌ 
அணைபுரியும்‌ கல்வெட்டுச்‌ சான்றுகள்‌ தமிழ்‌- 
பிராமி கல்வெட்டுக்கள்‌ மட்டுமேயாகும்‌. 
இதுவரை 76 தமிழ்‌-பிராமி கல்வெட்டுக்கள்‌ 
சண்டுபிடிக்கப்‌ பட்டுள்ளன. அரிட்டாபட்டி 
யில்‌ இப்பொழுது நாங்கள்‌ புதிதாகச்‌ கண்டு 
பிடித்துள்ள தமிழ்‌-பிராமிக்‌ கல்வெட்டு இப்‌ 
பட்டியலின்‌ எண்ணிக்கையை உயர்த்துகிறது. 
அதுமட்டுமல்ல; இக்‌ கல்வெட்டால்‌ சில புதிய 
சொற்களும்‌ ஒரு புதிய குறுநில மன்னர்‌ மர 
பும்‌, ஒருபுதிய எழுத்தும்‌ வெளிக்‌ கொணரப்‌ 
பட்டுள்ளன. 

அழகர்‌ கோயிலுக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ 
மேலுரரிலிருந்து ஐந்து மைல்‌ தொலைவிலுள்ள 
ராமம்‌ அரிட்டாபட்டியாகும்‌, வெறும்பாறை 
களைக்‌ கொண்ட கற்குன்று களுக்கடையே 
இக்கிராமம்‌ அமைந்துள்ளது. இக்ரொமத்‌ 
கிற்குத்‌ தெற்கேயுள்ள மாங்குளம்‌ என்னும்‌ 
ஊரின்‌ அருகில்‌ அமைந்துள்ள கழுகுமலை என 
வழங்கப்படும்‌ கற்குன்றில்‌ உள்ள குகை 
யொன்றில்‌ கற்படுக்கைகளும்‌ (பஞ்ச பாண்‌ 
டவர்‌ படுக்கை என அப்பகுதி மக்களால்‌ 
இவை அழைக்கப்‌ படுகின்றன), தமிழ்‌-பிரா 
மிக்‌ கல்வெட்டுக்களும்‌ 1906 ஆம்‌ ஆண்டிலே 
யே இரு, கே. வி, சுப்பிரமணிய அய்யர்‌ 
அவர்களால்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. அப்‌ 
பகுதியில்‌ மொத்தம்‌ அறுகல்வெட்டுக்கள்‌ 
உள்ளன. இவைகளை அரிட்டாபட்டியில்‌ 
உள்ளவைகளாக முதலில்‌ திரு. கே, வி. சுப்‌ 


486 


பிரமணிய அய்யர்‌ குறிப்பிட்டு இருந்தார்‌. 
இரு. ஐராவதம்‌ மகாதேவன்‌ இவற்றின்‌ 
இடத்தை மாங்குளம்‌ என்று சரியாக குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. ஏனெனில்‌ குகைகள்‌ உண்‌ 
மையில்‌ மாங்குளத்திலேயே உள்ளன. 


அண்மையில்‌ நாங்கள்‌ அரிட்டாபட்டியி 
லேயே பிராமிக்‌ கல்வெட்டுடன்‌ கூடிய குகை 
ஒன்றைக்‌ கண்டுபிடிக்கும்‌ வாய்ப்பைப்‌ பெற்‌ 
றோம்‌. அக்கிராமத்திலிருந்து வடமேற்கே 
மைல்‌ தொலைவிலுள்ள கழிஞ்சமலை என்ற 
ழைக்கப்படும்‌ கற்குன்றில்‌ அது அமைந்துள்‌ 
ளது. இத்தகைய குகைகளைத்‌ தேடி அங்கு 
சென்றிருந்த எங்களுக்கு அத்தகைய குகை 
ஒன்றைக்‌ கண்டது மகிழ்வூட்டும்‌ வியப்பாக 
இருந்தது. 


இந்தச்‌ குகைக்கு அண்மையிலிருந்த வட்‌ 
டெழுத்து விபியில்‌ அமைந்க கல்வெட்டுக்களு 
டன்‌ கூடிய தனிமையான சமணப்‌ படிமம்‌ 
முதலில்‌ எங்களது கவனத்தைக்‌ கவர்ந்தது. 
குன்றின்‌ கிழக்கு முகப்பில்‌ அந்தச்‌ குகை 
இருக்கிறது, மழைநீர்‌ வழிந்தோடும்படி செய்‌ 
வதற்காக ஓரு நீண்ட ஓடுகால்‌ அந்தப்பாறை 
யின்‌ வெளிமுகப்பில்‌ செதுக்கப்பட்டுள்ள து, 
சமீப காலம்‌ வரையில்‌ அக்குகையில்‌ ஒரு 
துறவி தங்கியிருந்ததால்‌, அவர்‌ கட்டிவிட்டுச்‌ 
சென்ற மண்சுவர்கள்‌ சிதைந்த நிலையில்‌ ௮ங்‌ 
கே காணக்கிடக்கின்றன. எதிர்பார்த்தபடி 
யே குகையின்‌ விளிம்பிலேயே கல்வெட்டைக்‌ 
கண்டோம்‌. 


பிராமிலிபியில்‌ 25 எழுத்துக்களை உடை 

யதாக ஓரே வரியில்‌ அக்கல்வெட்டு அமைந்‌ 

துள்ளது. அக்கல்வெட்டு இங்கே தரப்பட்‌ 

டுள்ளது. கல்வெட்டின்‌ தமிழாக்கம்‌ வரு 
மாறு? 

நெல்‌ வெளி-இய்‌ சழிவன்‌ அதனன்‌ 

வொளியன்‌ 

முசாகை கொடுவான்‌ 29, 


இதன்‌ பொருள்‌ பின்வருமாறு: 


“£நெல்வெலியைச்‌ சேர்ந்த செழிவன்‌ 
அதனன்‌ வொளியன்‌ 
இக்குகையைக்‌ கொடுத்தான்‌. "' 


3 எனைய பிராமிக்‌ கல்வெட்டுக்களைப்‌ 
போன்று இதுவும்‌ சிறியதாகவும்‌ கொடை 
யைக்குறிப்பாகவும்‌ அமந்துள்ளது. குகைகளை 
யையோ அல்லது கற்படுக்கைகளையோ துறவி 
களுக்குக்‌ கொடுத்ததை இக்கல்வெட்டு குறிச்‌ 
கிறது. மூன்று அடிஉயரத்துக்குத்‌ தரை 
எழுப்பப்‌ பட்டுள்ள அந்தத்‌ தரை நீக்கப்படு 
மானால்‌ கற்படுக்கைகளும்‌ இன்னும்‌ சில பிரா 
மிக்‌ கல்வெட்டுக்களுள்‌ கிடைக்குமென எதிர்‌ 
பார்க்கலாம்‌. 

கற்படுக்கைகள்‌: 

'முசாகை” என்ற சொல்லின்‌ பொருட்‌ 
சிறப்பு இப்பொழுது தெளிவாகத்‌ தெரிய 
வில்லை. ஆனால்‌ பொதுப்படையாக தமிழ்‌ -- 
பிராமிக்‌ கல்வெட்டுக்களின்‌ போக்கை கா 
ணும்பொழுதும்‌ அவைகள்‌ வழக்கமாகத்‌ 
தெரிவிக்கும்‌ செய்திகளை நோக்கும்பொழுதும்‌ 
“£முசாகை' என்னும்‌. சொல்‌ குகையைப்‌ 
பொதுவாகவோ அல்லது அதில்‌ உள்ள கற்‌ 
படுக்கைகளையோ அல்லது மழைநீர்‌ செல்ல 
அமைக்கப்பட்டுள்ள ஓடுகாலையோ குறிப்ப 
தாகலாம்‌. “முசாகை' என்பது குழிவையோ 
குகையையோ குறிக்கலாம்‌, 

1₹௪”" என்ற ஓலிக்காக இக்கல்வெட்டில்‌ 
வந்துள்ள எழுத்து வடிவம்‌ தமிழ்‌-பிராமி கல்‌ 
வெட்டில்‌ காணப்படுவது இதுவேமுதல்‌ தட 
வை எனலாம்‌, மாறுபட்ட, பெரும்பாலும்‌ 
இவ்வெழுத்தின்‌ பிற்காலவளர்ச்சியாக இருக்‌ 
கச்‌ கூடிய ஒரு வடிவமானது அரிக்கமேட்டில்‌ 
கண்டுபிடிக்கப்‌ பட்டுள்ள மட்பாண்டப்‌ பகுதி 
ஒன்றில்‌ காணப்படுகிறது, இவ்வெழுத்துத்‌ 
தமிழ்‌-பிராமிக்‌ . கல்வெட்டுக்களில்‌ காணப்‌ 


32 


நெல்வெளி இய்‌ சழிவன்‌ அதனன்‌ வொளியன்‌ முசிகை கொடுவன்‌ 


படாதது ஒரு சிறப்பு அம்சமாக இதுகாறும்‌ 
கருதப்பட்டதுஎனினும்‌ அசோகரது கல்வெட்‌ 
டுக்களிலும்‌, ஆத்திர மாநிலத்திலுள்ள பட்‌ 
டிப்புரோலு கல்வெட்டிலும்‌ இவ்வெழுத்து 
காணப்படுகிறது. 

பெளத்த சமயக்‌ குகைக்‌ கோவில்கள்‌ பற்‌ 
றிய தமது புகழ்பெற்ற நூலில்‌ பர்ஜஸ்‌ என்ப 
வர்‌ இந்த. எழுத்தின்‌ கால முறையான 
வளர்ச்சியைத்‌ தெளிவாகக்‌ காட்டியுள்ளார்‌. 
அரிட்டாபட்டியில்‌ உள்ள இந்த தமிழ்‌-பிரா 
மிக்‌ கல்வெட்டில்‌ காணப்படும்‌ “*௪'' என்ற 
எழுத்தின்‌ வடிவமானது பட்டிப்ரோலு கல்‌ 
வெட்டில்‌ காணப்படும்‌ இவ்வெழுத்து வடி. 
வத்தோடு முற்றிலும்‌ ஒத்தாகும்‌. தமிழ்‌- 
பிராமிக்‌ கல்வெட்டுகளுடன்‌ நெருங்கிய உற 
வுடைய பட்டிப்புரோலு க௨வெட்டுடன்‌ 
இது மற்றொரு புதிய தொடர்பை ஏற்படுத்து 
கிறது. இந்த எழுத்தின்‌ வடிவம்‌ காலப்போச்‌ 
கில்‌ மாறுதல்களுக்கு உட்பட்டது என்பது 
தெரிகின்றது. குப்தர்‌ காலக்‌ கல்வெட்டுக்களி 
லும்‌, பல்லவர்‌ காலக்‌ கல்வெட்டுக்களிலும்‌ 
மாறுதலடைந்த பிற்காலத்திய வடிவங்களே 
காணப்படுகின்‌ றன. 

கொடை அளித்தவனது பெயரில்‌ வரும்‌ 
அடைமொழியான *“செழிவன்‌”* என்பது 
பாண்டியரின்‌ பட்டப்பெயரான “செழியன்‌ * 
என்பதை நினைவுபடுத்துகிறது. “*செழியன்‌'' 
என்பதன்‌ மாறுபட்ட வடிவம்‌ '*செழிவன்‌ ** 
என்பதாகலாம்‌. அதனன்‌ வொளியன்‌ (அல்‌ 
லது வெளியன்‌) பாண்டியருக்கு உட்பட்ட 
குறுநில மன்னராகலாம்‌. தனது பேரரசனின்‌ 
பட்டப்பெயரை தன்‌ பெயருக்கு முன்குறுநில 


487 


மன்னர்‌ ஒட்டும்‌ பழைய பொதுவான வழக்‌ 
காற்றினை ஒட்டி **செழிவன்‌ அதனன்‌ வொ 
ளியன்‌ எனப்பெயர்‌ பெற்றிருக்கலாம்‌. 
*“டவொளியன்‌?' என்பது தொல்காப்பிய 
உரையிலும்‌ பட்டினப்பாலையிலும்‌ கூறப்‌ 
படும்‌ தமிழகத்தின்‌ பன்னிரு பிரிவுகளில்‌ 
ஒன்‌ :க்கு உரியவரான ஓளியரைக்‌ குறிப்ப 
தாகலாம்‌, . 
தமிழ்‌-பிராமிக்‌ கல்வெட்டுக்களில்‌ அத 
னன்‌ என்ற ஆட்பெயர்‌ முதன்‌ முறையாக 
இக்கல்வெட்டில்‌ வருகிறது. மதுரைக்கு ௮௬ 
கில்‌ உள்ள கொங்கர்‌ புளியங்குளம்‌ என்‌ 
னும்‌ இடத்திலுள்ள குகை ஒன்றில்‌ காணப்‌ 
படும்‌ தமிழ்‌-பிராமிக்கல்‌ வெட்டில்‌ “சேர 
அகனன்‌ என்பவன்‌ கொடையளிப்பவனா 
கக்‌ குறிக்கப்பெறுகிறான்‌. அரிட்டாபட்டிக்‌ 
கல்வெட்டில்‌ குறிக்கப்படும்‌ ௮தனன்‌ இவ 
னிலிருந்து மாறுபட்டவன்‌ போலும்‌. அவன்‌ 
நெல்‌9வளியைச்‌ சேர்ந்த செழிவன்‌ அத 
னன்‌ ஆவான்‌. இவ்விரு கல்வெட்டுக்களை 
யும்‌ ஓப்பு நோக்கி ஆராய்ந்து பின்கண்ட 
முடிவுக்கு வரலாம்‌. அதனன்‌ என்பது குறு 
நில அரச மரபு ஒன்றின்‌ பட்டப்பெயரா 
கலாம்‌. செழிவன்‌ அதனன்‌ பாண்டிய அர 
சனுச்கு கீழ்ப்பட்ட வனாகவும்‌ சேரன்‌ ௮தனன்‌ 


சேர அரசனுக்குக்‌ ழ்ப்பட்டவனாகவும்‌ 
இருந்திருக்கலாம்‌ எனத்‌ தோன்றுகிறது. 


““அதனன்‌*” என்ற சொல்லை சங்க இலக்கி 
யங்களில்‌ எங்கும்‌ காணாதது வியப்பைத்‌ 
தருகிறது. **நெல்வெளி”' என்ற சொல்லும்‌ 
அங்ஙனமே, இவைகள்‌ மேலும்‌ ஆராய்தற்‌ 
குரியன்‌ 

அரிட்டாபட்டிக்‌ கல்வெட்டின்‌ கடைசிச்‌ 
சொல்லான **கொடுவன்‌'' என்பதும்‌ தனித்‌ 
தன்மையுடையதாகும்‌. “கொடுப்பவன்‌ '* 
என்பதே '“கொடுவன்‌” என்று வந்துள்ளது 
எனக்கொள்ளலாம்‌. கண்டுபிடுக்கப்பட்டுள்ள 
ஏனைய தமிழ்‌-பிராமிக்‌ சல்வெட்டுகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படாத சொல்லாகும்‌ இது. “கொடுப்‌ 
பித்தான்‌'' என்ற சொல்லே கொடுப்பவன்‌ 
அல்லது வழங்குபவன்‌ என்ற பொருளில்‌ 
அவைகளில்‌ பெரும்பாலும்‌ ஆளப்பட்டுள்‌ 
ளது. **வெட்டக்‌ காரணமானவன்‌'' என்ற 
பொருளிலும்‌ அச்சொல்லை எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. 


488 


இந்தக்‌ கல்வெட்டுள்ள குகையிருக்கும்‌ 


அக்‌ குன்றின்‌ பெயர்‌ '*கழிஞ்சமலை”:* 
என்பதாகும்‌ அதன்‌ அருகிலிருக்கும்‌ குன்‌ 
றின்‌ பெயர்‌ ''கழுகுமலை'” ““கழிஞ்ச மலை”? 


என்பதன்‌ பொருள்‌ “*,இறந்தோர்‌ மலை" 
என்பதாகலாம்‌. மரணத்துக்கு இட்டுச்‌ 
சொல்லக்கூடிய '“சல்லேகனம்‌'' என்னும்‌ 


கடுந்தவம்‌ மேற்கொள்ள இக்குகைகள்‌ பயன்‌ 
பட்டன என்பதை இக்குன்றின்‌ பெயர்‌ 
குறிப்பதாக அமையலாம்‌. இதே பொருளில்‌ 
ஆளப்படும்‌ பிரிதொரு சொல்‌ “பாழி 
என்பதாகும்‌. பிராமிக்‌ கல்வெட்டுக்களிலே 
யே இச்சொல்‌ ஆளப்பட்டுள்ளது. 

குகைக்குச்‌ சற்று அப்பால்‌ தனிமையான 
நிலையில்‌ சமணக்தீர்த்தங்கரின்‌ சிலையொன்று 
பாறையில்‌ செதுக்கப்பட்டுள்ளது, அதில்‌ 
**அச்சணந்தியின்‌ '' வட்டெழுத்தாலான கல்‌ 
வெட்டுக்கள்‌ உள்ளன. இவர்‌ கிபி. 9 ஆம்‌ 
நுற்றான்டு கல்வெட்டுகளில்‌ அடிக்கடி குறிப்‌ 
பிடப்படுவர்‌ ஆவார்‌, 

அரிட்டாபட்டிக்‌ குகை இன்னும்‌ ஆராயத்‌ 
தக்கதாகும்‌, 
*1 “மூசாகை” என்பது திராவிடமொழியி 
னத்தைச்‌ சார்ந்த '“முசு'” என்ற வேரிலிருந்து 
உருவான சொல்லாகத்‌ தோன்றுகிறது “முஸ்‌ 
அல்லது ““முய்‌'' என்பது மூடு, மறை, திரை 
என்னும்‌ பொருள்களில்‌ பல திராவிடமொழி 
களில்‌ வழங்குகிறது தமிழில்‌ ““முசு”” என்றும்‌ 
கன்னடத்தில்‌ “*முசிகே'”என்றும்‌.கெலுங்கில்‌ 
“முசுகு?' என்றும்‌ இச்சொல்‌ வழங்குகிறது, 
இம்‌ மாதிரியான ஒரு மறைவே அல்லது 
திரையோ குகைக்கு முன்னால்‌ மழைத்தண்ணீ 
ரையும்‌, சூரிய வெப்பத்தையும்‌ தடுக்க வேயப்‌ 
பட்டது என்று தெரிய வருகிறது. இதைக்‌ 
“*கூரை”' என்றே சில கல்வெட்டுகளில்‌ குறிக்‌ 
கப்படுகின்றது. 


x2 ஆனால்‌ :*வொ'' என்பது மொழிக்கு 
முதல்‌ வர பண்டைத்தமிழ்‌ எழுத்திலச்சகண 
விதிகள்‌ இடந்தராது என்பது திரு. ஐராவ 
தம்‌ மகாதேவன்‌ சுட்டிக்காட்டி இச்சொல்‌ 
“வெளியன்‌” என்பதாகத்‌ தான்‌ இருக்க 
வேண்டும்‌ என்து தெரிவிக்கிறார்‌. அகநானூறு 
208 வது பாடலில்‌ “வெளியன்‌” பற்றிக்‌ 
குறிக்கப்பட்டிருப்பது ஈண்டுநோக்கத்தக்கது. 
- டாக்டர்‌ கே. வி. இராமன்‌, 

(மதுரைப்‌ பல்கலைக்கழகம்‌) 

திரு. ஓய்‌ சுப்பராயலு 

(அரசினர்‌ கல்லூரி. மேலூர்‌) 


சுகங்களில்‌ கருத்துக்கள்‌ 


என்‌ பேரன்பிற்குரிய உயர்திரு, 11. வான 
மாமலை அவர்களுக்கு வணக்கம்‌, 


3-12-70 தேதிய கடிதத்தைக்‌ கண்டு 
மூழ்ந்தேன்‌. இதற்குள்ளாகத்‌ தாங்கள்‌ கூறி 
யவற்றில்‌ ஒன்றையாவது செய்துவிட நேர்ந்‌ 
தது. அதாவது அண்மையில்‌ மாஸ்கோ 
போயிருந்தேன்‌, அங்கு இருக்கும்‌ போது இரு 
தடவைகள்‌ தங்கள்‌ மகள்‌ கலாவதியைப்‌ 
போய்ச்‌ சந்தித்தேன்‌. மகிழ்ச்சியோடு கொஞ்‌ 
சநேரம்‌ அளவளாவிலோம்‌, இது பற்றிக்‌ 
கலாவதி தங்களுக்கு விவரமாக எழுதியிருப்‌ 
பார்‌ என்று நினைக்கிறேன்‌. 

ஆராய்ச்சிக்காகக்‌ கட்டுரை எழுதும்‌ விஷ 
யத்தை நான்‌ மறக்கவில்லையானாலும்‌ எப்‌ 
பொழுதோ ஒருநாள்‌ எழுதுவோம்‌ என்று 
நினைப்பதே தவிர, உடனடியாக எழுத முடி 
யாது. காரணம்‌ நான்‌ செய்ய இருந்த சில 
காரியங்கள்‌ இன்னும்‌ பூர்த்தியாகவில்லை. எப்‌ 
படியோ அந்தக்கடமைப்‌ பாடுகளை தீர்த்து 
விட்டுப்‌ பிறகுதான்‌ மற்றவைகளைச்‌ செய்ய 
லாம்‌. ஆகவே தங்களை ஏமாற்ற விரும்பா 
மல்‌ ஏதாவதொரு குறிப்பிட்ட தேதிக்குள்‌ 
கட்டுரை அனுப்புவதாக உறுதிமொழி சொல்‌ 
லாமல்‌ இருப்பதே நல்லது என்று கருதுகி 
றேன்‌. மேலும்‌ வெளிநாட்டிற்கு ஒரு கட்‌ 
டுரை அனுப்பும்போது இப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தில்‌ பல சடங்குகளுக்கு உட்பட வேண்டும்‌; 
இரு மொழிகளில்‌ வசனத்தை முன்‌ வைக்க 
வேண்டும்‌. இதிலெல்லாம்‌ கூட நாள்‌ செல்‌ 
னும்‌, 

இந்த “வாத''ங்களையெல்லாம்‌ ஆராய்ச்சி 
யின்‌ அரும்பணிகளில்‌ மதிப்புக்‌ குறைவு, அக்‌ 
சுரைக்‌ குறைவு என்று கருதாமல்‌ பொருத்துக்‌ 
கொள்ளுமாறு வேண்டுகிறேன்‌. 

Oriental Faculty, தங்கள்‌ அன்புள்ள, 
Leingrad University ரூதின்‌ 

USSR. 

[ரூதின்‌ சென்னைப்‌ பல்கலைகழகத்தில்‌ தமிழ்‌ 
கற்றார்‌. பேச்சுத்தமிழைப்‌ பற்றி ஆராய்ந்‌ 
துள்ளார்‌. சிந்துசமவெளி வரிவடிவம்‌ பற்றி 
ஆராய்ந்த லெனிகிராடு ஆய்‌ வர்ண ர்‌ க 
குரால்‌, குரோஸாவ்‌ இருவருக்கும்‌, மொழி 


யியல்‌ துறையில்‌ உதவினார்‌. இவர்களிருவரது 
கட்டுரைகளை வாங்கியனுப்புவதாகவும்‌, 
தாமும்‌ எழுதுவதாகவும்‌ அண்மையில்‌ எழு 
திய கடிதத்தில்‌ கூறியுள்ளார்‌. இக்கடிதம்‌ 
மொழிபெயர்ப்பன்று, அவருடைய தமிழ்‌ 
மூலத்திலேயே கடிதம்‌ வெளியிடப்படுறெது. 


அன்புள்ள திரு. வானமாமலை, 
ஆராய்ச்சியின்‌ வளர்ச்சி நெறிபற்றிச்‌ 
சிறிது குறிப்பிட எண்ணுகிறேன்‌. சஞ்சிகை 
முழுவதும்‌ தங்கள்‌ கைவண்ணத்தைக்‌ காண 
முடிகிறது மகிழ்ச்சி தருகின்றது. ஆரம்பத்‌ 
திலேயே ஒரு கருத்துநிலைத்‌ தோற்றத்தை 
சஞ்சிகைக்கு அளிக்க இது உதவுகிறது. இந்த 
இதழில்‌ தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்பற்றி 
இரு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளீர்கள்‌. 
அவற்றின்‌ தரம்‌ நன்றாயிருக்றெது. ஆயினும்‌ 
இது தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியத்தைப்பற்றிய 
கட்டுரைகள்‌ பிரமுகர்கள்‌ நிலைப்பட இருப்ப 
தைப்‌ பார்க்கிலும்‌, (கல்கி ஸ்காட்‌ போல) 
கருத்து நிலைப்பட்டனவாக இருப்பது தொடக்‌ 
கத்தில்‌ நல்லதென்று நம்புகிறேன்‌. ஆராய்ச்சி 
யின்‌ வளர்ச்சி வேகம்‌ தமிழிலக்கிய சமூசவிய 
லாராய்ச்சிகளின்‌ அபிவிருத்தி। வேகத்தை 
பிரதிபலிப்பதாக அமைய வேண்டும்‌ என்பது 
என்‌ அவா. 
இலங்கை வித்யோதப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ 
இலங்கை, 
[எனது அவாவும்‌ அதுவே. இலங்கை ஆய்‌ 
வாளர்கள்‌ ஒத்துழைப்பை நீங்கள்‌ ஆராய்ச்‌ 
சிக்குப்‌ பெற்றுத்தாருங்கள்‌ _— நர. வா, 
ஆராய்ச்சி வளருகிறது என்பதை இவ்‌ 
விதழ்‌ (1) காட்டுகிறது. தங்களது இரு கட்டு 
ரைகளும்‌, பி. எல்‌. சுவாமி, சிவத்தம்பி ஆகி 
யோர்‌ கட்டுரைகளும்‌ பல புதிய செய்திகளை த்‌ 
தருகின்றன. ஆராய்ச்சி இதழ்‌ கையில்‌ இருப்‌ 
பதால்‌ மாலையில்‌ வெளியே கூடச்‌ செல்லாமல்‌ 
அறிவானுபவ இன்பத்தைப்‌ பெறுகிறேன்‌. 


சிவத்தம்பி.A. PhD 
(Brimingham) 


தமிழ்த்துறை தங்கள்‌ அன்புள்ள 
கிறிஸ்து கல்லூரி கரர்லோஸ்‌ 
பங்களூர்‌. 


489 


6 


ஸ்‌ 


கேபி Gugaks Limited 


Manufacturers of: 


SUPERIOR QUALITY 


WHITE CRYSTAL SUGAR 


Woducets of: 


SORGHUM, MAIZE, 
BAURA, Ir 5 AND 
OTHER HYBRID SEEDS 
| (CERTIFIED N.S.C.) 
: Registered Office ச்‌ 
3 72, SEN GUPTA STREET 
P. B. NO. 960 
RAMNAGAR 
தட 


COIMBATORE -9. 


8888858886 


